தமிழ 

வென் 


II 


தாவரங்களின் 
வாழ்வியல் 


ஆசிரியர் 
எஸ் . சுந்தரம் 


தமிழ் வெளியீட்டுக் கழகம் 


தமிழ்நாடு 


அரசாங்கம் 


தமிழ் வெளியீட்டுக் கழக வரிசை எண் -145 


தாவரங்களின் வாழ்வியல் 


((PLANT PHYSIOLOGY ) 


ஆசிரியர் : 
எஸ் . சுந்தரம் , 
தாவரவியல் துறைப் பேராசிரியர் , 
அரசினர் கலைக் கல்லூரி , 

கோவை . 


வெளிகட்டு 


தமிழ் வென் 


* 
கழகம் 


மிழ் 
நாடு 


அரசாங்கம் 


தமிழ் வெளியீட்டுக் கழகம் 

தமிழ்நாடு - அரசாங்கம் 


First Edition - April 1967 


B.T.P. No. 145 


Bureau of Tamil Publications 


PLANT PHYSIOLOGY 


S. SUNDARAM 


Price Rs . 6 - 50 


Printed by 
Guru Printers , 
Madras- 1 . 


அணிந்துரை 
( திரு . இரா . நெடுஞ்செழியன் , தமிழகக் கல்வியமைச்சர் ) 


தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கி ஆறு ஆண்டுகள் 
ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. , வகுப்பு 
மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழிலேயே கற்று 
வருகின்றனர் . தொடக்கத்தில் இருந்த இடர்ப்பாடுகள் மெல்ல 
மெல்ல மறைந்து வருகின்றன . நாடு முழுதும் பரந்துள்ள மாணவர் 
களின் ஆர்வம் , ' தமிழிலேயே கற்பிப்போம் ' என முன்வந்துள்ள 
கல்வி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறைகளிலும் தொண்டு 
செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறை 
களில் நூல்கள் எழுதித்தர முன்வந்த நூலாசிரியர்கள் 
தொண்டுணர்ச்சி , இவற்றின் காரணமாக இத்திட்டம் நம்மிடையே 
மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று 
வருகிறது . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 


வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , புவியியல் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , தத்துவம் ஆகிய 
பல துறைகளில் தனி நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற 
இருவகையிலும் தமிழ் வெளியீட்டுக் கழகம் நூல்களை வெளியிட்டு 
வருகிறது . 


இவற்றுள் ஒன்றான ' தாவரங்களின் வாழ்வியல் ' என்ற இந் 
நூல் தமிழ் வெளியீட்டுக் கழகத்தின் 145 ஆவது வெளியீடாகும் . 
கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் 
சேர்த்து இதுவரை 180 நூல்கள் வெளிவந்துள்ளன . 


கணக்கிலடங்காத் தடைகளை எல்லாம் அகற்றித் தமிழன்னை 
கல்லூரிக் கலைமண்டபத்தில் கொலுவீற்றிருக்கிறாள் . எனவே , 
இவ் அன்னையை வாழ்த்துவோமாக ! உழைப்பின் வாரா உறுதிகள் 
இல்லை ; ஆதலின் , உழைத்து வெற்றி காண்போம் . தமிழைப் 
பயிலும் மாணவர்கள் உலக மாணவர்களிடையே சிறந்த இடம் 
பெறவேண்டும் ; அதுவே தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . 
சென்னைப் பல்கலைக் கழகத்தின் பலவகை உதவிகளுக்கும் 
ஒத்துழைப்புக்கும் நம் மனம் கலந்த நன்றி உரித்தாகுக . 


இரா . நெடுஞ்செழியன் 


முன்னுரை 


தாவரங்களின் வாழ்விலே எத்தனையோ இரகசியங்கள் 
மறைந்து கிடக்கின்றன . விலங்குகளைப் போலவே தாவரங்களும் 
உண்கின்றன , சுவாசிக்கின்றன , வளர்கின்றன , இனப்பெருக்கம் 
செய்கின்றன . இயக்கங்களைக் காட்டுகின்றன , முடிவாக இறந்து 
படுகின்றன . இவற்றைத் தவிர , விலங்குகள் செய்யாத 

ஒரு 
பணியையும் தாவரங்கள் செய்கின்றன . சூழலிலிருந்து எளிய பல 
பொருள்களை எடுத்துக்கொண்டு உணவாகக் கட்டுவதே அந்த 
வேலை . இது பசுந்தாவரங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு 

இந்த நிகழ்ச்சியின்போதுதான் இவ்வுலகை இயக்கு 
விக்கும் . ஆற்றல் அனைத்தும் கிடைக்கிறது . விஞ்ஞானிகள் பலர் 
பல ஆண்டுகள் பாடுபட்டுச் செய்த ஆராய்ச்சிகளின் பயனாக , 
தாவரங்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளைப்பற்றி நாம் ஓரளவு 
தெரிந்துகொண்டுள்ளோம் . அந்த ஆராய்ச்சிகளின் சுருக்கமான 
தொகுப்பே இந்த நூல் . 


பண்பு . 


பட்டப் படிப்பு மாணவர்களின் தரத்திற்கு ஏற்ப இந்த நூல் 
எழுதப்பட்டுள்ளது . எனவே , தாவரங்களின் வாழ்க்கை நிகழ்ச்சி 
களில் உள்ளார்ந்துள்ள சில சிக்கலான வேதி மாறுபாடுகள் சில 
இடங்களில் விடப்பட்டுள்ளன . வேறு சில இடங்களில் மேலெழுந்த 
வாரியாகக் கையாளப்பட்டுள்ளன . எனினும் , நிகழ்ச்சி எதுவும் 
விளக்காது விடப்படவில்லை . 


இந்தப் பொருள் பற்றித் தமிழில் வெளிவரும் முதல் நூல் 
இது . எனவே , பல கலைச் சொற்களைப் புதிதாகத் தோற்றுவிக்க 
வேண்டியிருந்தது . இவை பொருத்தமானவையாக உள்ளனவா 
என்பதைத் தீர்மானிக்கவேண்டியது இந்நூலைப் படிக்கும் அறிஞர் 
களுடைய பொறுப்பு . 


இந்த நூலை எழுதுதற்கு என்னை அனுமதித்த உயர்கல்வி 
இயக்குநருக்கும் , எழுத எனக்கு உதவிய நண்பர்களுக்கும் , வெளி 
யிட்ட தமிழ் வெளியீட்டுக் கழகத்தாருக்கும் என் உளங்கனிந்த 
நன்றி . 


கோயம்புத்தூர் , 
14-10-66 


எஸ் . சுந்தரம் 


பொருளடக்கம் 


... 


1 


... 


6 


11 ' 


20 


... 


35 


43 


60 


70 


... 


.. 


82 


... 


91 


... 


111 


12 . 


129 


1. உயிரெனும் புதிர் 

ஸெல் - செயல் அலகு 
3 . புரோடோப்ளாசம் - உயிரின் பௌதீக 

அடிப்படை 
4. ஆஸ்மாஸிஸ் 
5. நிலத்தின் அமைப்பும் நீர் உறிஞ்சுதலும் 
6. ' நீராவிப்போக்கு 
7. சாறேற்றம் 
8. கனிமப் பொருள் ஊட்டம் 
9. ' பிளாஸ்மா சவ்வும் செலுத்து திறனும் 
10. ஒளிச் சேர்க்கை 
11 . புரதங்களும் கொழுப்புப் பொருள்களும் 

உணவு , கனிமங்கள் இவற்றின் இடப்பெயர்ச்சி 
13. சுவாசித்தல் -1 
14. சுவாசித்தல்- II 
15. வளர்ச்சி 
16. இயக்கங்கள் 

இனப்பெருக்கம் 

வளர்வடக்கம் 
19. தாவர நோய்கள் 

முடிவுரை 
ஆதாரங்கள் 
கலைச்சொற்கள் 
தமிழ் - ஆங்கிலம் 

ஆங்கிலம் - தமிழ் 
பொருள் குறிப்பு அகராதி 


152 


164 


* 192 


211 


17 . 


22.3 


18 . 


233 


... 


237 


... 


20 . 


24.6 


... 


247 


... 


248 


273 


... 


290 


. 


தாவரங்களின் வாாழ்வியல் 

(( PLANT PHYSIOLOGY ) 


1. உயிரெனும் புதிர் 


நம்மைச் சுற்றியுள்ள உலகை ஒரு முறை பாருங்கள் ! அதன் 
பல்வகைத் தன்மை உங்கள் கவனத்தை ஈர்க்கும் . அதில் தான் 
எத்தனை எத்தனை வகையான பொருள்கள் ! மலைகள் , ஆறுகள் , 
கட்டடங்கள் , மனிதர்கள் , விலங்குகள் , தாவரங்கள் , புழு 
பூச்சிகள் , பறவைகள் , இயந்திரங்கள் இவைபோன்ற பற்பல 
பொருள்கள் இருக்கின்றன . ஒரு சிறிய புழுவையும் பெரிய மலை 
யையும் எடுத்துக்கொள்ளுங்கள் . இவற்றிடையே உள்ள வேறுபாடு 
என்ன ? சிறு குழந்தைக்குக்கூட இக் கேள்விக்கு விடை தெரியும் . 
புழு உயிருள்ளது ; மலை உயிரற்றது ; ஆக உலகிலுள்ள பொருள்களை 
உயிருள்ளவை , உயிரற்றவை என இருவகையாகப் பிரிக்கலாம் . 


ஏன் நாம் சில பொருள்களை உயிருள்ளவை என்றும் , மற்ற 
வற்றை உயிரற்றவை என்றும் கூறுகிறோம் ? உயிர் என்றால் என்ன ? 
இது இன்னும் முற்றிலும் விளங்காத பெரும் புதிர் . உயிர் என் 
பதைத் திட்டவட்டமாக வரையறை செய்து கூறமுடியாது . 
ஆனால் , உயிரின் பண்புகளை நாம் விளக்கிக் கூறமுடியும் . அதாவது , 
இன்ன இன்ன பண்புகளைக் கொண்டிருந்தால் அது ஓர் உயிரினம் 
என்று விளக்கிக் கூற முடியும் . 


அப்படியானால் அப் பண்புகள் யாவை ? உயிரினங்களின் அங் 
கங்கள் செல்களாலானவை . செல்களில் ' உயிரின் பௌதீக அடிப் 
படை ' யாகிய புரோடோப்ளாசம் உள்ளது . புரோடோப்ளாசத் 
திற்கு வெளித் தூண்டல்களை அறியக்கூடிய உணர்திறன் ( sensitinity ) 
உண்டு . உயிரினங்கள் உணவு உண்கின்எறன ; 

சுவாசிக்கின்றன . 
அதாவது , அவற்றிற்கு வளர்சிதை மாற்றம் ( metabolism ) உண்டு . 
உயிரினங்கள் வளர்ச்சி அடைகின்றன . எல்லா உயிரினங்களுமே 
சில இயக்கங்களைக் ( movements) காட்டுகின்றன . முடிவாக உயிரி 
னங்கள் தங்களைப்போன்ற சந்ததிகளைத் தோற்றுவிக்கின்றன . 
அதாவது , அவை இனப் பெருக்கம் (reproduction ) செய்கின்றன . 

1 


2 


தாவரங்களின் வாழ்வியல் 


ஆக , உணர்திறன் , வளர்சிதை மாற்றம் , வளர்ச்சி , இனப் பெருக் 
கம் , இயக்கங்கள் ஆகிய ஐந்து பண்புகள் உயிரினங்கட்கு உரித் 
தானவை . 


இப் பண்புகளை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு பார்த்தால் , 
இவற்றில் பல பண்புகள் உயிரற்ற உலகிலும் இருப்பதைக் காண 
லாம் . ரயில் , மோட்டார்போன்ற இயந்திரங்கள் இயக்கத்தைக் 
காட்டுகின்றன . 

மின்னணுப்பொறியைக் ( electronic ) கொண்ட 
பொம்மைகளின் அருகே நெருப்பைக் கொண்டுபோனால் அவை 
கையை இழுத்துக் கொள்கின்றன . தடைகளைக் கண்டு விலகிச் 
செல்கின்றன் . அதாவது , அவை சூழலின் தூண்டலை உணருகின்றன . 
சில தானியங்கு ( automatic ) இயந்திரங்களுக்குத் தேவையான 
கச்சாப் பொருள்களை அளித்தால் , அவை தங்களைப்போன்ற மற்ற 
இயந்திரங்களை உண்டாக்குகின்றன. அதாவது , அவை இனப் 
பெருக்கமில்லாவிட்டாலும் , ' வகைப்பெருக்கம் ' செய்கின்றன . 
ஒரு சிறு படிகத்தை அதன் பூரிதக் கரைசலில் ( saturated solution ) 
கட்டித்தொங்கவிட்டால் அது வளர்கிறது . என்றாலும் , இந்த 
ஐந்து பண்புகளும் ஒருசேர இணைந்து , ஒரே சமயத்தில் மிகச் 
சிக்கலான முறையில் வெளிப்பாடு அடைவது உயிரினங்களில் 
மட்டுந்தான் என்பது விஞ்ஞானிகளின் கருத்து . 

எனில் , இந்த ஐந்தொழில்களைச் செய்யும் திறமை , உயிரினங் 
கட்கு எங்கிருந்து வந்தது ? உயிரினங்களின் இச் செயல்கள் எந்த 
விதிகட்குக் கட்டுப்பட்டு நடக்கின்றன ? நாம் இதுவரை அறிந் 
துள்ள இயற்கை விதிகளைக் கொண்டு உயிரின் செயல்களை விளக்க 
முடியுமா ? முடியாது , என்று சில விஞ்ஞானிகள் கருதி வந்தனர் . 
உயிர் என்பது உயிரினங்கட்கே உரித்தான ஒரு தனிப் பண்பு . நம் 
மால் புரிந்துகொள்ள முடியாத ஒரு ஜீவித ஆற்றல் ( vital force ) 
உயிரினங்களை இயக்குகிறது . இந்த ஆற்றலே மேலே கூறிய ஐந்து 
தொழில்களுக்கும் அடிப்படையாகிறது . அதையே நாம் உயிர் என் 
கிறோம் . அது உடலைவிட்டு மறையும்போது உயிரினங்கள் இறந்து 
விடுகின்றன . இதுவே அவர்களது வாதம் . அவர்கள் ஜீவிதக் கோட் 
பாட்டினர் (vitalists ) என்று அழைக்கப்பட்டனர் . 19 ஆவது நூற் 
றாண்டின் முடிவுக் காலத்திலும் , 20 ஆவது நூற்றாண்டின் தொடக் 
கத்திலும் இக் கோட்பாடு பெரிதும் பரவியிருந்தது . 

பின்னர் பௌதீக இயலிலும் வேதி இயலிலும் மகத்தான பல 
முன்னேற்றங்கள் ஏற்பட்டன . இவற்றின் விளைவாக உயிர் நிகழ்ச் 
சிகளையும் , பௌதீக இரசாயன விதிகளால் விளக்க முடியுமென்ற 
கருத்து மேலோங்கியது . இக் கோட்பாட்டினர் இயந்திரீகக் கோட் 
பாட்டினர் ( mechanists ) என்று அழைக்கப்பட்டனர் பௌதீகம் , 


உயிரெனும் புதிர் 


3 


வேதி இயல் ஆகிய துறைகளின் புதிய சாதனைகள் உயிரியலிலே 
பயன்படுத்தப்பட்டன . உயிரின் அடிப்படையாகிய புரோடோப் 
ளாசம் பலவகையான ஆய்வுகளுக்கும் உட்படுத்தப்பட்டது . உயிர் 
செயல்களின் ஒவ்வொரு நிலையும் நுணுக்கமாக ஆராயப்பட்டது . 
இந்த ஆராய்ச்சிகளின் விளைவாகப் பல உயிர் நிகழ்ச்சிகள் பௌதீக 
இரசாயன விதிகளால் விளக்கப்பட்டன . இந்த விளக்கங்களின் 
தொகுப்பே வாழ்வியல் (physiology ) எனப்படுகிறது . ஓர் 
உயிரினத்தின் வாழ்விலே நடைபெறும் நிகழ்ச்சிகள் யாவை ? 
அவற்றின் காரணங்கள் என்ன ? அவற்றின் செயல் முறை யாது ? 
அவை எந்த அம்சங்களால் பாதிக்கப்படுகின்றன ? அவற்றிடையே 
யுள்ள இடைமிடைந்த உறவு எப்படிப்பட்டது ? இன்ன பிற 
பிரச்சினைகளை விளக்க வாழ்வியல் முயல்கிறது . 


கின்றன . 


உயிரினங்களின் உலகிலே - இரண்டு வகைகள் 

இரண்டு வகைகள் இருப்பதைக் 
காண்கிறோம் . ஒருவகையைத் தாவரங்கள் என்றும் , மற்றொரு 
வகையை விலங்குகள் என்றும் கூறுகி றோம் . ஒரு மரத்தையும் ஒரு 
விலங்கையும் ஒப்பிட்டுப் பார்ப்போமானால் , அவற்றிடையே உள்ள 
வேற்றுமை நமக்குப் புலனாகிறது . விலங்குகள் இடம்விட்டு 
இடம் நகர்கின்றன . தாவரங்கள் ஓரிடத்திலே வேரூன்றி வாழ் 

தாவரங்கள் தங்கள் உணவைத் தாங்களாகவே 
தயாரித்துக் கொள்கின்றன . விலங்குகள் தங்கள் உணவை வேறு 
விலங்குகளிடமிருந்தோ , தாவரங்களிலிருந்தோ எடுத்துக்கொள் 
கின்றன . விலங்குகளின் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட முறையிலே 
நடைபெறுகிறது . தாவரங்களின் 

வளர்ச்சி பரவலாக 

நடை 
பெறுகிறது . எனவே , இவ்விரண்டிற்குமிடையே எந்த வகையான 
ஒற்றுமையும் இருப்பதுபோலத் தெரியவில்லை . மனிதன் வெகு 
நாள்வரை இந்த வேற்றுமைகளை மட்டுமே அறிந்திருந்தான் . 
தொன்றுதொட்டே மனிதர்களுக்கும் தாவரங்களுக்குமிடையே 
நெருங்கிய தொடர்பு இருந்துவந்திருக்கிறது . மனிதன் தனக்கு 
வேண்டிய உணவு , இருப்பிடம் , உடை மருந்துகள் அனைத்தையும் 
தாவரங்களிடமிருந்தே பெற்றான் . தாவரங்களைக் கடவுளாகவே 
எண்ணி வழிபட்டான் . ஆனால் , தனக்கும் அவற்றிற்குமிடையே 
இருந்த ஒற்றுமையை அவனால் உணர முடியவில்லை . தாவரங்களை 
விட விலங்குகளே அவனுக்கு உற்ற உறவினர்களாகத் தோற்ற 
மளித்தன . ஏன் ? விலங்குகள் தன்னைப்போலவே இயங்குவதை 
அவன் பார்த்தான் . அவை உண்பதையும் , மூச்சு விடுவதையும் , 
நோய்வாய்ப்படுவதையும் , இறப்பதையும் கண்டான் . தாவரங் 
களின் வெளித் தோற்றத்தை விலங்குகளின் வெளித் தோற்றத் 
தோடு ஒப்பிட்டுப் பார்த்தவரை அவனால் எந்த ஒற்றுமையையும் 
காண முடியவில்லை . தாவரங்களுக்கும் விலங்குகளுக்குமிடையே 


4 


தாவரங்களின் வாழ்வியல் 


யுள்ள ஒற்றுமை புற ஒற்றுமையன்று ! அக ஒற்றுமை ! எனவே , 
இவ்விரு வகை உயிரினங்களின் உள் அமைப்பைக் காணும்வரை 
அவனால் இந்த ஒற்றுமையைப் புரிந்துகொள்ள முடியவில்லை . 

அதைப் புரிந்து கொள்வதற்கு அடிகோலியவர் ராபட் ஹுக் 
( Robert Hooke) என்ற ஆங்கில விஞ்ஞானி . அவர் காலத்தில் தான் 
மைக்ரோஸ்கோப்புகள் புதியதாகக் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன . 
மற்றப் பல விஞ்ஞானிகளைப்போலவே , ராபர்ட் ஹுக்கும் பல 
பொருள்களையும் மைக்ரோஸ்கோப்பில் வைத்து ஆராய்ந்து 
கொண்டிருந்தார் . சீசாவின் தக்கை ( cork ) ஒன்றை மெவ்லிய படல 
மாக அரிந்து , அதை மைக்ரோஸ்கோப்பிலே வைத்துப் பார்த்தார் . 
அதில் பல சிறு அறைகள் இருப்பதைக் கண்டார் . தேன் கூட்டின் 
அறைகள் போல் தோற்றமளித்த இச் சிறு அறைகளுக்கு அவர் 
‘ ஸெல் ' என்று பெயரிட்டார் . அதற்குப் பின் பல காய்களையும் 
இது போல ஆராய்ந்து எல்லாவற்றிலும் ஸெல் இருப்பதைக் 
கண்டார் . இந்த ஸெல்களைச் சுற்றி ஸெல் சுவர் ( cell wall ) இருப் 
பதையும் கண்டார் . அவரைத் தொடர்ந்து அநேக விஞ்ஞானிகள் 
பல செடிகளையும் ஆராய்ந்து எல்லாவற்றிலும் ஸெல் இருப்பதைக் 
கண்டனர் . ஆக , தாவரங்களின் உடல் பல ஸெல்களால் ஆகியது 
என்ற கருத்து ஏற்பட்டது . 

விலங்குகளின் உடலும் ஸெல்களால் ஆனதுதானா என்ற 
கேள்வி எழுந்தது . 

பல விலங்குகள் பரிசோதனைக்கு உள்ளாக்கப் 
பட்டன . ஆனால் , அவற்றின் உடலிலே ' ஸெல் ' எனும் அறைகள் 
காணப்படவில்லை ! ஏன் ? ராபர்ட் ஹூக் தாவரங்களில் ஸெல் 
சுவரைக் கண்டார் என்று பார்த்தோம் . விலங்குகளிலும் அந்த 
ஸெல் சுவரைத்தான் விஞ்ஞானிகள் தேடினர் .. ஆனால் , அது 
காணப்பட வில்லை . விலங்குகளின் ஸெல்லுக்குச் சுவர் கிடையாது 
என்பது பின்னர்தான் தெரிந்தது . 

இதற்கிடையில் ராபர்ட் பிரவுன் ( Robert Brown ) என்ற 
விஞ்ஞானி, ஆர்கிட் ( Orchid ) எனும் செடிகளின் ஸெல்களில் 
கோள வடிவமான நியூக்ளியஸ் ( nucleus ) இருப்பதைக் கண்டார் . 
பின்னர் ஷ்வான் ( Schwann ) என்ற ஜெர்மன் விஞ்ஞானி , விலங்கு 
களின் ஸெல்களிலும் அதே நியூக்ளியஸ் இருப்பதைக் கண்டார் . 
நியூக்ளியஸைச் சுற்றி ஒரு நீர்மமும் , அதைச் சுழ்ந்து ஒரு சவ்வும் 
இருப்பதைக் கண்டார் . இதன் விளைவாக ஸெல் என்பதற்கு அவர் 
ஒரு புதிய வரையறையைக் கொடுத்தார் . நியூக்ளியஸையும் ,, 
சூழ்ந்துள்ள நீர்மத்தையும் கொண்ட அலகே ஸெல் . 

அதைச் 
சூழ்ந்து ஒரு சுவரோ , சவ்வோ இருக்கலாம் . இக் கண்ணோட்டத்தில் 
பார்க்கும்போது விலங்குகள் , தாவரங்கள் இவற்றின் உடல் ஸெல் 


உயிரெனும் புதிர் 


5 


என்று 


யான 


எனும் அலகுகளால் ஆனது என்ற உண்மை விளங்குகிறது . இதுவே 
ஸெல் கோட்பாடு எனப்படுகிறது . இவ்விதம் விலங்குகளுக்கும் 
தாவரங்களுக்கு மிடையேயுள்ள அடிப்படையான ஒற்றுமை 
கண்டுபிடிக்கப்பட்டது . இரண்டின் அங்கங்களும் ஸெல்களால் 
ஆனவை . 

சில உயிரினங்கள் ஒரே ஒரு ஸெல்லைக் கொண்டுள்ளன . 
இவை ' ஒரு செல் உயிரினங்கள் ' ( unicellular organisms ) எனப் 
படுகின்றன . மற்ற உயிரினங்களின் அங்கங்கள் பல ஸெல்களைப் 
பல்வேறு வகைகளில் இணைத்து ஆக்கப்பட்டிருக்கின்றன . இவை 
‘ பல ஸெல் உயிரினங்கள் ' ( multicellular organisms ) எனப்படு 
கின்றன . எனவே , ஸெல் என்பது உயிரினங்களின் மிகச் சிறிய 
அடிப்படை அமைப்பு அலகு ( structural unit ) என்ற கருத்து 
ஏற்பட்டது . 

உயிரினங்களின் அமைப்பு அலகாக ஸெல் உள்ளது 
பார்த்தோம் . அதாவது , உயிரினங்களின் அங்கம் ஸெல்கள் எனும் 
சிறு கூறுகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . உயிர் நிகழ்ச்சிகள் நடை 
பெறக்கூடிய ஒவ்வொரு ஸெல்லிலும் உயிரின் அடிப்படையாகிய 
புரோடோப்ளாசம் உள்ளது . உயிர் நிகழ்ச்சிகளுக்குத் தேவை 

மூலப்பொருள்களும் நொதிகளும் உள்ளன . எனவே , 
ஒவ்வொரு ஸெல்லிலும் உயிர் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன . 
எல்லா ஸெல்களிலும் நடைபெறும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பே 
உயிர் எனும் நிகழ்ச்சியாக வெளிப்பாடு அடைகிறது . ஆனால் ,, 
இதைக் கூறும்போது ஒன்றை நினைவில் வைத்துக்கொள்ள 
வேண்டும் . ' பல ஸெல் உயிரினங்களின் ' ஸெல்கள் தனித்து நின்று 
இயங்குவதில்லை . அவை மற்ற ஸெல்களுடன் நெருங்கிய தொடர்பு 
கொண்டுள்ளன . ஒவ்வொரு ஸெல்லின் இயக்கமும் , மற்ற ஸெல் 
களால் பாதிக்கப்படுகிறது . எனவே , ஸெல்லைத் தனித்து இயங்கும் 
ஓர் அலகாக மட்டுமன்றி , அங்கம் எனும் முழுமையின் ஒரு பகுதி 
யாகவும் நாம் காணவேண்டும் . 

ஒரு ஸெல்லைப் பகுத்து அதிலுள்ள பாகங்களைத் தனித் 
தன்தனியாக 

க எடுக்கலாம் . இவற்றில் சில ஸெல்லிலிருந்து தனிமைப் 
படுத்தப்பட்ட பின்பும்கூட , சில உயிர் இயக்கங்களைக் காட்டு 

. உதாரணமாக , ஸெல்லிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட 
பசுங்கணிகம் ( chlorophyll ) தகுந்த சூழ்நிலைகளின் கீழ் ஒளிச் 
சேர்க்கை - செய்கிறது . மிடோகாண்டிரியா ' சுவாசிக்கிறது ' 
ஆனால் , உயிரின் பண்புகள் என்று நாம் மேலே கூறிய ஐந்து தொழில் 
களையும் ஒருசேரச் செய்யக்கூடிய மிகச் சிறிய அலகு ஸெல் தான் . 
எனவே , ஸெல் உயிரினங்களின் அமைப்பு அலகாக மட்டுமன்றிச் 
செயல் அலகாகவும் (functional unit ) இருக்கிறது . எனவே , நாம் 
முதலில் ஸெல்லின் அமைப்பைத் தெரிந்துகொள்வோம் . 


கின்றன . 


2. ஸெல்- செயல் அலகு 

( Cell - Functional Unit) 


தாவரங்கள் ஸெல்களாலானவை என்றும் , அவை தாவரங் 
களின் அமைப்பு அலகாக மட்டுமன்றிச் செயல் அலகாகவும் 
இருக்கின்றன என்றும் பார்த்தோம் . இனிச் செயல் அலகு என்ற 
முறையில் தாவர ஸெல்லின் அமைப்பைப்பற்றித் தெரிந்து 
கொள்வோம் . 


ஸெல்களில் பல வகையுண்டு . ஒவ்வொரு ஸெல்லும் அது 
செய்யும் வேலைக்கேற்ப ஒரு குறிப்பிட்ட அமைப்பை உடையதாக 
இருக்கிறது . எனினும் , தாவரங்களின் வளர்சிதை மாற்றத்தில் 
நேரடியாகப் பங்கு கொள்ளும் ஒரு ஸெல்லைப்பற்றிப் பொது 
வாகத் தெரிந்து கொள்வோம் . 


தாவர ஸெல்லில் ஸெல் சுவர் ( cell wall ) , புரோடோப்ளாஸம் 
( protoplasm ) என்ற இரண்டு முதன்மையான பகுதிகள் உள்ளன . 


'ஸெல் சுவர் : ஸெல்லிற்கு உருவத்தையும் 

உறுதியையும் 
அளிப்பது ஸெல் சுவர் தான் . இது சற்று தடியானது . ஓரளவு 
நெகிழ்வு உடையது ; உயிரற்றது . பொதுவாக , உயர் தாவரங் 
களின் ஸெல்களின் சுவரில் ' ஸெல்லுலோஸ் ( cellulose ) எனும் 
பொருள் மிகுதியாக உள்ளது . இதைத் தவிர ஹெமிஸெல்லு 
லோஸ் ( hemi cellulose ) , லிக்னின் ( lignin ) , பெக்டின் ( pectin ) 
ஆகிய பொருள்களும் ஓரளவு கலந்திருக்கலாம் . 


புரோடோப்ளா சம் : ஸெல் சுவரினால் சூழப்பட்டுள்ள 
பகுதியை புரோடோப்ளாசம் என்று கூறுகிறோம் . இதை மேலும் 
இரண்டு பகுதிகளாகப் பிரித்துக்கொள்ளலாம் . அவையாவன : 
1. ஸைடோப்ளாசம் ( cytoplasm ) ; 2. நியூக்ளியஸ் ( nucleus ) . 
( படம் 2-1 ) 


ஸெல்- செயல் அலகு 


7 


ஸைடோப்ளாசம் : இது சற்று அடர்த்தியான ஒரு நீர்மம் . 
நன்கு வளர்ச்சி அடைந்த ஸெல்களில் இது ஸெல் சுவரின் உட் 
புறத்  ைஒட்டிப் படர்ந்துள்ளது . சில ஸெல்களில் இது ஸெல்லின் 
ஊடே இழைகளாகவும் பரவி இருக்கலாம் . ஸைடோப்ளாசத்தின் 
வெளிப்புறத்தில் ஸெல் சுவரை ஒட்டி ஒரு சவ்வு உள்ளது . இது 
'பிளாஸ்மோலெம்மா ' ( plasmolemma ) என்று கூறப்படுகிறது . 
ஸைடோப்ளாஸத்தில் பல பொருள்கள் விரவியுள்ளன . இவற்றில் 
சில , தாவரங்களின் வளர்சிதை மாற்றத்தில் நேரடியாகப் பங்கு 
கொள்பவை . மற்றவை வளர்சிதை மாற்றத்தின் துணைப் பொருள் 
களாகவோ , முடிவுப் பொருள்களாகவோ தோன்றுபவை . 
இவற்றைப்பற்றியும் , ஸைடோப்ளாசத்தின் வேதி பௌதீக 
அமைப்பைப்பற்றியும் பின்னர் விரிவாகக் காண்போம் . 


நியூக்ளியஸ் : ஸைடோப்ளாசத்தில் பொதிந்துள்ள , ஏறத் 
தாழக் கோள வடிவமான அங்கம் நியூக்கிளியஸ் எனப்படுகிறது . 
தாவரங்களின் வாழ்வில் இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது . 
ஸெல்களின் வளர்சிதை மாற்றத்தையும் , உயிரினங்களின் மரபுக் 
குணங்களையும் கட்டுப்படுத்துவது இந்தப் பகுதியே . நியூக்ளியஸைச் 
சுற்றிலும் ஒரு சவ்வு உள்ளது . இந்தச் சவ்வு ‘ நியூக்ளியஸ் சவ்வு ' 
( nuclear membrane ) எனப்படுகிறது . இது இரண்டு அடுக்கு 
களாலான இரட்டைச் சவ்வு . இதில் ஆங்காங்கே நுண் துளைகள் 
உள்ளன . ஸைடோப்ளாசத்திற்கும் நியூக்ளியஸ்ுக்குமிடையே 
பொருள் பரிவர்த்தனை நடைபெறுவதற்கு இத் துளைகள் ஓரளவு 
உதவுகின்றன . நியூக்ளியஸ் சவ்வினுள்ளே நியூக்ளியஸ் திரவம் 
(karyolymph ) எனும் நீர்மம் உள்ளது . இதில் குரோமாடின் 


நியூக்ளியஸ் 


வாக்குவோல் 
டோனோப்ளாஸ்ட் 

> ஸெல் சுவர் 
பிளாஸ்மோ லெம்மா 
-ஸைடோப்ளாசம் 
+ ரைபோஸோம் 
> எண்டோப்ளாஸ்மிக் வலை 
பசுங்க கனிகம் 
மிடோகாண்ட்ரியா 


( N 


படம் .2.1 பொதுவான ஸெல் 


8 


தாவரங்களின் வாழ்வியல் 


(chromatin ) என்னும் பொருள் இருக்கிறது . இது சில சமயங்களில் 
ஒரு வலைபோலக் காணப்படுவதால் இதைக் குரோமாடின் வலை 
என்றும் கூறுவார்கள் . மரபு , குணங்களின் தொடர்ச்சிக்குக் காரண 
மான குரோமஸோம்கள் ( chromosomes ) இந்தப் பகுதியிலேயே 
அடங்கியுள்ளன . நியூக்ளியஸிற்குள்ளே ஒன்று அல்லது ஒன்றுக்கு 
மேற்பட்ட கோள வடிவமான சிறு அங்கங்கள் இருக்கின்றன . 
இவற்றை நியூக்ளியோலை ( nucleoli) 

கூறுகிறார்கள் . 
( படம் 2-2 ) ( ஒருமை நியூக்ளியோலஸ் ) 


என் 


. 


எண்டோப்ளாஸ்மிக் வலை 

ரைபோஸோம் 
நியூக்ளியஸ் சவ்வு 

நுண் துளை 
நியூக்ளியோலஸ் 
குரோமாடின் 4 
நியூக்ளியஸ் 
திரவம் 
படம் -2.2 நியூக்ளியஸ் - எண்டோப்ளாஸ்மிக் 

வலையின் ஒரு பகுதி காட்டப்பட்டுள்ளது 


நியூக்ளியஸில் டி . என் . ஏ . ( DNA ) என்று சுருக்கமாக அழைக் 
கப்படும் டி ஆக்ஸிரைபோ நியூக்ளியிக் அமிலமும் , ( deoxyribo 
nucleic acid ) ஆர் . என் . ஏ . ( RNA ) என்று சுருக்கமாக அழைக்கப் 
படும் ரைபோ நியூக்ளியிக் அமிலமும் (ribonucleic acid ) மிகுதியாக 
உள்ளன . தாவரங்களின் வாழ்வியலில் மிக முக்கியமான புரதச் 
சேர்க்கையில் இவை பங்கு கொள்கின்றன என்பதைப் பின்னர்க் 
காண்போம் . 


வாக்கு வோல் ( Vacuole) : ஸைடோப்ளாசத்தின் நடுவே உள்ள 
சிறு அறைபோன்ற பகுதி வாக்குவோல் எனப்படுகிறது . சாதாரண 
மாக , முழுதும் வளர்ச்சியடைந்த ஸெல்களில் , ஸெல்லின் நடுவே 
ஒரே ஒரு பெரிய வாக்குவோல் இருக்கும் . 

சில ஸெல்களில் 
ஒன்றுக்கு மேற்பட்ட சிறிய வாக்குவோல்களும் இருக்கலாம் . 
வாக்குவோலைச் சுற்றிலும் ஒரு சவ்வு உள்ளது . இதற்கு 


ஸெல் - 


சயல் அலகு 


9 


' டோனோப்ளாஸ்ட் ' ( tonoplast ) என்று பெயர் . இந்தச் சவ்வு 
வாக்குவோலை ஸைடோப்ளாசத்திலிருந்து பிரிக்கிறது . வாக்கு 
' ' வோலினுள்ளே ஒரு நீர்மம் உள்ளது . இதற்கு ' ஸெல்ரசம் ' 
( cell sap ) என்று பெயர் . இந்த ரசத்தில் பல பொருள்கள் கரைந் 
துள்ளன ; சில பொருள்கள் விரவியுள்ளன . வளர்சிதை மாற்றப் 
பொருள்களின் சேமிப்பு அறையென வாக்குவோலைக் குறிப் 
பிடலாம் . 

ஸைடோப்ளாசத்தில் தாவரங்களின் வளர்சிதை மாற்றத்தில் 
பங்குகொள்ளும் சில அங்கங்கள் விரவியுள்ளன என்று முன்னரே 
பார்த்தோம் . அவற்றைப்பற்றி இனித் தெரிந்து கொள்வோம் . 


மிடோகாண்ட்ரியா ( Mitochondria ) : இவை கோள வடிவிலோ 
அல்லது நீண்ட கோல் போன்றோ. கம்பிகள் போன்றோ இருக்கலாம் . 
செயலூக்கமுள்ள ஸெல்களில் இவை பெருமளவில் காணப்படு 
கின்றன . மிடோகாண்ட்ரியாவைச் சுற்றிலும் வெளிச் சவ்வு , உள் 
சவ்வு என்ற இரண்டு சவ்வுகள் உள்ளன . உள்சவ்வு உள்நோக்கி 
மடிந்து சிறு குழல்கள் போல நீட்டிக்கொண்டு இருக்கிறது . இக் 
குழல்களுக்கு கிரிஸ்டே ( cristae ) என்று பெயர் . மிடோகாண்ட்ரி 
யாவின் நடுப்பகுதியில் இடைப் பொருள் ( matrix ) இருக்கிறது 
( படம் 2-3 ) . 


MA 


வெளிச் சவ்வு 
இடைப் பொருள் 
உள் சவ்வு 
கிரிஸ்டே 


படம் ...2.3 மிடோகாண்ட்ரியா 


தாவரங்களின் வாழ்வியலில் மிடோகாண்ட்ரியா மிக முக்கிய 
மான பங்கு வகிக்கின்றது . உயிரினங்களுக்கு இன்றியமையாத 
சுவாசித்தல் எனும் நிகழ்ச்சியின் முக்கியமான நிலைகள் இங்கு தான் 
நடைபெறுகின்றன . சுவாசித்தலின் முக்கியமான பகுதியாக 
ஆற்றல் வெளிப்பாடு இங்கு தான் ஏற்படுகிறது . அதற்குத் தேவை 
யான நொதிகள் ( enzymes) இவற்றில் உள்ளன . இவற்றை 
' ஸெல்லின் ஆற்றல் சாலை ' 

கூறுவது 

முற்றிலும் 
பொருந்தும் . 


என்று 


10 


தாவரங்களின் வாழ்வியல் 


ரைபோஸோம் ( Ribosome ) : இவை மிகச் சிறிய வட்டமான 
துகள்கள் . இவற்றில் ஆர் . என் . ஏ . எனும் அமிலம் மிகுதியாக 
உள்ளது . ஒரு செடிக்குத் தேவையான குறிப்பிட்ட புரதம் . 
இவற்றில் தான் கட்டப்படுகிறது . 

எண்டோப்ளாஸ்மிக் வலை ( Endoplasmic Reticulum ) : இது 
இரட்டைச் சவ்வுகளாலான குழல்போன்ற ஒரு அமைப்பு . 
ஸைடோப்ளாசத்தில் குறுக்கும் நெடுக்குமாக வலைபோலப் 
பின்னிக்கொண்டு செல்கிறது . இந்த வலை வெளிப் பக்கத்தில் 
பிளாஸ்மோலெம்மாவுடனும் , உள்ளே நியூக்ளியஸ் சவ்வினுடனும் 
இணைந்துள்ளது . புரதச் சேர்க்கையில் பங்கு கொள்ளும் ரைபோ 
ஸோம்கள் இவ் வலைகளில் சிலவற்றின் வெளிப் பரப்பில் ஒட்டிக் 
கொண்டிருக்கின்றன . தாவரங்களின் வாழ்வியலில் இதன் பங்கு 
என்னவென்பது திட்டவட்டமாகத் தெரியவில்லை . எனினும் , 
இவை வளர்சிதை மாற்றப் பொருள்களைச் சேமித்து வைக்கவும் , 
வேறு இடங்களுக்குக் கொண்டு செல்லவும் பயன்படுவதோடு , 
நியூக்ளியஸ் சவ்வுபோன்ற மற்ற ஸெல் சவ்வுகளைத் தோற்றுவிக் 
கவும் பயன்படலாம் என்று கருதுகின்றனர் . 

கணிகங்கள் ( Plastids ) : ஸைடோப்ளாசத்தில் விரவியுள்ள 
பொருள்களில் மிகப் பெரியவை இவைதாம் . இவற்றில் பல 
வகைகள் உண்டு . சில பச்சையாக உள்ளன . 

அவை பசுங் கணி 
கங்கள் ( chloroplasts ) எனப்படுகின்றன . இவற்றில் பச்சையம் 
எனும் நிறமி உள்ளது . இலைகள் , இளந்தண்டு இவற்றின் 
பசுமை நிறத்திற்கு இக் கணிகங்களே காரணம் . சிவப்பு , மஞ்சள் , 
ஆரஞ்சுபோன்ற வண்ணங்களைக் கொண்ட கணிகங்களும் உண்டு . 
இவையனைத்தையும் பொதுவாக- வண்ணக் கணிகங்கள் ( chromo 
plasts )) என்று கூறுகிறார்கள் . பெரும்பான்மையான பூக்கள் , 
பழங்கள் இவற்றின் பல்வகைப்பட்ட வண்ணங்களுக்குக் காரண 
மாயிருப்பவை இவையே . சில கணிகங்கள் வண்ணம் ஏதுமற்றவை . 
இவை 'வெளிர் கணிகங்கள் ' ( leucoplasts ) எனப்படுகின்றன . 
இவை பொதுவாக வேரிலும் , சேமிப்பு அங்கங்களிலும் மிகுதியாக 
உள்ளன . தரசச் சேமிப்பில் இவை பங்கு கொள்கின்றன . இவை 
புரதத்தாலானவை . 

இதுவரை நாம் ஸெல்லின் பல பகுதிகளையும்பற்றி விரிவாகத் 
தெரிந்துகொண்டோம் . உயிருள்ள எல்லா ஸெல்களிலும் விதி 
விலக்கின்றிக் காணப்படும் ஒரு பொருள் புரோடோப்ளாசமாகும் . 
இதுவே உயிரின் ' பௌதீக அடிப்படை ' எனக் கருதப்படுகிறது . 
இனி , புரோடோப்ளாசத்தின் பௌதீக , வேதி அமைப்பைப் 
பற்றித் தெரிந்துகொள்வோம் . 


3. புரோடோப்ளாசம்- உயிரின் 

பௌதீக அடிப்படை 
( Protoplasm - The Physical Basis of Life ) 

புரோடோப்ளா சத்தின் வேதி அமைப்பு : உயிருள்ள புரோ , 
டோப்ளாசத்தின் வேதி அமைப்பைக் கண்டுபிடிப்பது எளிதன்று . 
ஒரு பொருளின் வேதி அமைப்பைக் கண்டுபிடிப்பதற்குச் சாதா 
ரணமாக ஆய்வுக் கூடங்களிலே பயன்படுத்தப்படும் முறைகளைக் 
கொண்டு புரோடோப்ளாசத்தைப் பகுத்தாயும்போது , அது தனது 
உயிர்த் தன்மையை இழந்துவிடுகிறது . எனவே , நாம் முடிவாகப் 
பெறுவது , இறந்துவிட்ட புரோடோப்ளாசத்தின் வேதி அமைப்பை 
யேயன்றி உயிருள்ள புரோடோப்ளாசத்தின் வேதி அமைப் 
பையன்று . எனினும் , ஸெல் சுவரற்ற சில பூஞ்சைகளின் (fungi) 
புரோடோப்ளாசத்தைப் பகுத்தாய்ந்து அதன் வேதி அமைப்பைக் 
கண்டுபிடித்திருக்கிறார்கள் . அதன்படி புரோடோப்ளாசத்தில் 
கீழ்க்கண்ட பொருள்கள் இருப்பதாகத் தெரிகிறது . 


A. தண்ணீரில் கரையக்கூடியவை 

உலர் எடையின் 
( பெரும்பாலும் வாக்குவோலில் உள்ளவை ) சதவீதம் 
மானோஸாக்கரைடு ( monosaccharide ) 

14.2 
புரதங்கள் ( protein ) 

2.2 
அமினோ அமிலங்கள் ( amino acids ) 

24.3 
B. கரையாத அங்ககப் பொருள்கள் 

( பெரும்பாலும் புரோடோப்ளாசத்தில் 
உள்ளவை ) 
நியூக்ளியோ புரோடீன்ஸ் ( nucleo proteins ) 32.3 
நியூக்ளியிக் அமிலங்கள் ( nucleic acids ) 

2.5 
கிளாபுலீன் ( globulin ) 

0.5 
லிபோ புரோடீன்ஸ் ( lipo proteins ) 

4.8 


12 


தாவரங்களின் வாழ்வியல் 


நடுநிலைக் கொழுப்புகள் 

6.8 
ஃபைடோஸ்டீரால் (phytosterol ) 

3.2 
பாஸ்படைடு ( phosphatides ) 

1.3 
மற்ற அங்ககப் பொருள்கள் 

3.5 
C. கனிமப் பொருள்கள் ( minerals ) 
( தண்ணீரில் பாதி கரையக்கூடியவை ) 

( லெபச்கின் , 1923 ) 


வேதி 


மேலேயுள்ள அட்டவணையைக் காணும்போது ஒன்று தெளி 
வாகத் தெரிகிறது . இயற்கையில் பரவலாக உள்ள கார்பன் , 
ஆக்ஸிஜன் , ஹைட்ரஜன் ( hydrogen ) , நைட்ரஜன் ( nytrogen ) , 
பாஸ்பரஸ் ( phosphorous ) போன்ற மூலகங்களின் கூட்டுப் 
பொருள்களே புரோடோப்ளாசத்தில் உள்ளன . இக் கூட்டுப் 
பொருள்களில் சிலவற்றைத் தனித் தனியாக ஆய்வுக்கூடங் 
களிலே தயாரிக்க முடியும் . எனினும்கூட , உயிருள்ள புரோ 
டோப்ளாசத்தைத் தயாரிப்பதில் விஞ்ஞானிகள் இன்னும் வெற்றி 
காணவில்லை . புரோடோப்ளாசத்தின் 

அமைப்பைக் 
காட்டிலும் அதன் 

அமைப்பு முக்கியத்துவம் 
வாய்ந்ததெனத் தோன்றுகிறது . புரோடோப்ளாசத்தில் என்ன 
பொருள்கள் இருக்கின்றன என்பதைக்காட்டிலும் அவை எப்படி 
அமைந்திருக்கின்றன என்பது முக்கியமானதாகும் . புரோடோப் 
ளாசத்தின் உயிர்த் தன்மைக்கு , அதன் முக்கியமான உயிர்க் கிரியை 
களுக்கு அதன் பௌதீக அமைப்பே அடிப்படையாக இருப்பது 
போலத் தெரிகிறது . இந்த அமைப்பு கொலாய்டு அமைப்பு 
( colloidal organization ) எனப்படுகிறது . இனி , கொலாய்டு என்றால் 
என்ன என்பதைப் பார்ப்போம் . 


பௌதீக 


ஒரு கண்ணாடி பீக்கரில் சிறிது தண்ணீர் எடுத்துக்கொண்டு 
அதில் சோடியம் குளோரைடு ( sodium chloride ) எனும் சமையல் 
உப்பைப் போடுவோம் . உப்பு கண்ணிற்கு தெரியாது மறைந்து 
விடுகிறது . பீக்கரில் தெளிவான ஒரு நீர்மம் உள்ளது . இதை 
பல மணி நேரங்கள் அப்படியே வைத்திருந்தபோதிலும் , உப்பு 
மீண்டும் கண்ணிற்குத் தெரிவதில்லை . வடிகட்டியபோதிலும் 
அது தனிமைப்படுவதில்லை . இந்த நிகழ்ச்சியைக் கரைதல் என்றும் , 
பீக்கரில் உள்ள தெளிவான நீர்மத்தைக் கரைசல் ( solution ) 
என்றும் கூறுகிறோம் . சோடியம் குளோரைடு எனும் பொருள் 
கரையும்போது 

என்ன நிகழ்கிறது ? அதைத் தண்ணீரில் 
போட்டவுடன் , அது மூலக்கூறுகளாகவோ அல்லது சோடியம் , 
குளோரின் இவற்றின் அயனிகளாகவோ பிரிந்துவிடுகிறது . 
மூலக்கூறுகளும் அயனிகளும் அளவில் மிகமிகச் சிறியவை 


புரோடோப்ளாசம் - உயிரின் பௌதீக அடிப்படை 


13 


யாகையால் அவற்றைப் பார்க்கவோ , வடிக்கட்டவோ முடியாது . 
திறன் மிக்க மைக்ரோஸ்கோப்புகளை உபயோகித்துக்கூட 
இவற்றைக் காண முடியாது . சோடியம் குளோரைடின் மூலக் 
கூறுகளும் , தண்ணீரின் மூலக்கூறுகளும் ஒரே சீராகக் கலந்து 
கரைசல் ஆகின்றன . கரைசலில் 

கரைகின்ற சோடியம் 
ளோரைடைக் கரைபொருள் ( solute ) என்றும் , கரைக்கின்ற 
தண்ணீரைக் கரைப்பான் (solvent) என்றும் கூறுகிறோம் எனவே , 
ஒரு கரைப்பானும் ஒரு கரைபொருளும் சேர்ந்த இரு பொருள் 
அமைப்பே கரைசல் எனப்படுகிறது . 


மற்றொரு பீக்கரில் சிறிது தண்ணீரை எடுத்துக்கொண்டு 
அதில் சிறிது பொடி மணலைப் போட்டுக் குலுக்குவோம் . மணல் 
சிறிது நேரம் தண்ணீரில் விரவி இருக்கிறது . பின்னர் பீக்கரின் 
அடியில் படிந்துவிடுகிறது . மணல் விரவி இருக்கும்போதுகூடக் 
கண்ணிற்குப் புலனாகிறது . சாதாரண வடிகட்டிகளின் மூலம் 
வடிகட்டினால் , தண்ணீரும் மணலும் தனியாகப் 

பிரிந்து 
விடுகின்றன . எனவே , இதை ஒரு நிலையற்ற இரு பொருள் 
அமைப்பாகக் கருதலாம் . இத்தகைய அமைப்பை ' இயந்திரிக 
விரவல் ' ( mechanical suspension ) என்று கூறுகிறோம் . 


மூன்றாவது , பீக்கரில் சிறிது தண்ணீரை எடுத்துக்கொண்டு 
அதில் பொடிக் களிமண்ணைப் போட்டுக் கலக்குவோம் . களி 
மண்ணும் தண்ணீரும் கலந்து கலங்கிய ஒரு நீர்மம் ஆகிறது . 
பல மணி நேரங்கள் ஆனபின்பும் களிமண் அடியில் படிவதில்லை . 
களிமண்ணின் தனித்தனி துகள்கள் கண்ணுக்குத் தெரிவதில்லை . 
சாதாரண வடிகட்டிகளைக்கொண்டு களிமண்ணையும் தண்ணீ 
ரையும் பிரிக்க முடியாது . எனவே , கரைசலைப்போல இதையும் 

நிலையான இரு பொருள் அமைப்பாகக் கருதலாம் . 
இத்தகைய அமைப்பே கொலாயிடு எனப்படுகிறது . 


ஒரு கரைசலுக்கும் , ஒரு கொலாயிடுக்கும் இடையே இரண்டு 
முக்கியமான வேற்றுமைகள் இருக்கின்றன . கொலாயிடுகளில் 
உள்ள துகள்கள் கண்ணிற்குப் புலனாகாதபோதிலுங்கூட , 
அவற்றை அல்ட்ரா - மைக்ரோஸ்கோப்புகளின் ( ultra - microscope ) 
உதவியால் காணமுடியும் . அதுபோலவே அவற்றை 
வடிகட்டிகளால் ( ultra filters ) வடிகட்ட முடியும் . 


நுண் 


மேலே குறிப்பிட்ட மூன்று பரிசோதனைகளையும் மீண்டும் 
பரிசீலனை செய்வோம் . ஒரு கரைசலில் பொருள் மூலக்கூறுகள் 


14 


தாவரங்களின் வாழ்வியல் 


அல்லது 

அயனிகளாக உள்ளது . இவை • 001 மியூ *விற்குக் 
குறைவான விட்டமுடைய நுண்பொருள்கள் . எனவே , இவற்றைப் 
பார்க்கவோ , வடிகட்டவோ முடியாது . கரைசலும் நிலையான 
அமைப்பாக உள்ளது . இயந்திரிக விரவலில் பொருள் பெரிய 
துகள்களாக உள்ளது . எனவே , அது கண்ணிற்குப் புலனாகிறது ,, 
படிகிறது , வடிகட்டப்படுகிறது . இந்த அமைப்பும் நிலையற்ற 
அமைப்பாக உள்ளது . 

கொலாயிடில் பொருள் இவ்விரு 
நிலைகளுக்கும் இடையில் உள்ளது . அதிலுள்ள துகள்களின் அளவு 
• 001 மியூ - ' 1 மியூ வரை உள்ளது . இவற்றை அல்ட்ரா - மைக்ரோஸ் 
கோப்பினால் பார்க்க முடியும் . நுண்வடிகட்டிகளால் வடிகட்ட 
முடியும் . எனவே , ஒரு பொருள் கொலாயிடாக இருப்பது அதன் 
அளவைப் பொறுத்திருக்கிறது . தத்துவார்த்த ரீதியில் எந்தப் 
பொருளையும் , .001 - ' 1 மியூ அளவிற்கு நுண்ணியதாக ஆக்கு 
வோமானால் அது கொலாயிடாகும் . ஆகையால் , கொலாயிடு 
என்பது பொருளின் ஒரு நிலையேயன்றிப் ( state ) பொருளின் ஒரு 
வகை (kind ) யன்று . 


கொலாயிடின் அமைப்பு : களிமண் கொலாயிடில் 
துளியை எடுத்து 

அல்ட்ரா - மைக்ரோஸ் கோப்பில் வைத்துப் 
பார்த்தால் , 

அமைப்பைத் தெரிந்துகொள்ளலாம் . 
கொலாயிடில் உள்ள தண்ணீர் ஒரு படலமாகப் படர்ந்துள்ளது . 
இந்தப் படலத்தில் களிமண் துகள்கள் விரவியுள்ளன . 


அதன் 


களிமண் துகள் 
- ( விரவிய பொருள் ) 


3 


நீர்ப் படலம் 


( விரவு ஊட கம் } 
படம் . 3. ! கொலாயிடின் அமைப்பு 


இதில் 


தண்ணீரை விரவு ஊடகம் ( dispersion - medium ) 
என்றும் , களிமண்ணை விரவிய பொருள் ( dispersed phase) என்றும் 
கூறுகிறோம் ( படம் 3-1 ) . 


மேற்கண்ட கொலாயிடில் விரவிய பொருளாகிய களிமண் 
ணிற்கும் , விரவு ஊடகமாகிய தண்ணீருக்குமிடையே நெருங்கிய 


* * மியூ ' என்பது உயிரியலில் பயன் படும் ஒரு நீட்டல் அளவு 

1 
1 மியூ மில்லி மீட்டருக்குச் சமம் . 

1000 


புரோடோப்ளாசம் - உயிரின் பௌதீக அடிப்படை 


15 


தொடர்பு எதுவுமில்லை . மாவுப் பொருளைத் தண்ணீரில் கலந்தால் 
அதுவும் கொலாயிடாகிறது . மாவு விரவிய பொருளாகவும் , 
தண்ணீர் விரவு ஊடகமாகவும் இருக்கிறது . மாவு தண்ணீரில் 
சிறிதளவு கரைந்துள்ளது . விரவு ஊடகம் , களிமண் கொலாயிடில் 
இருப்பதுபோன்று தூய்மையான தண்ணீரன்று ., அது நீர்த்த 
மாவுக் கரைசல் . மேலும் , மாவுத் துகள்களைச் சுற்றித் தண்ணீர் 
மெல்லிய பட்லமாகச் சூழ்ந்துள்ளது . இவ்விதம் மாவுக் கொலா 
யிடில் மாவிற்கும் தண்ணீருக்குமிடையே 

சற்று 

நெருங்கிய 
தொடர்பு உண்டு . இந்த அடிப்படையில் கொலாயிடுகளை இரண்டு 
வகைகளாகப் பிரிக்கலாம் . களிமண்போன்ற 

கொலாயிடுகள் 
நீர் விரும்பாக் கொலாயிடுகள் ( hydrophobic colloids ) என்றும் , 
மாவு போன்ற கொலாயிடுகள் நீர் விரும்பு கொலாயிடுகள் 
( hydrophibic colloids ) என்றும் கூறப்படுகின்றன . 


கிறது . 


எமல்ஷன் : ஒரு சோதனைக் குழலில் சிறிது தண்ணீர் , 
தேங்காய் எண்ணெய் , சிறிது சாராயம் ( alcohol ) இவற்றைக் 
கலந்து நன்றாகக் குலுக்கினால் வெண்மையான ஒரு நீர்மம் கிடைக் 
இதில் 

சிறிய துளியை மைக்ரோஸ்கோப்பில் 
வைத்துப் பார்த்தால் , அதில் தண்ணீர் விரவு ஊடகமாகவும் , 
எண்ணெய் விரவிய பொருளாகவும் இருப்பதைக் காணலாம் .. 
எனவே , இதுவும் ஒரு கொலாயிடுதான் . ஆனால் , இக் கொலாயிடில் 
விரவு , ஊடகம் , விரவிய பொருள் இரண்டுமே நீர்மங்களாக 
உள்ளன . இவ்விதம் இரண்டு நீர்மங்கள் சேர்ந்து உண்டாகும் 
கொலாயிடு எமல்ஷன் எனப்படுகிறது . இயற்கையில் எமல்ஷனுக்கு 
ஒரு சிறந்த உதாரணமாகப் பாலைக் கூறலாம் . 


ஸால் ( sol ) , ஜெல் ( gel ) : அகார் அகார் ( agar agar ) என்ற 
பொருளை எடுத்துக்கொண்டு அதைத் தண்ணீரில் போட்டுக் காய்ச் 
சினால் ஒரு கொலாயிடு உண்டாகிறது . இந்தக் கொலாயிடு ஒரு 
நீர்மமாக உள்ளது . இந்த நீர்மத்தைக் குளிரச் செய்தால் , அது 
இறுகிப் பசை போலாகிறது . நீர்ம வடிவத்தில் இருக்கும்பொழுது 
கொலாயிடு ' ஸால் ' எனப்படுகிறது . அதுவே பசையின் வடிவில் 
இருக்கும் பொழுது ' ஜெல் ' எனப்படுகிறது . இந்த ஜெல்லுடன் 
தண்ணீரைக் கலந்து காய்ச்சினால் , அது மீண்டும் ஸால் ஆகிறது . 
இவ்விதம் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறக்கூடிய 
கொலாயிடுகள் ' மீளுங் கொலாயிடுகள் ' ( reversible colloids ) 
என்று அழைக்கப்படுகின்றன . 


பொல் 


ஜெல் 


16 


தாவரங்களின் வாழ்வியல் 


முட்டையில் உள்ள வெண்கருவும் மஞ்சள் 

கருவுங்கூட 
ஸால்கள் தாம் . முட்டையை வேகவைக்கும் போது இவை இறுகு 
கின்றன ; அதாவது , ஜெல் ஆகின்றன . ஆனால் , இந்த ஜெல்லை 
மீண்டும் ஸால் ஆக மாற்ற முடியாது . இத்தகைய கொலாயிடுகள் , 
மீளாக் கொலாயிடுகள் (irreversible colloids ) எனப்படுகின்றன . 

கொலாயிடின் பண்புகள் : இனி கொலாயிடுகளின் சில முக்கிய 
மான பண்புகளைத் தெரிந்து கொள்வோம் . 

மிகுதியான புறப்பரப்பு : கொலாயிடுகள் மிகுதியான புறப் 
பரப்புடையவை . ஒரு பொருளை கொலாயிடின் அளவிற்குப் 
பொடியாக்கும்போது அதன் மொத்த மேற்பரப்புப் பல மடங்கு 
அதிகமாகிறது . உதாரணமாக , ஒரு கன சென்டி மீட்டர் அளவுள்ள 
கன செவ்வகத்தை , கொலாயிடு துகளின் அளவுள்ள ( 1 மியூ ) 
சிறு கன செவ்வகங்களாகப் பகுத்தால் அதன் மொத்தப் பரப் 
பளவு 100,000 மடங்கு அதிகமாகிறது . கொலாயிடுகளின் 
இப் பண்பு உயிரினங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது . 
கொலாயிடு வடிவத்திலுள்ள புரோடோப்ளாசத்தில் நடைபெறும் 
அநேக சிக்கலான வேதி நிகழ்ச்சிகள் மேற்பரப்பு வினைகளாக 
( surface reactions) நடைபெறுகின்றன என்பதைப் பின்னர்க் 
காண்போம் . 


உள்ளீர்த்தல் (Imbibition ) : ஜெல் வடிவிலுள்ள கொலாயிடை 
ஒரு நீர்மத்தில் வைத்தால் , அது நீர்மத்தை உள்ளீர்த்துக்கொண்டு 
பெருக்குகிறது . இதுவே உள்ளீர்த்தல் எனப்படுகிற 

றது . உதா 
ரணமாக , நாம் உபயோகிக்கும் கோந்து ஜெல் வடிவிலுள்ள ஒரு 
கொலாயிடு . அதைத் தண்ணீரில் வைத்தால் அது நீரை ஈர்த்துக் 
கொண்டு பெருகுவதைக் காணலாம் . மழைக் காலங்களில் மரக் 
கதவுகள் விறைத்துக்கொள்வதற்கு அவை உள்ளீர்த்தல் மூலம் நீரை 
எடுத்துக்கொண்டு பெரிதாவதே காரணம் . உள்ளீர்த்தலின் மூலம் 
ஜெல் நீரை எடுத்துக்கொள்ளும்போது உயர்ந்த அழுத்தம் ஏற்படு 
கிறது . இது உள்ளீர்ப்பு அழுத்தம் ( imbibition pressure ) எனப்படு 
கிறது . உள்ளீர்ப்பின்போது சிறிதளவு ஆற்றலும் வெப்ப வடிவில் 
வெளிப்படுகிறது . உள்ளீர்த்தலின் மூலம் ஏராளமான தண்ணீரை 
ஜெல் எடுத்துக்கொள்ள முடியும் . தாவரங்கள் தண்ணீரை 
எடுத்துக்கொள்ள இது பெரிதும் பயன்படுகிறது . ஸெல் சுவரில் 
உள்ள பெக்டின் , ஸெல்லுலோஸ் முதலிய பொருள்கள் தண்ணீரை 
இம் முறையில் எடுத்துக்கொள்கின்றன . புரோடோப்ளாசமற்ற 
இறந்த ஸெல்கள் , இந்த முறைமூலம் தண்ணீரைப் பெறுகின்றன , 
விதைகளை மண்ணில் 

மண்ணில் ஊன்றியதும் அவை உள்ளீர்த்தல் மூலம் 
தண்ணீரை எடுத்துக்கொண்டு பெருக்குகின்றன . 


புரோட்டோப்ளாசம் - உயிரின் பௌதீக அடிப்படை 


17 


மின் ஏற்றம் ( Electrical charge ) : கொலாயிடு துகள்களுக்கு 
மின்னேற்றம் உண்டு . விரவிய பொருளின் துகள்கள் அனைத்தும் 
ஒரே மாதிரியான மின் ஏற்றத்தைப் பெற்றுள்ளன . விரவு ஊடகம் 
அதற்கு எதிரான மின் ஏற்றத்தைப் பெற்றுள்ளது . உதாரணமாக , 
சகளிமண் கொலாயிடில் களிமண் துகள்கள் எதிர் மின்னேற்றத் 
தையும் ( negative) , தண்ணீர் நேர் மின்னேற்றத்தையும் (positive) 
பெற்றுள்ளன . எனவே , கொலாயிடை ஒரு மின்வெளியில் வைக்கும் 
போது அதன் துகள்கள் அவற்றிற்குள்ள மின்னேற்றத்தின் 
தன்மைக்கு ஏற்ப , மின்வெளியின் குறிப்பிட்ட துருவத்தை 
நோக்கிச் செல்கின்றன . உதாரணமாக , களிமண் துகள்கள் எதிர் 
மின்னேற்றமுடையவையாதலால் , அவை மின்வெளியின் நேர் துரு 
வத்தில் சேர்கின்றன . இந் நிகழ்ச்சி மின் பிரிதல் ( electro phorosis) 
எனப்படுகிறது . 


பரப்பு ஒட்டல் ( Adsorption ) : பொருள்களின் இடைப் 
பரப்பின்மேல் கரைபொருள் ஒருமுகப்பட்டுப் படிவதற்குப் பரப்பு 
ஒட்டல் என்று பெயர் . கொலாயிடு துகள்கள் அநேக பொருள்களை 
மேற்பரப்பிலே இந்த முறையில் ஈர்த்துவைத்துகொள்கின்றன . 

பிரவுன் இயக்கம் ( Brownion movement ) : ஒரு கொலாயிடை 
மைக்ரோஸ்கோப்பில் வைத்துப் பார்த்தால் , அதிலுள்ள துகள்கள் 
இடைவிடாது கோணலுமாணலுமாக அசைந்து கொண்டிருப் 
பதைக் காணலாம் . இது பிரவுன் இயக்கம் எனப்படுகிறது . 
( இந்த இயக்கத்தை முதன் முதலாக பிரவுன் என்பவர் கண்டு 
பிடித்தார் . ) 


டயாலிஸிஸ் : கொலாயிடு துகள்கள் பார்ச்மென்ட் ( parchment ) 
சவ்வின்மூலம் செல்ல முடியாதவை . இதை ஒரு சோதனை மூலம் 
காணலாம் . முட்டைச் சவ்வு ஒன்றை எடுத்துக்கொள்வோம் . * 
மாவுக் கொலாயிடையும் உப்புக் கரைசலையும் கலந்து இச் சவ் 
விற்குள் ஊற்றுவோம் . சவ்வின் வாயை நன்றாகக் கட்டிவிட்டு 
அதை ஒரு பீக்கரிலுள்ள வடிநீரில் மூழ்கவைப்போம் . சில மணி 
நேரம் கழித்து பீக்கரில் உள்ள நீரைப் பரிசோதனை செய்தால் 
அதில் உப்புக் கரைந்திருப்பதைக் காணலாம் . ஆனால் , மாவுப் 
பொருள் இருக்காது . அதாவது , முட்டைச் சவ்விலிருந்து உப்பு 
வெளியேறி இருக்கிறது ( படம் 3-2 ) . ஆனால் , மாவுப் பொருள் 
வெளிவரவில்லை . இதிலிருந்து கொலாயிடுகள் சவ்வின்மூலம் 
முட்டை ஓட்டை ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தில் போட்டால் , 

மேலுள்ள கெட்டியான ஓடு கரைந்து விடுகிறது . பின்னர் 
வெண்மையான சவ்வு எஞ்சி நிற்கிறது . இதுவே முட்டைச் சவ்வு எனப் 
படுகிறது . 

2 


அதன் 


18 


தாவரங்களின் வாழ்வியல் 


வெளியேற முடியாது என்பது தெரிகிறது . சவ்விலிருந்து வெளி 
யேறக்கூடிய உப்பு ' கிரிஸ்டல்லாயிடு ' ( chrystalloid ) எனப்படு 
கிறது . இவ்விதம் ஒரு கொலாயிடையும் கிரிஸ்டல்லாயிடையும் 
சவ்வின் மூலம் பிரிக்கும் முறை ' டயாலிஸிஸ் ' எனப்படுகிறது . 


முட்டைச் சவ்வு 


மாவு 

+ 
- உப்பு 


வாலைவடி நீர் 


உப்பு 


படம் . 3.2 டயாலிஸிஸ் 


புரோடோப்ளாசத்தின் கொலாயிடு அமைப்பு : புரோடோ 
ப்ளாசம் , எமல்ஷன் வடிவிலுள்ள ஒரு நீர்விரும்பு கொலாயிடு 
என்று கருதுகிறார்கள் . சில உப்புகள் கரைந்த ஒரு நீர்த்த 
கரைசல் விரவு ஊடகமாக உள்ளது . கொழுப்புப் பொருள்கள் , 
புரதங்கள் ஆகியவை விரவிய பொருளாக உள்ளன . பொதுவாக 
அது ஸால் நிலையிலுள்ளது . ஆனால் , சில சமயங்களில் ஜெல் 
லாகவும் மாறலாம் . இந்த மாற்றம் வெகு விரைவாக நடை 
பெறுகிறது . புரோடோப்ளாசம் நீர்ம நிலையிலிருந்தபோதிலும் 
அதற்கு ஓரளவு நெகிழ்வு உண்டு . எனவே , ஸைடோப்ளாசத்தை 
நீண்ட இழைகளாக இழுக்கலாம் . புரோடோப்ளாசம் இரு 
பொருள்களைமட்டும் கொண்ட 

சாதாரண 

கொலாயிடு 
அன்று . அதில் கொலாயிடு நிலையிலுள்ள பல பொருள்கள் 
உள்ளன . அவையனைத்தும் சேர்ந்து ஒரு கொலாயிடு ஆகின்றன . 
எனவே , புரோடோப்ளாசத்தை ' கொலாயிடுகளின் கொலாயிடு ' 
என்று கூறுகிறோம் . 


நாம் முன்னரே கூறியதுபோல புரோடோப்ளாசத்தின் 
உயிர்த் தன்மைக்கு இந்த கொலாயிடு அமைப்பே காரணம் . இந்த 
அமைப்பை இழக்கும்போது , புரோடோப்ளாசத்தின் உயிர்த் 
தன்மையும் இழக்கப்படுகிறது . புரோடோப்ளாசத்தை , ஒரு 
கொலாயிடு என்று கூறும்போது அதை நெகிழ்வற்ற இரசாயன 
பௌதீகப் பொருளாகக் காணக்கூடாது . அது எப்போதும் இயக் 


ஆக்சி 


புரோட்டோப்ளாசம் - உயிரின் பௌதீக அடிப்படை 

19 
கத்தில் இருக்கிறது . அது ஸாலாகவும் , ஜெல்லாகவும் மாறிக் 
கொண்டிருக்கிறது . அதன் விரவு ஊடகம் விரவிய பொரு 
ளாகவும் , விரவிய பொருள் விரவு ஊடகமாகவும் மாறுகிறது . 
ஒரே சமயத்தில் அதில் ஆக்க நிகழ்ச்சிகளும் சிதைவு நிகழ்ச்சிகளும் 
இடைவிடாது நடந்துகொண்டிருக்கின்றன . 

அதில் 
கரணமும் குறைத்தலும் நடைபெற்றுக்கொண்டிருக்கின்றன . 
இவ்விதம் முரண்பாடான பல வினைகள் ஒரே சமயத்தில் நடை 
பெறுகின்றன என்பதைக்கொண்டு பார்க்கும்போது , 

ஸெல் 
புரோடோப்ளாசத்தில் கண்ணிற்குப் புலனாகாத ஓர் உள்ளமைப்பு 
இருக்கவேண்டுமெனத் தோன்றுகிறது . புலனாகாத தடுப்புச் சவ்வு 
களால் புரோடோப்ளாசம் பல சிறு பகுதிகளாகப் பிரிக்கப்பட் 
டிருக்க வேண்டுமெனத் தோன்றுகிறது . தடுப்புச் சவ்வுகளும் நிலை 
யானவை அல்ல . அவை தோன்றி மறையக்கூடியவை . நம் வீட்டி 
லுள்ள பெரும் கூடத்தைத் தட்டிகளால் மறைத்துச் சிறு அறை 
களாகத்தடுத்துக் கொள்ளலாம் . தேவையானபோது அவற்றை 
எடுத்து விட்டுப் பெரிய கூடமாக மாற்றிக்கொள்ளலாம் . அது 
போன்று ஸெல்களிலும் நடைபெறுகிறது என்று கருதலாம் . இவ் 
விதமாக 

புரோடோப்ளாசம் எப்போதும் இயங்கிக்கொண்டும் 
மாறிக்கொண்டுமிருக்கிறது . புதிதாகத் தோன்றிக்கொண்டும் 
சிதைந்துகொண்டுமிருக்கிறது . 

அதை , 

இயக்கமற்ற 
பொருளாக அன்றி , இயக்கச் சமநிலையிலுள்ள பௌதீக - இரசாயன 
அமைப்பாகக் கருதவேண்டும் . 


எனவே 


4. ஆஸ்மாஸிஸ் 

( Osmosis ) 


செடிகள் நன்கு வளர்வதற்குத் தண்ணீர் வேண்டுமென்பது 
அனைவருக்கும் தெரியும் . - வெகு நாட்கள் தொடர்ந்து தண்ணீர் 
இல்லாதுபோனால் செடி . வாடி வதங்கி இறந்துவிடுகிறது . 
தண்ணீர் , செடிகளுக்குப் பலவகைகளிலும் பயன்படுகிறது . செடி 
களின் மொத்த எடையில் பெரும் பகுதி தண்ணீராலானது . 
புரோடோப்ளாசத்தில் 75-90 சதவிகிதம் தண்ணீர் இருக்கிறது . 
தண்ணீர் ஒளிச்சேர்க்கையில் பயன்படுகிறது . செடிகளின் உள்ளே 
செல்லும் முக்கியமான பொருள்கள் கரைசல்களாகவே உட்செல்லு 

செடிகளுக்குள்ளே ஒரிடத்திலிருந்து மற்றோர் இடத் 
திற்குச் செல்லும் பொருள்கள் , கரைசல் வடிவத்திலேயே செல் 
கின்றன . இவ்வளவு முக்கியமான தண்ணீரைச் செடிகள் நிலத் 
திலிருந்து எடுத்துக்கொள்கின்றன . தண்ணீர் எப்படிச் செடிக்குள் 
செல்கிறது என்பதைத் தெரிந்துகொள்ள , ஆஸ்மாஸிஸ் எனும் 
நிகழ்ச்சியைப்பற்றித் தெரிந்துகொள்வோம் . 


இன்றன . 


பரவுதல் : காற்றோட்டமில்லாத ஓர் அறையின் ஒரு மூலையில் 
ஒரு சென்ட் பாட்டிலைத் 

பாட்டிலைத் திறப்பதாக வைத்துக்கொள்வோம் 
சிறிது நேரத்தில் அறையின் மற்றொரு மூலையில் இருப்பவர் அதன் 
மணத்தை உணர்கிறார் . இது எப்படி நடைபெறுகிறது ? சென்ட் 
பாட்டிலைத் திறக்கும்போது எளிதில் ஆவியாகக்கூடிய சென்ட் 
ஆவியாகிறது . இந்த ஆவியின் மூலக்கூறுகள் , தங்கள் இயக்க 
ஆற்றலின் ( kinetic energy ) விளைவாக அறையின் மற்றப் பகுதிகளை 
நோக்கி நகர்கின்றன . அப்போது மற்றொரு மூலையில் இருப்பவர் 
மணத்தை நுகர்கிறார் . பாட்டில் இருக்கும் மூலையில் மூலக்கூறு 
களின் செறிவு அதிகமாக இருக்கிறது . மற்ற இடங்களில் அவற்றின் 
செறிவு குறைவாக இருக்கிறது . செறிவு மிகுந்த இடத்திலிருந்து 
செறிவு குறைவான இடத்தை நோக்கி மூலக்கூறுகள் நகர்கின்றன . 


ஆஸ்மாஸிஸ் 


21 


அறை முழுவதும் மூலக்கூறுகளின் செறிவு ஒரே சீராக இருக்கும் 
வரை மூலக்கூறுகள் இயங்குகின்றன . இவ்விதம் ஒரு வாயுவின் 
மூலக்கூறுகள் செறிவு மிகுந்த இடத்திலிருந்து தங்கள் 

இயக்க 
ஆற்றலின் உதவியால் நகர்வதற்குப் பரவுதல் (diffusion ) என்று 
பெயர் . 


வாயுக்களைப்போலவே நீர்மங்களும் பரவுகின்றன . உதாரண 
மாக , ஒரு சோதனைக் குழலில் சர்க்கரைப் பாகை எடுத்துக்கொண்டு 
அதன்மேல் தண்ணீரை ஊற்றுவோம் . முதலில் தண்ணீர் பாகின் 
மேல் தனி அடுக்காக நிற்கிறது . பின்னர்க் குழலின் மேற் 
பாகத்தில் உள்ள தண்ணீர் சர்க்கரைப் பாகிற்குள் பரவுகிறது . குழ 
லின் கீழ்ப்பகுதியிலிருந்து சர்க்கரை தண்ணீருக்குள் பரவுகிறது . 
சோதனைக் குழலில் தண்ணீரும் சர்க்கரையும் ஒரே சீராக விரவி 
இருக்கும்வரை அவையிரண்டும் பரவுகின்றன . வாயுக்களையும் 
நீர்மங்களையும்போலவே கரைசலில் ' கரைந்துள்ள கரைபொருள் 
களும் பரவுகின்றன . ஒரு வாயகன்ற கண்ணாடிப் பாத்திரத்தில் 
'தண்ணீரை எடுத்துக்கொள்வோம் ( படம் 4.1 ) . அதில் சிறிது 
பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ( potassium permanganate ) படி 
' கங்களைப் போடுவோம் . பெர்மாங்கனேட் தண்ணீரில் கரைந்து 
தண்ணீரின் மற்றப் பகுதிகளை நோக்கிப் பரவுவதைக் காணலாம் . 
அது முழுவதும் கரைந்து , தண்ணீர் ஒரே சீரான 
வண்ணத்தை அடையும் வரையில் இந்தப் பரவுதல் நடைபெறும் . 


ஊதா 


- 


4 


IN 


தண்ணீர் 


ராரி17.பாடு 


வர்மாங்கனேட்(ஊதா) 


பொட்டாஷியம் டை 
குரோமேட் ( ஆரஞ்சு) 


படம் -4 .) ஓர் ஊடகத்தில் பொகன்கள் 

எதிர் எதிராகப் பரவுதல் 


தண்ணீரில் பெர்மாங்கனேட் பரவிக்கொண்டிருக்கும்போதே 
அதன் எதிர்ப் புறத்தில் சிறிது . பொடாஷியம் - டை - குரோமேட் 
( potassium - di - chromate) எனும் பொருளைப் போடுவோம் . அதுவும் 
கரைந்து தண்ணீரில் பரவ ஆரம்பிப்பதைக் காணலாம் . ( இந்தக் 
கரைசல் ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கும் ( படம் 4-1 ) . 

மேற்கண்ட சோதனையிலிருந்து ஓர் உண்மை விளங்குகிறது . 
பாத்திரத்திலுள்ள தண்ணீரில் பொடாஷியம் பெர்மாங்கனேட் 


22 


தாவரங்களின் வாழ்வியல் 


ஒரு திசையில் பரவும்போது , அதே தண்ணீரில்பொடாஷியம் - டை 
குரோமேட் அதற்கு எதிர்த் திசையில் பரவுகிறது . ' இதிலிருந்து 
ஒரு பொருள் பரவுதல் அடைவது , அதன் சொந்தச் செறிவைப் 
பொறுத்தது என்றும் , ஊடகத்தில் ( medium ) பரவிக்கொண் 
டிருக்கும் வேறு பொருள்களால் அது பாதிக்கப்படுவதில்லை என்றும் 
தெரிகிறது . எனவே , ஓர் ஊடகத்தில் - ஒரே சமயத்தில் பல 
பொருள்கள் தங்கள் செறிவிற்கேற்பப் பல திசைகளிலும் பரவ 
முடியும் . 


சவ்வுகள் : இரு நீர்மங்கள் ஒன்றோடொன்று தொடர்பு 
கொண்டிருக்கும்போது அவை . ஒன்றுக்குள் ஒன்று பரவுகின்றன 
என்று பார்த்தோம் . இனி , இரண்டு நீர்மங்கள் பலவகை சவ்வு 
களினாலும் பிரிக்கப்படும்போது பரவுதல் எப்படி நடைபெறுகிறது 
என்பதைக் காண்போம் . 


U வடிவமான ஒரு கண்ணாடிக் குழலை எடுத்துக்கொள்வோம் . 
அதன் இடது புஜத்தில் தண்ணீரையும் , வலது புஜத்தில் சர்க்கரைக் 
கரைசலையும் எடுத்துக்கொள்வோம் . சர்க்கரைக் கரைசலில் , கரை 
பொருளான சர்க்கரையும் , கரைப்பானான தண்ணீரும் உள்ளன . 
இடது புஜத்தில் தண்ணீரின் செறிவு அதிகமாக இருப்பதால் அது 
கரைசலுக்குள் பரவுகிறது . வலது புஜத்தில் சர்க்கரையின் செறிவு - 
அதிகமாக இருப்பதால் அது தண்ணீருக்குள் பரவுகிறது . 
ஒரே சீராக ஆகும்வரை இந்தப் பரவுதல் நடைபெறுகிறது . இனி , 
கரைசலுக்கும் தண்ணீருக்குமிடையே 

ஒரு ரப்பர் சவ்வைச் 
செருகுவோம் ( படம் 4-2 ) . 


கலவை 


அப்போது பரவு தல் 

தடைப்படுகிறது . ரப்பர் சவ்வு 
தண்ணீரையும் சர்க்கரையையும் பரவவிடாமல் தடுக்கிறது . 
அவற்றைத் தன்னூடு செல்ல அனுமதிப்பதில்லை . இத்தகைய 
சவ்வு செலுத்தாச் சவ்வு ( impermeable membrane ) 

எனப் 
படுகிறது . 


ரப்பருக்குப் பதிலாக வடிதாளை வைப்போம் . 

வடிதாளில் 
நுண்ணிய பல துளைகள் உள்ளன . இவற்றின் வழியாகத் தண்ணீர் , 
கரைபொருள் இரண்டுமே செல்ல 

முடியும் . எனவே , அவை 
ஒன்றுக்குள் ஒன்று பரவி ஒரே சீராகின்றன . U குழலில் உள்ள 
நீர்மங்கள் ஒரே மட்டத்தை அடைகின்றன . இவ்விதம் கரைப் 
பானான தண்ணீர் , கரைபொருளான சர்க்கரை இரண்டையும் 
தன்னூடு செல்ல அனுமதிக்கும் சவ்வு செலுத்துச் சவ்வு 
( permcable membrane) எனப்படும் . 


ஆஸ்மாஸிஸ் 


23 


சர்க்கரைக் கரைசல் 


பார் 


தண்ணீர் 


சர்க்கரைக் கரை , 


ரசல் 


ரப்பர்சவ்வுபடம்-4.2 

சவ்வுகளும்,பரவுதலும் முட்டைச் 
சவ்வு 


HRI 


HIL 


வ 


தண்ணீர் 


சர்க்கரைக் கரைசல் 
ரா 


வடி 
தாள் 


தண்ணீர் 


இனி , வடிதாளுக்குப் பதிலாக முட்டைச் சவ்வைச் செருகு 
வோம் . அப்போது வலது புஜத்தில் கரைசலின் மட்டம் உயர் 
கிறது . அதற்கேற்ப இடது புஜத்தில் தண்ணீரின் மட்டம் தாழ் 


24 


தாவரங்களின் வாழ்வியல் 


கிறது . அதாவது , முட்டைச் சவ்வு கரைப்பானான தண்ணீரைத் 
தன்னூடு செல்ல அனுமதிக்கிறது . ஆனால் , கரைபொருளான 
சர்க்கரையைத் தன்னூடு செல்ல - 3அனுமதிப்பதில்லை . 
போன்று கரைப்பானை மட்டும் தன்னூடு செல்ல அனுமதித்துக் 
கரைபொருளை அனுமதியாத சவ்வு , அரைச் செலுத்திச் சவ்வு 
(semi -permeable membrane) எனப்படும் . 

தாவரங்களில் இம் மூன்றுவகையான் சவ்வுகளும் - இருக் 
கின்றன . உயிருள்ள . ஸெல்களின் ஸெல்லுலோஸ் ஸெல் சுவர் , 
வடிதாள் போன்ற செலுத்துச் சவ்வாகவும் , பிளாஸ்மாச் சவ்வுகள் 
அரைச் செலுத்திச் சவ்வுகளாகவும் , கியூடின் ( cutin ) , ஸுபெரின் 
( suberin ) போன்ற பொருள்களைக்கொண்ட ஸெல் சுவர்கள் செலுத் 
தாச் சவ்வுகளாகவும் உள்ளன . 


இனி 

அரைச் செலுத்திச் 

சவ்வைக்கொண்டு 
வட்டம் ) 

சோதனையைச் செய்வோம் . 
மட்டம் ) 

நீண்ட காம்புள்ள ஒரு புனலை 
எடுத்துக்கொள்வோம் . அதன் 

அகன்ற வாயை முட்டைச் சவ்வு 
தண்ணீர் 

ஒன்றால் மூடிக் கட்டுவோம் . 

இதற்குள் 10 % அடர்த்தியுள்ள 
RIDE 

--சர்க்கரைக் கரைசல் சர்க்கரைக் கரைசலை எடுத்துக் 
முட்டைச் சவ்வு கொள்வோம் . 

ஒரு 
பீக்கரில் உள்ள 

தண்ணீரில் 
படம் . 4.3 ஆஸ்மாஸிஸ் அமிழ்த்திவைப்போம் . புனலின் 
காம்பில் கரைசலின் மட்டத்தைக் குறித்துக் கொள்வோம் 
( படம் 4-3 ) . 


புனல் 


புனலை 


சிறிது நேரங் கழித்துப் பார்த்தால், புனலின் காம்பில் கரை 
சலின் மட்டம் உயர்ந்திருப்பதைக் காணலாம் . இது எப்படி நிகழ் 
கிறது ? பீக்கரில் தூய்மையான தண்ணீர் உள்ளது . 

அதில் 
தண்ணீரின் மூலக்கூறுகள் மட்டுமே உள்ளன. புனலில் சர்க்கரைக் 
கரைசல் இருக்கிறது . சர்க்கரைக் கரைசலில் கரைபொருளான 
சர்க்கரையின் மூலக்கூறுகளும் , தண்ணீரின் மூலக்கூறுகளும் கலந் 
துள்ளன . எனவே , தூய்மையான தண்ணீரில் சுயேச்சையான , 
பரவக்கூடிய மூலக்கூறுகள் கரைசலில் இருப்பதைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்கின்றன . அதாவது , சுயேச்சையான தண்ணீர் 
மூலக்கூறுகளின் செறிவு , 

இருப்பதைக் காட்டிலும் 
பீக்கரில் அதிகமாக இருக்கிறது . எனவே , மூலக்கூறுகள் செறிவு 


புனலில் 


ஆஸ்மாஸிஸ் 


25 


அதிகமான இடத்திலிருந்து ' ( பீக்கரிலிருந்து ) குறைவான இடத் 
திற்குப் ( புனலிற்குள் ) பரவுகின்றன . புனலில் தண்ணீரின் மட்டம் 
உயர்கிறது . முட்டைச் சவ்வு அரைச் செலுத்திச் சவ்வாதலால் 
அது தண்ணீர் பரவுவதைத் தடுப்பதில்லை . - புனலுக்குள் சர்க் 
கரையின் ( கரைபொருளின் ) செறிவு அதிகமாக உள்ளது . எனவே , 
பரவுதல் விதிப்படி அது பீக்கருக்குள் பரவ வேண்டும் . ஆனால் , 
அரைச் செலுத்திச் சவ்வான முட்டைச் சவ்வு , சர்க்கரை ( கரை 
பொருள் ) பரவுவதைத் தடைசெய்கிறது . எனவே , சர்க்கரை பீக்க 
ருக்குள் பரவுவதில்லை . இவ்விதமாகத் தண்ணீர் அல்லது ' ஒரு 
க்ரைப்பான் செறிவு மிகுந்த இடத்திலிருந்து செறிவு குறைந்த 
இடத்திற்கு ஓர் அரைச் செலுத்திச் சவ்வின் மூலம் பரவும் நிகழ்ச்சி 
ஆஸ்மாஸிஸ் எனப்படுகிறது . தண்ணீர் புனலினுள் செல்லச் செல்ல 
புனலில் உள்ள தண்ணீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிக 
மாகிக்கொண்டே போகும் . புனலிலும் பீக்கரிலும் உள்ள மூலக் 
கூறுகளின் எண்ணிக்கை சமமாகும்போது , தண்ணீர் உட்செல்வது 
நின்றுவிடும் . அப்போது ஆஸ்மாடிக் அமைப்பு சமநிலை அடைந்து 
விட்டது என்று கூறுகிறோம் . 


ஆஸ்மா டிக் அழுத்தம் : ஆஸ்மாஸிஸின்மூலம் புனலுக்குள் 
தண்ணீர் செல்லும்போது புனலில் ஓர் அழுத்தம் தோன்றுகிறது . 
' இந்த அழுத்தத்தின் விளைவாக முட்டைச் சவ்வு விரிவடைவதைக் 
காணலாம் . புனலின் காம்பை இறுக்கமாக மூடிவிட்டால் அழுத்தம் 
ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும்போது சவ்வு வெடித்துவிடும் . 
இவ்விதம் ' ஆஸ்மாஸிஸின் மூலம் ஓர் ஆஸ்மாடிக் அமைப்பில் 
தோன்றும் அழுத்தம் ஆஸ்மாடிக் அழுத்தம் எனப்படுகிறது . 
எல்லா கரைசல்களுக்கும் ஆஸ்மாடிக் அழுத்தம் உண்டு . ஆனால் , 
இந்த அழுத்தம் சாதாரண நிலைகளில் வெளிப்படுவதில்லை . 
கரைசலை நெகிழ்வற்ற ஒரு கலனில் வைத்து அதை ஓர் ஆஸ்மாடிக் 
அமைப்பில் வைக்கும்போது தான் ஆஸ்மாடிக் அழுத்தம் வெளிப் 
பாடடைகிறது . எனவே , மிகத் தகுந்த நிலைகளின்கீழ் ஒரு கரைசலை 
அதன் . கரைப்பானிடமிருந்து ஓர் அரைச் செலுத்திச் சவ்வினால் 

வைக்கும்போது கரைசலில் தோன்றும் அதிகபட்ச 
அழுத்தமே ஆஸ்மாடிக் அழுத்தம் என்று வரையறை செய்து 
கொள்ளலாம் . 


பிரித்து 


மீண்டும் நமது புனல் சோதனையை எடுத்துக்கொள்வோம் . 
புனலில் 10 % கரைசலுக்குப் பதிலாக அதைவிட அடர்த்தியான 
20 % கரைசலை எடுத்துக்கொள்வோம் . 20 % கரைசலில் கரை 
பொருளின் அளவு அதிகமாக இருக்கிறது . எனவே , அதில் பரவக் 
கூடிய சுயேச்சையான தண்ணீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 


26 


தாவரங்களின் வாழ்வியல் 


10 % கரைசலில் இருப்பதைக்காட்டிலும் குறைவாக இருக்கிறது . 
ஆகையால் , இதை ஆஸ்மாடிக் அமைப்பில் வைக்கும்போது , 
அமைப்பு சமநிலை அடைவதற்கு முன்னைவிட அதிகமான தண்ணீர் 
உட்செல்லவேண்டும் . ஆகவே , அழுத்தமும் அதிகமாகும் . இவ்விதம் 
ஒரு கரைசலின் அடர்த்தி அதிகமாக அதிகமாக அதன் ஆஸ்மாடிக் 
அழுத்தமும் அதிகமாகிறது . அடர்த்தி குறையக் குறைய ஆஸ்மாடிக் 
அழுத்தமும் குறைகிறது . நமது புனல் சோதனையில் பீக்கரில் 
தண்ணீருக்குப் பதிலாக நீர்த்த கரைசலை (உதாரணமாக , 2 % 
கரைசலை ) .எடுத்துக்கொண்டாலும் , புனலில் தண்ணீரின் மட்டம் 
உயரும் . ' பரவக்கூடிய சுயேச்சையான மூலக்கூறுகள் அதிகமாக 
வுள்ள நீர்த்த கரைசலிலிருந்து , அடர்த்தியான கரைசல் உள்ள 
புனலிற்குள் தண்ணீர் செல்லும் . 

இதிலிருந்து வெவ்வேறு 
அடர்த்தியுள்ள இரண்டு கரைசல்கள் அரைச் செலுத்திச் சவ்வினால் 
பிரிக்கப்படும்போதும் தண்ணீர் நீர்த்த கரைசலிலிருந்து அடர்த் 
தியான கரைசலுக்குள் பரவும் என்பது தெரிகிறது . ஆஸ்மாஸிஸ் 
பற்றிய இக் கருத்துகளை மனதில் வைத்துக்கொண்டு தாவரங் 
கட்கு இது எப்படிப் பயன்படுகிறது என்பதைக் காண்போம் . 


. 


ஸெல்லின் ஆஸ்மாடிக் அமைப்பு : தாவர ஸெல்லின் அமைப்பை 
நினைவுபடுத்திக்கொண்டால் , அதற்கும் சோதனையின் புனலுக்கு 
முள்ள ஒற்றுமை புலனாகும் . ஸெல்லைச் சுற்றிலும் ஸெல் சுவர் 
உள்ளது . ஸெல் சுவரை ஒட்டி ஸைடோப்ளாசம் படர்ந்துள்ளது . 


ஸெல்ரசம் -- சர்க்கரைக் கரைசல் 
ஸைடோப்ளாசம் 


வாக்குவோல் 


" ஸெல் சுவர் 


WA 


'பிளாஸ்மா சவ்வு 

--- முட்டைச்சவ்வு 
படம் -4.4 ஸெல்லின் ஆஸ்மாடிக் அமைப்பு 


இந்த ஸைடோப்ளாசம் அரைச் செலுத்திச் சவ்வாகப் பயன்படு 
கிறது . ( அரைச் செலுத்திச் சவ்வாக இருப்பது ஸைடோப்ளா 
சத்தின் வெளிப்பகுதியாகிய பிளாஸ்மோலெம்மா மட்டுமா 
' அல்லது ஸைடோப்ளாசம் முழுவதுமேயா என்பது சர்ச்சைக் 
குரியது . ) இதை முட்டைச் சவ்விற்கு ஒப்பிடலாம் . ஸெல்லின் 
வாக்குவோலிலுள்ள ஸெல் ' ரசம் பல பொருள்களைக் கொண்ட 


விறைப்ப 
அழுத்தத்தால் வெளிநோக்கித் தள்ளப்படும் சுவர் 
ஆஸ்மாஸிஸ் 

27 
கரைசல் என்று பார்த்தோம் . இதை சர்க்கரைக் கரைசலுக்கு 
ஒப்பிடலாம் . படம் 4-4 இந்த ஒற்றுமைகளை விளக்குகிறது . 

மேலே கண்ட அமைப்புடைய தாவர ஸெல்லைத் தண்ணீரில் 
வைத்தால் , ஆஸ்மாஸிஸ் மூலம் தண்ணீர் ஸெல்லினுள் செல்லும் . 
அப்போது என்ன நிகழ்கிறது என்பதைப் பார்ப்போம் . ஸெல்லினுள் 
செல்லும் தண்ணீர் ஸெல் சுவரை வெளிநோக்கி அழுத்துகிறது . 
ஸெல் சுவர் நெகிழ்வுடையதாதலால் அது விரிந்து ஸெல் அளவில் 
பெரியதாகிறது . ஸெல்லினுள் புகும் தண்ணீர் சுவர் 

சுவர் மேல் 
செலுத்தும் அழுத்தம் விறைப்பு அழுத்தம் (turgor pressure) எனப் 
படுகிறது ( படம் 4-5 ) . முழுவதாக விரிவடைந்த ஸெல் விறைப்பு 
நிலையில் (turgid) இருப்பதாகக் கூறப்படுகிறது . 

விறைப்பு அழுத்தம் சுவரை 

வெளிநோக்கித் தள்துகிறது 
IT 
வாக்குவோல் 

சுவர் அழுத்தம் தண்ணீரை 
H 

உள்நோக்கி அழுத்துகிறது 
படம் - 4.5 விறைப்பு அழுத்தமும் , சுவர் அழுத்தமும் 
ஸெல் சுவர் நெகிழ்வுடையது என்று பார்த்தோம் . எனவே , 


மீண்டும் தன் நிலையை அடைய முயல்கிறது . அப்போது அது 
ஸெல்லின் உள்ளே இருக்கும் தண்ணீரை அழுத்துகிறது . இந்த 
அழுத்தம் சுவர் அழுத்தம் ( wall pressure ) எனப்படுகிறது . 
விறைப்பு அழுத்தமும் , சுவர் அழுத்தமும் எதிர்த் திசையில் செயல் 
படுகின்றன . விறைப்பு அழுத்தம் என்ன விசையுடன் ஸெல் 
சுவரை வெளிநோக்கித் தள்ளுகிறதோ , அதே விசையுடன் சுவர் 
அழுத்தம் உள்நோக்கி அழுத்துகிறது . எனவே , விறைப்பு அழுத்தம் 
சுவர் அழுத்தத்திற்குச் சமம் . ஸெல் ரசத்தின் ஆஸ்மாடிக் அழுத்தம் 
தண்ணீரை ஸெல்லிற்குள் இழுக்கிறது . அதே சமயம் விறைப்பு 
அழுத்தம் , சுவர் அழுத்தத்தை உண்டாக்கி உள்ளே வரும் 
தண்ணீரை அழுத்தி அதை வெளித்தள்ள முயல்கிறது . எனவே , 
ஸெல்லிற்குள் தண்ணீர் செல்லும் விசை , மாறுபட்ட இந்த இரண்டு 
சக்திகளின் ( உள் இழுக்க முயலும் ஆஸ்மாடிக் அழுத்தம் , 
வெளித் தள்ள முயலும் விறைப்பு அழுத்தம் ) வேறுபாட் 
டிற்குச் சமமாயிருக்கும் . தண்ணீர் எந்த விசையுடன் ஸெல்லிற்குள் 


28 


தாவரங்களின் வாழ்வியல் 


செல்கிறதோ அந்த விசை உறிஞ்சு அழுத்தம் ( suction pressure ) 
எனப்படும் . கீழ்க்கண்ட சமன்பாடு உறிஞ்சு அழுத்தத்தைக் 
கணக்கிட உதவும் : 


- 


உறிஞ்சு அழுத்தம் = ஆஸ்மாடிக் அழுத்தம் விறைப்பு அழுத்தம் 


வி.அ. 


. 


இதிலிருந்து ஒரு ஸெல்லிற்குள் தண்ணீர் செல்லுவது ஸெல் 
ரசத்தின் ஆஸ்மாடிக் அழுத்தத்தை மட்டுமன்றி ஸெல்லின் 
விறைப்பு அழுத்தத்தையும் பொறுத்திருக்கிறது என்பது தெளிவா 
கிறது . இது தாவரங்கட்கு மிகவும் பயன்படுகிறது . உறிஞ்சு 
அழுத்தத்தின் பயனாகக் குறைந்த ஆஸ்மாடிக் அழுத்தமுடையஸெல் 
அதை விட அதிகமான ஆஸ்மாடிக் அழுத்தமுள்ள ஸெல்லிலிருந்து 
தண்ணீர் பெற முடியும் . இது எப்படி நிகழ்கிறது என்பதைக் கீழ்க் 
கண்ட படமும் விளக்கமும் காட்டுகின்றன (படம் , 4-6 ) . 


ஆ.அ.8.வ.. 


ஆ . அ . i0 . வ.ம. 
வி . அ .4 - வ.ம 


வி . அ .0 


உ . அ.8.வ.ம 


உ . அ.6.வ.ம 


- 


தண்ணீர் செல்லும் திசை 
படம் . 4.6 


முதல் ஸெல்லின் ஆஸ்மாடிக் அழுத்தம் 10 வளி மண்டல 
அழுத்தத்திற்குச் சமமாக உள்ளது . அதற்குள் தண்ணீர் செல்லும் 
போது அதில் 4 வ.ம.அ. விறைப்பு அழுத்தம் ஏற்படுகிறது . 
எனவே , அதன் உறிஞ்சு அழுத்தம் 6 வ.ம. அ . ஆகக் ( 10 - 4 ) குறை 
கிறது . இரண்டாவது ஸெல்லின் ஆஸ்மாடிக் அழுத்தம் முதல் 
ஸெல்லினுடையதைவிடக் குறைவாகவே இருக்கிறது . ஆனால் , 
அதில் இன்னும் தண்ணீர் செல்லவில்லை . 

ஆதலால் , அதன் 
விறைப்பு அழுத்தம் 0 ஆக இருக்கிறது . எனவே , அதன் ஆஸ்மாடிக் 
அழுத்தம் முழுவதும் உறிஞ்சு அழுத்தமாகப் பயன்படுகிறது . 
அதாவது அதன் உறிஞ்சு அழுத்தம் 8வ.ம. அ . ஆக இருக்கிறது . 
எனவே , தண்ணீர் முதல் ஸெல்லிலிருந்து இரண்டாவது ஸெல் 
லிற்குள் செல்கிறது . 


இனி , ஸெல்லிற்குள் தண்ணீர் செல்லும்போது இந்த அழுத் 
தங்கள் எப்படி பாதிக்கப்படுகின்றன என்பதைக் காண்போம் . 


ஆஸ்மாஸிஸ் 


29 


தண்ணீர் புகாத ஒரு ஸெல்லில் ஸெல் கரைசலிற்கு ஆஸ்மாடிக் 
அழுத்தம் உண்டு . ஆனால் , தண்ணீர் புகாத காரணத்தால் அதில் 
விறைப்பு அழுத்தம் ஏற்படவில்லை . எனவே , அதன் ஆஸ்மாடிக் 
அழுத்தம் முழுவதுமே உறிஞ்சு அழுத்தமாகப் பயன்படுகிறது . 
உதாரணமாக , ஸெல்லின் ஆஸ்மாடிக் அழுத்தம் 10 வ.ம. அ . என்று 
வைத்துக்கொள்வோம் . தொடக்கத்தில் விறைப்பு அழுத்தம் 0 
ஆக இருக்கிறது . எனவே , 


உறிஞ்சு அழுத்தம் = ஆ . அ .--- வி.அ. = 10-0 = 10 வ.ம. அ . 


ஆஸ்மாடிக் 
அழுத்தம் 
குறைகிறது 
- 


ஆஸ்மாழக் 
அழுத்தம் 


| 


உறுஞ்சு அழுத்தம் 
0 ஆகிறது 


உறிந்த அழுத்தம் குறைந்து 
கொண்டே போகிறது 


உறிஞ்சுஅழுத்தம் 


. 


D 
1 


அடித்தும் உயர்கிறது 


விரைப்பு , 


' தாடக்கம் 

சமதிலை 
படம் .4.1 ஜேல்லின் ஆன்மாடிக் உறவுகள் 


தண்ணீர் உள்ளே செல்லச் செல்ல விறைப்பு அழுத்தம் அதிக 
மாகிக்கொண்டே 

போகிறது . 

அப்போது உறிஞ்சு அழுத்தம் 
குறைகிறது . உதாரணமாக , சிறிது நேரத்திற்குப் பின் 5 வ.ம. அ . 
விறைப்பு அழுத்தம் ஏற்படுவதாக வைத்துக்கொள்வோம் . 
அப்போது , 

உறிஞ்சு அழுத்தம் = ஆ . அ.-வி.அ. = 20-5 = 15 வ.ம. அ . 


இவ்விதமாக உறிஞ்சு அழுத்தம் 20 - லிருந்து 15 வ.ம. அ . ஆகக் 
குறைகிறது . இவ்விதம் விறைப்பு அழுத்தம் தொடர்ந்து அதிக 
மாகிக்கொண்டே போய் ஒரு நிலையில் ஆஸ்மாடிக் அழுத்தத்திற்குச் 
சமமாகிவிடுகிறது . அப்போது உறிஞ்சு அழுத்தம் 0 ஆகிவிடுகிறது . 
தண்ணீர் ஸெல்லிற்குள் மேலும் செல்வதில்லை . ஸெல் சமநிலையை 
அடைந்துவிட்டது . இதே சமயத்தில் ஸெல்லிற்குள் தண்ணீர் செல் 
வதால் ஸெல் ரசம் அடர்த்தி குன்றி நீர்த்த கரைசல் ஆகிவிடுகிறது . 
எனவே , அதன் ஆஸ்மாடிக் அழுத்தமும் குறைந்துகொண்டே 
வருகிறது . இந்த மூன்று அழுத்தங்களுக்கும் இடையேயுள்ள 


30 


தாவரங்களின் வாழ்வியல் 


சமநிலை அடைவதையும் படம் 4-7 


தொடர்புகளையும் , ஸெல் 
காட்டுகிறது . 


ஒரு ஸெல்லைத் தண்ணீரில் வைப்பதற்குப் பதிலாக அதைவிட 
குறைந்த ஆஸ்மாடிக் அழுத்தமுள்ள கரைசலில் வைத்தாலும் இது 
போலவே தண்ணீர் உள்ளே செல்லும் . ஸெல்லின் ஆஸ்மாடிக் 
அழுத்தத்தைவிடக் குறைவான ஆஸ்மாடிக் அழுத்தமுடைய 
கரைசல் தாழ் அழுத்தக் கரைசல் ( hypotonic solution ) எனப்படு 
கிறது . ஆனால் , ஸெல்லை அதைவிட அதிகமான 

அதிகமான ஆஸ்மாடிக் 
அழுத்தமுள்ள கரைசலில் இத்தகைய கரைசல் உயர் அழுத்தக் 
கரைசல் ( hypertonic solution ) எனப்படுகிறது . ] வைத்தால் என்ன 
நேரிடும் ? 


எக்ஸ் ஆஸ்மாஸிஸ் ( Exosmosis ) : மீண்டும் நாம் நமது புனல் 
சோதனையை எடுத்துக்கொள்வோம் . ஆனால் , அதைச் சற்று மாற்றி 
அமைப்போம் . - புனலிற்குள் சர்க்கரைக் கரைசலுக்குப் பதிலாகத் 
தண்ணீரை எடுத்துக்கொள்வோம் . பீக்கரில் சர்க்கரைக் கரைசலை 
எடுத்துக்கொள்வோம் . இப்போது பீக்கரில் இருப்பதைக் காட் 
டிலும் புனவில் தண்ணீரின் செறிவு அதிகமாக இருக்கிறது . எனவே , 
தண்ணீர் புனலிலிருந்து வெளியே வருகிறது . இது எக்ஸ் ஆஸ் 
டாஸிஸ் எனப்படுகிறது . 


பிளாஸ்மோ லிஸிஸ் : ஒரு ஸெல்லை உயர் அழுத்தக் கரைசலில் 
வைக்கும்போது இது போன்ற நிகழ்ச்சி ஏற்படுகிறது . வாக்கு 
வோலிலிருந்து தண்ணீர் வெளியேறுகிறது . ஸெல் தண்ணீரால் 
நிரப்பப்பட்டிருக்கும் போது அது விறைப்பு நிலையில் இருக்கிறது 
என்று பார்த்தோம் . தண்ணீர் வெளியேறும்போது ஸெல் சுருங்கிக் 
கொண்டே உருகிறது . இவ்விதம் தண்ணீரை இழந்து சுருங்கிய 
ஸெல் நெகிழ்ச்சி நிலையில் ( flaccid ) இருப்பதாகக் கூறப்படுகிறது . 
ஆனால் , ஸெல் சுவர் முடிவற்றுச் சுருங்க முடியாது . ஓரளவு சுருங்கிய 
பின் அது நின்றுவிடுகிறது . வாக்குவோலிலிருந்து தண்ணீர் மேலும் 
வெளியேறும்போது , ஸெல்லின் ஸைடோப்ளாசம் ஸெல் சுவரி 
லிருந்து பிரிந்து மேலும் சுருங்குகிறது . வாக்குவோலின் தண்ணீர் 
முழுவதும் வெளியே சென்றபின் ஸைடோப்ளாசம் ஓர் உருண்டை 
யாகச் சுருங்கி ஸெல்லின் நடுப்பகுதியில் காணப்படுகிறது . இந்த 
திகழ்ச்சி பிளாஸ்மோலிஸிஸ் எனப்படுகிறது . இவ்விதம் 
லை டோப்ளாசம் ஸெல் சுவரிலிருந்து பிரிந்த பின்பு வெளியே 
உள்ள கரைசல் செலுத்துச் சவ்வாகிய ஸெல்லுலோஸ் சுவர்மூலம் 
ஸெல்லிற்குள் சென்று வெற்றிடத்தை நிரப்புகிறது . பிளாஸ்மோ 
லிஸிஸ் அடைந்த ஸெல்லைத் தண்ணீரில் வைத்தால் , அது மீண்டும் 


ஆஸ்மாஸிஸ் 


31 


தண்ணீரை உறிஞ்சிக்கொள்கிறது . ஸைடோப்ளாசம் 

விரிந்து 
தன் முன் நிலையை அடைகிறது . இந்த நிகழ்ச்சி டி பிளாஸ் 
மோலிஸிஸ் (deplasmolysis ) எனப்படுகிறது . செம்பருத்திப் 
பூவின் சிவப்பான இதழ்களை எடுத்து அதிலிருந்து ஒரு மெல்லிய 


வாக்குவோல் 


ஸைடோ 
ப்ளாசம் 


767 
உயர் அழுத்தக் கரைசல் 


உயர் அழுத்தக் கரைசல் , 


தண்ணீர் வாக்குவோலிலிருந்து 

ளாஸ்மோலிலில் 
வெளியேறுகிறது 

படம் - 4.8 பிளாஸ்மோலிலிஸ் 
பகுதியைக் கிழிக்கவேண்டும் . இதை அடர்த்தி மிகுந்த கரைசலில் 
வைத்திருக்கவேண்டும் . சிறிது நேரம் கழித்து அதை மைக்ரோஸ் 
கோப்பில் வைத்துப்பார்த்தால் ஸெல்கள் பிளாஸ்மோலிஸிஸ் 
அடைந்திருப்பதைக் காணலாம் . 


இனி , ஒரு ஸெல்லை அதன் ஆஸ்மாடிக் அழுத்தத்திற்குச் சம 
மான ஆஸ்மாடிக் அழுத்தத்தையுடைய சம அழுத்தக் கரைசலில் 
(isotonic solution ) வைத்தால் என்ன நேரிடுகிறது என்று பார்ப் 
போம் . அப்போது ஸெல்லிற்குள் தண்ணீர் செல்வதுமில்லை ; 
வெளிவருவதுமில்லை . அமைப்பு முழுவதும் சமநிலையிலுள்ளது . 


ஸெல்லின் மூளையில் 
எஸடோப்ளாசம் 
பிரிகிறது 


படம் - 4.9 தொடக்கப் பிளாஸ்மோலிஸிஸ் 


ஆனால் , ஸெல்லின் மூலையில் ஸைடோப்ளாசம் கவரிலிருந்து சற்று 
பிரிந்துவிடுகிறது . இது தொடக்க பிளாஸ்மோ லிஸிஸ் ( incipient 
plasmolysis ) எனப்படுகிறது ( படம் 4-9 ) . 


இதைப் பயன்படுத்தி ஒரு 

ஸெல்லின் ஆஸ்மாடிக் அழுத் 
தத்தைக் கண்டுபிடிக்கலாம் . இதற்கு முதலில் ஸுக்ரோஸ் 


32 


தாவரங்களின் வாழ்வியல் 


(sucrose ) எனும் கரும்புச் சர்க்கரையை எடுத்துக்கொண்டு வடி 
நீரில் போட்டு 1 மோலார் 

மோலார் * கரைசலைத் தயாரித்துக்கொள்ள 
வேண்டும் . பின்னர் அதனுடன் போதுமான அளவு வடிநீர் 
( distilled water ) சேர்த்து - 1 மோ , • 2 மோ , • 3 மோ முதலிய , 
பல தரப்பட்ட மோலார் கரைசல்களைத் தயாரித்துக்கொள்ள 
வேண்டும் . இக் கரைசல்களைத் தனித்தனியே சிறு கண்ணாடி பீக்கர் 
களில் எடுத்துக்கொள்ள வேண்டும் . எந்த திசுவின் ( tissue ) 
ஆஸ்மாடிக் அழுத்தத்தைக் காணவேண்டுமோ அதை மெல்லிய 
படலங்களாக எடுத்து , இக் கரைசல்கள் ஒவ் வொன்றிலும் போட 
வேண்டும் . சுமார் 4 மணி நேரம் கழித்து இத் திசுக்களைத் தனித் 
தனியே மைக்ரோஸ்கோப்பில் வைத்துப்பார்க்க வேண்டும் . எந்த 
மோலார் கரைசலில் தொடக்க பிளாஸ்மோலிஸிஸ் ஏற்பட்டிருக் 
கிறது என்று கண்டுபிடிக்கவேண்டும் . அறையின் வெப்ப நிலை 
யையும் குறித்துக்கொள்ளவேண்டும் . 

உதாரணமாக , 

30 டிகிரி 
வெப்பநிலையில் - 2 மோ கரைசல் , ஸெல்லில் தொடக்க பிளாஸ் 
மோலி ஸிஸை உண்டாக்குவதாக வைத்துக்கொள்வோம் . 
தொடக்கப் பிளாஸ்மோலிஸிஸ் சம அழுத்தக் கரைசலிலேயே 
உண்டாகுமாதலால் , ஸெல்லின் ஆஸ்மாடிக் அழுத்தம் , • 2 மோ 
கரும்புச் சர்க்கரைக் கரைசலின் ஆஸ்மாடிக் அழுத்தத்திற்குச் சம 
மானது என்று கொள்ளலாம் . கரும்புச் சர்க்கரையின் 1- மோ . 
கரைசல் 0 டிகிரி வெப்ப நிலையில் 22 • 4 வ . ம . அ . ஆஸ்மாடிக் 
அழுத்தமுடையதாக இருக்கிறது . இதைக்கொண்டு 30 டிகிரி 
வெப்பநிலையில் • 2 மோ கரைசலின் ஆஸ்மாடிக் அழுத்தத்தைக் 
கணக்கிடலாம் . 


இதுவரை ஆஸ்மாஸிஸ் எனும் நிகழ்ச்சியைப்பற்றியும் , ஸெல் 
எப்படி ஓர் ஆஸ்மாடிக் அமைப்பாக இயங்குகிறது என்பதைப் 
பற்றியும் படித்தோம் . இனி நிலத்திலிருந்து தண்ணீர் ஆஸ்மாஸிஸ் 
மூலம் எப்படித் தாவரங்களின் வேர்களுக்குள் செல்கிறது என் 
பதைக் காண்போம் . 


ஒரு பொருளின் மூலக்கூறு எடையை 1 லிட்டர் தண்ணீரில் கரைத் 
தால் 1 மோலார் கரைசல் கிடைக்கும் . உதாரணமாக , கரும்புச் சர்க்கரை 
யின் மூலக்கூறு எடை 342: 34 கிராம் ஆகும் . இந்த அளவு சர்க்கரையை 
1 லிட்டர் தண்ணீரில் கரைத்தால் அது 1 மோலார் கரை சல் ஆகும் . 


5. நிலத்தின் அமைப்பும் நீர் 

உறிஞ்சுதலும் 


தாவரங்கட்கு நீர் இன்றியமையாதது என்று பார்த்தோம் . 
இந் நீரைத் தாவரங்கள் நிலத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்றன . 
எனவே , நிலத்தின் அமைப்பைப்பற்றியும் , அதில் நீர் எந்த நிலையில் 
இருக்கிறது என்பதைப்பற்றியும் தெரிந்து கொள்வோம் . 


நிலத்தின் மேற்பரப்பிலுள்ள மண்ணில் தாவரங்கள் வேரூன்றி 
வளர்கின்றன . தாவரங்களின் வேர்கள் ஓடும் நிலத்தின் இப் 
பகுதியில் 5 வகையான பொருள்கள் உள்ளன . அவையாவன : 
1. கனிப்பொருள் ( mineral matter ) . 2. தண்ணீர் . 3. காற்று , 
4. அங்கக மட்கு ( humus ), 5. நுண் உயிர்கள் ( micro organisms ) . 


1. கனிப்பொருள்கள் : மண்ணின் அமைப்புக்கு அடிப்படை 
யாக இருப்பவை இவை.தாம் . ஆதிகாலத்துப் பாறைகள் சிதை 
வடைவதன் மூலம் இவை தோன்றுகின்றன . பெரிய கற்களிலிருந்து 
நுண்ணிய களிமண்வரை இப் பகுதியில் அடங்கியுள்ளன . பொது 
வாக அவற்றின் அளவைக்கொண்டு சிறு கனிப்பொருள் துகள் 
களைப் பெருமணல் ( coarse sand ) , பொடி மணல் (fine sand ), 
வண்டல் ( silt ) , களிமண் ( clay ) என்று நான்கு வகையாகப் பிரிக்க 
லாம் . இவற்றின் அளவுகளாவன : 


பெருமணல் • 2 மி.மீ. 2 மி.மீ. 
பொடி மணல் .02 மி.மீ. • 2 மி.மீ. 
வண்டல் .002 மி.மீ. • 02 மி.மீ. 
களிமண் •1001 மி.மீ. குறைவு 


- 


ஒரு மண்ணின் தன்மை இப் பொருள்கள் எந்த விகிதத்தில் 
கலந்துள்ளனவோ அதைப் பொறுத்துள்ளது . மணல் நிறைந்த 
( மணற்பாங்கான) நிலத்திற்குத் தண்ணீரைத் தங்கவைத்துக் 


3 


34 


தாவரங்களின் வாழ்வியல் 


கொள்ளும் தன்மை குறைவாகவே உள்ளது . அதன்மேல் விழும் 
தண்ணீர் சுலபமாக மண்ணை ஊடுருவிக்கொண்டு சென்றுவிடும் . 
அதன் நீர் ஏற்றுதிறனும் ( capillarity ) குறைவாகவே உள்ளது . 
ஆனால் , காற்றோட்டமும் ( aeration ) நீர்வடிதலும் ( drainage ) 
மிகுதியாக உள்ளன . 


து 


களிமண்ணின் அளவைப் பார்த்தால் ஓர் உண்மை விளங்கும் . 
பொருள்கள் அந்த அளவில் இருக்கும்போது ( 002 மி.மீ. ) அவை 
கொலாய்டு நிலையில் இருக்கின்றன என்று முன்னரே பார்த்தோம் . 
எனவே , நிலத்திலுள்ள களிமண்ணுக்குக் கொலாய்டின் குணங்கள் 
உண்டு . தண்ணீரையும் மற்றும் பல பொருள்களையும் பரப்பு 
ஓட்டல்மூலம் பிடித்துவைத்துக்கொள்ளும் திறன் களிமண் துகள் 
களுக்கு உண்டு . மேலும் , களிமண் கொலாய்டு துகள்கட்கு எதிர் 
மின்னேற்றம் உண்டு . அவை -தாவரங்கட்குத் தேவையான பல 
நேர் மின்னேற்ற அயனிகளைப் ( kations) பிடித்துவைத்துக்கொள் 
கின்றன . மணலைக் காட்டிலும் அதிகமான அளவு தண்ணீரைக் 
களிமண் தங்கவைத்துக்கொள்ள முடியும் . அதன் நீர் ஏற்று 
திறனும் உயர்ந்துள்ளது . ஆனால் , களிமண் உள்ளீர்ப்பின்மூலம் 
நீரை எடுத்துக்கொள்ளும்போது அது அளவில் பெரிதாகி , நிலத்தி 
லுள்ள நுண்துளைகளை அடைத்துக் கொள்கிறது . நிலத்தில் போது 
மான அளவு காற்றோட்டம் இராது . எனவே , தாவரங்களுக்குத் 
தேவையான காற்று கிடைப்பதில்லை . 

ஆகையால் , களிமண் 
நிறைந்த நிலமும் தாவரங்களின் வளர்ச்சிக்கு ஏற்றதன்று . 


2. தண்ணீர் : எல்லா மண்ணிலும் தண்ணீர் உண்டு . இது குறை 
வாகவோ , அதிகமாகவோ இருக்கலாம் . நிலத்தின் ஆழ்ந்த அடிப் 
பகுதி தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது . இப் பகுதியிலுள்ள 
பாறைகளின்மேல் தண்ணீர் தேங்கி நிற்கலாம் . நிலத்தின் இப் 
பகுதியை நிலநீர் மட்டம் ( water table ) என்று குறிப்பிடுகிறோம் . 
நிலத்தின் நீர் ஏற்றுதிறனால் இந்த நீர் மேலே உயர்த்தப்பட்டுத் 
தாவரங்களுக்குப் பயன்படுகிறது என்று . முன்னர் கருதப்பட்டது . 
ஆனால் , மிகச் சிறந்த களிமண் நிலத்தில்கூடத் தண்ணீர் 8 அடிக்கு 
மேல் இந்த முறை மூலம் உயர்த்தப்படுவதில்லை . எனவே , பெரும் 
பான்மையான நிலங்களில் இந் நீரால் தாவரங்கள் பயனடைவ 
தில்லை . பொதுவாக நிலத்தை ஊடுருவிக்கொண்டு செல்லும் 
மழைநீரிலிருந்தே தாவரங்கள் தங்களுக்கு வேண்டிய நீரைப் பெறு 

பூமியின்மேல் விழும் மழை நீரின் ஒரு பகுதி வழிந் 
தோடிவிடுகிறது . இது தாவரங்களுக்குப் பயன்படுவதில்லை . மற் 
றொரு பகுதி நிலத்தை ஊடுருவிக்கொண்டு சென்று நில நீர் 
மட்டத்தை அடைகிறது . இது ஈர்ப்பு நீர் ( gravitational water ) 


கின்றன . 


. 
படுகிறது . 
நிலத்தின் அமைப்பும் நீர் உறிஞ்சுதலும் 

35 
இதுவும் தாவரங்களுக்குப் பயன்படுவதில்லை . 
இவ்விதம் நீர் நிலத்தை ஊடுருவிக்கொண்டு செல்லும்போது , 
நிலத்திலுள்ள கனிப்பொருள் துகள்களால் ஓரளவு 

பிடித்து 
வைத்துக்கொள்ளப்படுகின்றது . துகள்களுக்கு இடையே யுள்ள 
நுண்துளைகளில் இது தங்குகின்றது . இவ்விதம் ஈர்ப்பு ஆற்றலை 
மீறி நிலம் தங்கவைத்துக்கொள்ளும் நீர் நுண்துளை நீர் (capillary 
water ) எனப்படுகிறது . இந்த நீரே தாவரங்களுக்குப் பயன்படுகிறது . 
மண்ணைக் காற்றிலே உலர்த்தும்போது நுண்துளை நீர் ஆவியாகிறது . 
அதன் பின்னரும் மண்துகள்களைச் சுற்றி ஓரளவு நீர் படலமாகப் 
படர்ந்துள்ளது . இது ஈரப்பசை நீர் ( hygroscopic water ) எனப் 
பிணைந்திருப்பதால் இதுவும் தாவரங்களுக்குப் பயன்படுவதில்லை . 
நுண்துளை நீர் , ஈரப்பசை நீர் இவை இரண்டும் சேர்ந்த அளவு , 
நிலத்தின் நீர் கொள்திறன் ( field capacity) அல்லது நீர் தாங்கு 
திறன் (water holding capacity) எனப்படுகிறது . 


ப 


நிலத்திலுள்ள தண்ணீர் தூய்மையான தண்ணீர் அன்று . அதில் 
பல உப்புகள் கரைந்துள்ளன . பாறைகளின் வேதிச் சிதை : 
வாலும் , அங்ககப் பொருள்களின் நுண் உயிர் சிதைவாலும் , நுண் 
உயிர்கள் , தாவரங்கள் இவற்றின் வளர்சிதை மாற்றத்தாலும் 
இவ் வுப்புகள் தோன்றுகின்றன . எனவே , நில நீர் என்று சொல் 
வதைக் காட்டிலும் நிலக் கரைசல் (( soil solution) TOT DI 
சொல்வதே பொருந்தும் . 


மண்துகள் 


மண துகள் 


மண் 
துகள் 


ஈரப்பசை நீர் 

நுண்துளை நீர் 


ஈர்ப்பு நீர் 


படம் - 5.1 நிலமும் , நீரும் 


3. காற்று : மண் துகள்கள் ஒழுங்கற்ற உருவமுடையவை . 
எனவே , அவற்றிடையே பல நுண்துளைகள் உள்ளன . மண்ணிலுள்ள 
நுண் துளைகளின் மொத்தப் பரப்பு நுண்துளைப் பரப்பு ( pore area ) 
எனப்படும் . இத் துளைகள் அல்லது வெளிகளில் காற்றும் தண் ணீரும் 
உள்ளன . தண்ணீர் மிகுதியான நிலங்களில் காற்றின் அளவு குறை 


36 


தாவரங்களின் வாழ்வியல் 


வாக இருக்கிறது . நிலத்திலுள்ள இக் காற்று தாவரங்களின் 
வேர்கள் சுவாசித்தலுக்குப் பயன்படுகிறது . 

4. அங்கக மட்கு ( Humus ): விலங்குகள் , தாவரங்கள் இவற்றின் 
கழிவுகள் நிலத்தில் சேர்ந்துகொண்டே யிருக்கின்றன . இவை 
நிலத்திலுள்ள பாக்டீரியா , பூஞ்சைகள் , பூச்சிகள் இவற்றால் 
பாதிக்கப்படுகின்றன . கழிவுகளின் பெரும் பகுதி நில நுண் உயிர் 
களால் ( soil micro - organisms ) பயன்படுத்திக்கொள்ளப்படுகிறது . 
இக் கழிவுகளிலுள்ள மாவுப் பொருள் ( carbohydrate ) , சர்க்கரைகள் 
(sugars ), அமினோ அமிலங்கள் ( amino acids ) முதலிய பொருள்களே 
நுண் உயிர்களால் எளிதில் பாதிக்கப்படுகின்றன . செல்லுலோஸ் , 
லிக்னின் ( lignin ) போன்ற பொருள்கள் எளிதில் பாதிக்கப்படுவ 
தில்லை . பொதுவாக அங்கக மட்கில் சிதைவடைந்த ஸெல்லு 
லோஸும் லிக்னினுமே அதிகமாக உள்ளன . அங்கக மட்கு நேரடி 
யாகத் தாவரங்கட்குப் பயன்படுவதில்லை . ஆனால் , நுண் உயிர்கள் 
அதைப் பாதித்து , தாவரங்கட்குப் பயன்படக்கூடிய நைட்ரேட் 
போன்ற எளிய பொருள்களாக மாற்றுகின்றன . தாவரங்கட்குத் 
தேவையான உப்புகளின் சேமிப்பு அறையாக அங்கக மட்கு பயன் 
படுகிறது . 

5. நுண் உயிர்கள் : நிலத்தில் பல வகையான நுண் உயிர்கள் 
வாழ்கின்றன . தாவர இனத்தைச் சேர்ந்த பாக்டீரியா , பாசி 
( algae ) , பூஞ்சை (fungi ) முதலிய உயிரினங்களும் , விலங்குகள் வகை 
யைச் சேர்ந்த புழுக்கள் , பூச்சிகள் 

பூச்சிகள் முதலியனவும் 

முதலியனவும் நிலத்தில் 
உள்ளன . மண்ணின் வளத்திற்கு இவையும் இன்றியமையாதவை . 
அங்கக மட்கைத் தாவரங்களுக்குப் பயன்படக்கூடிய முறையில் 
நுண் உயிர்கள் மாற்றுகின்றன என்று மேலே 

மேலே படித்தோம் . 
நிலத்தை வளப்படுத்துவதில் பாக்டீரியாக்களுக்கு முக்கியமான 
பங்கு உண்டு . வளமான மண்ணில் ஒரு கிராமிற்கு சுமார் 2- 200 
மில்லியன் பாக்டீரியாக்கள் . உள்ளன் . 


தாவரங்களின் வேர் 


இதுவரை நாம் நிலத்தின் அமைப்பைப்பற்றிப் படித்தோம் , 
இனி , தாவரங்கள் தங்கட்கு வேண்டிய பொருள்களை எப்படி 
நிலத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்றன என்பதைப் பார்ப்போம் . 
தாவரங்களின் நீர் உறிஞ்சி உறுப்பாகப் பயன்படுவது அவற்றின் 
வேர்களாகும் . - எனவே , வேர்களின் வெளி , உள் அமைப்புகளைப் 
பற்றி முதலில் தெரிந்துகொள்வோம் . 

தாவரங்களின் வேர் மிகவும் நீண்டு இருந்தபோதிலும் , வேர் 
முழுவதும் நீர் உறிஞ்சுதலுக்குப் பயன்படுவதில்லை . இளம் வேர் 


நிலத்தின் அமைப்பும் நீர் உறிஞ்சுதலும் 


37 


களின் முனைப் பகுதியின் மூலமே நீர் உறிஞ்சப்படுகிறது . வேர் 
முனையை லென்ஸின்கீழ் வைத்துப் பார்த்தால் அதில் நான்கு 
பகுதிகள் இருப்பதைக் காணலாம் . வேரின் நுனிப்பகுதி ஒரு காப்பு 
உறையால் சூழப்பட்டுள்ளது . இதற்கு வேர்த் தொப்பி ( root - cap ) 
என்று பெயர் . நுனிப்பகுதி வளர்ச்சிப் பகுதியாகும் . இதில் 
‘ மெரிஸ்டம் ' ( meristem ) எனும் வளரும் திசு உள்ளது . இத் திசு 
தொடர்ந்து பகுப்படைந்து புதிய ஸெல்களைத் தோற்றுவிக்கிறது . 
வேரின் வளர்ச்சிக்குக் காரணமாக இருப்பது இப் பகுதியே . 
நுனிக்கு மேலே உள்ள பகுதி நீளும் பகுதி ( region of elongation ) 
எனப்படுகிறது . மெரிஸ்டத்திலிருந்து தோன்றும் புதிய ஸெல்கள் 
நீட்சி அடைவது இப் பகுதியில் தான் . அதற்கு மேலே வேர்த்தூவிப் 
பகுதி ( root hair region ) உள்ளது . இப் பகுதியில் வேர்த் தூவிகள் 
உள்ளன பெரும்பகுதி நீர் , வேர்த்தூவிகளின் வழியாகவே வேர் 
களுக்குள் செல்கின்றது என்று தெரிகிறது . நீளும் பகுதியில் 
உள்ள ஸெல்களும் ஓரளவிற்குத் தண்ணீரை உறிஞ்சுகின்றன . 
ஆனால் , இப் பகுதியும் வேர் நுனியும் நீரைக் காட்டிலும் உப்பு 
களையே அதிகமாக உறிஞ்சுகின்றன என்று தெரிகிறது . வேர்த் 
தூவிகள் சில வாரங்கள்வரையே இருக்கும் ; பின்னர் உதிர்ந்து 
விடும் . வேரில் புதிய வேர்த்தூவிகள் உண்டாகும் . வேர்த்தூவி 
களுக்கு மேலே உள்ள வேர்ப்பகுதி எந்த உறிஞ்சுதலிலும் பங்கு 
கொள்வதில்லை . 


. 


நீர் உட்செல்லுதல் : வேர்த்தூவிகளுக்குள் நீர் எவ்வாறு செல் 
கிறது என்பதை அறிய நாம் வேரின் குறுக்குவெட்டுத் தோற்றத் 
தைக் காணவேண்டும் . வேரின் வெளிப்பகுதியில் புறத்தோல் 
( epidermis ) உள்ளது . இத் தோலின் ஸெல்களது வெளிச்சுவர் 
குழல் போல வெளியே நீட்டிக்கொண்டிருக்கிறது . இதுவே வேர்த் 
தூவி எனப்படுகிறது . புறத்தோலை அடுத்து வேரின் புறணி ( cortex ) 
உள்ளது . புறணியின் ஸெல்கள் ஏறத்தாழ வட்டவடிவமானவை ; 
மெல்லிய சுவருடையவை . அதை அடுத்து எண்டோடெர்மிஸ் 
( endodermis ) எனும் பகுதியும் , பெரிசைக்கிள் ( pericycle ) எனும் 
பகுதியும் உள்ளன . வேரின் நடுவில் சாற்றுக்குழல் தொகுதி 
உள்ளது . இத் தொகுதியின் பகுதிகளாகிய ஸைலமும் ( xylem ) 
ஃப்ளோயமும் ( phloem ) தனித்தனியே உள்ளன . இந்த அமைப் 
பைப் படம் 5-2 காட்டுகிறது . 


வேர்த்தூவியின் அமைப்பைப் பார்த்தால் அது ஓர் ஆஸ்மாடிக் 
அமைப்பாக இருப்பது தெரியும் . அதன் சுவர் ஸெல்லுலோஸ் 
எனும் பொருளாலானது . சுவரை ஒட்டி ஸைடோப்ளாசம் ஒரு 


38 


தாவரங்களின் வாழ்வியல் 


படலம்போல் படர்ந்துள்ளது . நடுவே ஒரு பெரிய வாக்குவோல் 
இருக்கிறது . இதில் 

ஸெல் ரசம் இருக்கிறது . வேர்த் தூவி 
நிலத்தின் வழியாகச் செல்லும்போது அது நிலக் கரைசலுடன் 
தொடர்புகொள்கிறது . அப்போது ஓர் ஆஸ்மாடிக் அமைப்பு 

வேர்த்தூவி 
புறத்தோல் 


புறணி 


எண்டோடெர்மிஸ் 
பெரிசைகிள் 

ப்ளோயம் 


லைலம் 


படம்- 5.2 வேரின் குறுக்கு வெட்டுத் தோற்றம் 

( விகிதப்படி வரையப்படவில்லை ) 
ஏற்படுகிறது . ஸெல் ரசம் எனும் அடர்த்தியான கரைசலும் , நிலக் 
கரைசல் எனும் நீர்த்த கரைசலும் ஸைடோப்ளாசம் 

எனும் 
அரைச்செலுத்திச் சவ்வால் பிரிக்கப்பட்டுள்ளன . அப்போது 
தண்ணீர் நீர்த்த கரைசலிலிருந்து ( நிலக்கரைசலிலிருந்து ) அடர்த் 
தியான கரைசலுக்குள் ( ஸெல் ரசத்திற்குள் ) பாய்கிறது 
( படம் 5-3 ) . 


ஒரு ஸெல்லிற்குள் தண்ணீர் செல்லும்போது ஸெல் ரசத்தின் 
ஆஸ்மாடிக் அழுத்தம் குறைவதாலும் , விறைப்பு அழுத்தம் ஏற் 
படுவதாலும் அந்த ஸெல்லின் உறிஞ்சு அழுத்தம் குறைகிறது 
என்று முன்னர் பார்த்தோமல்லவா ? எனவே , வேர்த்தூவியின் 
உறிஞ்சு அழுத்தம் குறைகிறது . வேர்த்தூவியின் அருகில் உள்ள 
புறணி ஸெல்லிற்குள் இன்னும் தண்ணீர் செல்லவில்லை . அதில் 
இன்னும் விறைப்பு அழுத்தம் தோன்றவில்லை . ஆகவே , அதன் 
ஆஸ்மாடிக் அழுத்தம் முழுவதுமே உறிஞ்சு அழுத்தமாக இருக் 
கிறது . அதாவது , அதன் உறிஞ்சு அழுத்தம் ,, வேர்த்தூவி 
ஸெல்லின் அழுத்தத்தைவிட அதிகமாயிருக்கிறது . எனவே , 


நிலத்தின் அமைப்பும் நீர் உறிஞ்சுதலும் 


39 


தண்ணீர் , வேர்த்தூவி ஸெல்லிலிருந்து புறணியின் முதல் ஸெல் 
லிற்குள் செல்கிறது . முதல் ஸெல்லிலும் இதே மாறுதல்கள் நிகழ் 

அதாவது , அதன் ஆஸ்மாடிக் அழுத்தம் குறைந்து , 
விறைப்பு அழுத்தம் அதிகமாகி , உறிஞ்சு அழுத்தம் குறைகிறது 


கின்றன . 


வேர்த்தூவி 


வாக்குவோல் 
( ஸெல் ரசம் 

மண்துகள் 

நிலக்கரைசல் 
ஸைடோப்ளாசம் 
படம் - 5.3 வேர்த்தாவியினுள் நீர் செல்லுதல் 


அப்போது 2 ஆவது ஸெல்லின் உறிஞ்சு அழுத்தம் முதல் ஸெல்லி 
னுடையதைவிட அதிகமாக இருக்கிறது . எனவே , தண்ணீர் முத 
லாவது ஸெல்லிலிருந்து இரண்டாவது ஸெல்லிற்குள் செல்கிறது . 
இவ்விதமாகத் தண்ணீர் புறணியின் ஒவ்வொரு 

ஸெல்லாகத் 
தாண்டிக் கொண்டு போய் எண்டோடெர்மிஸ் , பெரிசைகிள் 
இவற்றைக் கடந்து ஓரளவு அழுத்தத்துடன் ஸைலத்திற்குள் புகுத் 
தப்படுகிறது . ஸைலத்தின் சுவர்கள் நெகிழ்வற்றவை . ஆதலால் , 
விறைப்பு அழுத்தம் தோன்றுவதில்லை . எனவே , எந்த ஒரு நிலையி 
லும் ஸைலத்தின் உறிஞ்சு அழுத்தம் வேர்த்தூவியின் உறிஞ்சு 
அழுத்தத்தைக்காட்டிலும் அதிகமாகவே இருக்கும் . ஸைலத்தின் 
இந்த உறிஞ்சு அழுத்த உயர்வுக்கு வேறு காரணங்களும் இருப்ப 
தைப் பின்னால் காண்போம் . வேரில் நடைபெறும் இந் நிகழ்ச்சி 
களைப் பார்க்கும்போது , வேர்த்தூவியிலிருந்து ஸைலம்வரை ஸெல் 
களின் உறிஞ்சு அழுத்தம் படிப்படியாக அதிகரித்துக்கொண்டு 
போவதைக் காணலாம் . இந்த உறிஞ்சு அழுத்த ஏற்றமே (gradient 
of suction pressure ) தண்ணீர் - உட்செல்வதற்கான 

காரணம் 
( படம் 5-4 ) . 


வேர் அழுத்தம் ( Root - pressure ) : வேர்ப்புறணியின் ஸெல்கள் 
ஓரளவு அழுத்தத்துடன் தண்ணீரை ஸைலத்திற்குள் 

செலுத்து 


40 


தாவரங்களின் வாழ்வியல் 


கின்றன என்று பார்த்தோம் . இதன் விளைவாகத் தண்ணீர் 
செடியின் தண்டை நோக்கி மேலே ஏறுகிறது - வேரிலே தோன்றி , 
தண்ணீரை மேலே செலுத்தும் இந்த அழுத்தம் வேர் அழுத்தம் 
எனப்படுகிறது . இது எவ்வாறு தோன்றுகிறது என்பது தெளி 


எண்டோ டெர்மிஸ் 

புறனி 


uம 
Qooes 


உறிஞ்சு அழுத்த ஏற்றம் 


ஸைலம் 

பெரிசைகிள் 
படம் - 5.4 வேர்ஸெல்களின் வழியாகத் தண்ணீர் 

செல்லுதல் 


வாகத் தெரியவில்லை . ஆனால் , இது உயிருள்ள ஸெல்களின் இயக் 
கத்தோடு தொடர்புடையது என்று தெரிகிறது . வேர் ஸெல்கள் 
கொல்லப்பட்டால் வேர் அழுத்தம் உண்டாவதில்லை . 

ஒரு 
செடியின் தண்டை வேருக்கு அருகில் வெட்டினால் அதிலிருந்து 
நீர்த்த கரைசல் ஒன்று கசிவதைக் காணலாம் . வேர் அழுத்தத்தின் 
விளைவே இது. வேர் அழுத்தம் செடிக்குச் செடி வேறுபடுகிறது . 
பொதுவாக 1-1-5 வ.ம.அ.விற்குமேல் செல்வதில்லை . (ஊட்ட 
நீரிலே வளர்க்கப்பட்ட சில செடிகள் 10 வ.ம.அ. வேர் அழுத்தம் 
காட்டியதாக ஒயிட் என்பவர் கூறினார் . ) ஜிம்னோஸ்பெர்ம் ( gymnos ) 
எனும் தாவர வகையிலே வேர் அழுத்தம் இருப்பதாகத் தெரிய 
வில்லை . மற்றச் செடிகளில்கூட மிகத் தகுந்த சூழ்நிலைகளின்கீழ் 
தான் வேர் அழுத்தம் தோன்றுகிறது . நிலத்தில் போதுமான 
அளவு தண்ணீரும் , நல்ல காற்றோட்டமும் இருக்கவேண்டும் . 
தண்டுப் பகுதியைச் சுற்றியுள்ள காற்று ஈரப்பசை மிகுந்ததாக 
இருக்கவேண்டும் . நிலைமைகள் சரியாக இல்லாதபோது எதிர்மறை 
வேர் அழுத்தம் ( negative root pressure ) ஏற்படுகிறது . அப்போது 
ஒரு செடியின் தண்டை வேருக்கு அருகில் வெட்டினால் தண்ணீர் 
கசிவதில்லை. அதற்கு மாறாக வெட்டுவாயில் ஒரு துளி தண்ணீரை 
வைத்தால் தண்ணீர் உள்ளிழுத்துக்கொள்ளப்படுகிறது . 


நீர் உறிஞ்சுதலைப் பாதிக்கும் அம்சங்கள் 


1. தண்ணீர் : நீர் உறிஞ்சுதல் சரியாக நடைபெறுவதற்கு 
நிலத்தில் போதுமான அளவு தண்ணீர் இருக்கவேண்டும் . செடி , 
தண்ணீரை மேலும் மேலும் உறிஞ்சும்போது நிலத்திலுள்ள தண் 
ணீரின் அளவு குறைந்துகொண்டேவருகிறது . தண்ணீரின் அளவு. 


நிலத்தின் அமைப்பும் நீர் உறிஞ்சுதலும் 


41 


குறையக் குறயை மண்துகள்கள் மீதமுள்ள தண்ணீரை உறுதி 
யாகப் பற்றிக்கொள்கின்றன . ஒரு நிலையில் நிலத்திலே உள்ள 
தண்ணீரைச் செடிகள் எடுத்துக்கொள்ள முடியாதுபோகிறது . 


2 . காற்றோட்டம் : நிலத்தில் தண்ணீரோடு நல்ல காற்றோட் 
டமும் இருக்கவேண்டும் . நிலத்தின் கொள்திறனுக்கு மேல் 
நிலத்தில் தண்ணீர் இருக்குமானால் , காற்றோட்டம் தடைப்பட்டு 
உறிஞ்சுதல் குறைகிறது . வேர்களுக்குத் தேவையான ஆக்ஸிஜன் 
கிடைக்காததே இதற்குக் காரணமாகும் . 

3. நிலத்தின் வெப்பநிலை : பொதுவாக , தண்ணீரின் உறை 
நிலையைக் காட்டிலும் உயர்ந்த எந்த வெப்பநிலையிலும் வேர்கள் 
தண்ணீரை உறிஞ்சிக்கொள்ள முடியும் . எனினும் , வெப்பப் பகுதி 
யைச் சேர்ந்த தாவரங்களில் நிலத்தின் வெப்பநிலை குறையும் 
போது உறிஞ்சுதலும் தடைப்படுகிறது . குளிர்ந்த பகுதியைச் 
சேர்ந்த தாவரங்கள் வெப்பநிலைக் குறைவால் அவ்வளவாகப் 
பாதிக்கப்படுவதில்லை . மிக உயர்ந்த வெப்பநிலையும் உறிஞ்சு 
தலுக்கு ஏற்றதன்று . உதாரணமாக , ஆரஞ்சு , எலுமிச்சை முதலிய 
செடிகளில் , நிலத்தின் வெப்பநிலை 30-35 டிகிரி உயரும்போது 
உறிஞ்சுதல் குறைகிறது . 


பொதுவாக 


4. நிலக்கரைசலின் அடர்த்தி : 

நிலங்களில் 
உள்ள நிலக்கரைசல் நீர்த்த கரைசலாகவே இருக்கிறது . எனவே , 
அது உறிஞ்சு தலைப் பெரிதும் பாதிப்பதில்லை . ஆனால் , உவர்மண் 
நிலம் போன்ற நிலங்களில் நிலக்கரை சலின் அடர்த்தி மிகவும் 
அதிகமாக இருக்கலாம் . இந்த அடர்த்திக்கு ஏற்பக் கரைசலின் 
ஆஸ்மாடிக் அழுத்தமும் அதிகமாகிறது . சில சமயங்களில் 
100 வ.ம. அ . விற்குமேல்கூடப் போகலாம் . ( மேயர் , ஆண் 
டெர்ஸன் ) நிலங்களுக்குச் செயற்கை உரங்களை மிகவும் அதிக 
மாகப் போடும்போது நிலக்கரைசலின் அழுத்தம் பல வாயுமண்டல 
அழுத்தங்களுக்கு 

உயர்கிறது . பொதுவாக 

நிலக்கரைசலின் 
அடர்த்தி அதிகமாகும்போது ஏறத்தாழ அதே விகிதத்தில் 
உறிஞ்சுதலும் குறைகிறது . 


மேலே கூறிய முறையில் தாவரங்கள் நீரை உறிஞ்சும்போது 
வேரில் உள்ள உயிருள்ள ஸெல்கள் அதில் நேரடியான பங்கு பெறு 
கின்றன என்று பார்த்தோம் . உயிருள்ள ஸெல்களின் ஆஸ்மாடிக் 
அமைப்பு நீர் உறிஞ்சுதலுக்குக் காரணமாகிறது . எனவே , இது 
' உயிர்ப்பு உறிஞ்சுதல் ' ( active absorption ) எனப்படுகிறது . 
தாவரங்கள் இந்த முறை மூலம் மட்டுமே நீரைப் பெறுகின்றனவா 


42 


தாவரங்களின் வாழ்வியல் 


அல்லது வேறு ஏதாவது முறைகள் உண்டா ? தாவரங்களுக்குள் 
நீர் செல்வதற்கு இதைத் தவிர வேறொரு முறை இருக்கவேண்டு 
மெனத் தோன்றுகிறது . அம் முறை 'உயிர்ப்பற்ற உறிஞ்சுதல் ' 
( passive absorption ) எனப்படுகிறது . தாவரங்களுக்குள் செல்லும் 
தண்ணீரின் பெரும்பகுதி .இந்த இரண்டாவது முறைமூலமே 
செல்கிறது என்று கருதுகிறார்கள் . அதைப்பற்றிப் படிக்குமுன் 
தாவரங்களின் தண்டுப் பகுதியிலே நடைபெறும் மற்றொரு வாழ் 
வியல் நிகழ்ச்சியைப்பற்றித் தெரிந்து கொள்வோம் . 


6. நீராவிப் போக்கு 


( Transpiration ) 


ஒரு தொட்டியில் வளரும் சிறிய செடியை எடுத்துக்கொள் 
வோம் . தொட்டியிலிருந்து நீர் நேரடியாக ஆவியாக முடியாதபடி 
தொட்டியை எண்ணெய்த் துணியால் சுற்றிக் கட்டுவோம் . பிறகு 
தொட்டியை ஒரு கண்ணாடித் தட்டின்மேல் வைத்து ஒரு மணி 
ஜாடியால் மூடுவோம் . ஜாடிக்குள் காற்றுப் புகாதிருப்பதற்காக 
மணி ஜாடியின் அடிப்பகுதியில் வாஸ்லனைத் தடவிவைப்போம் . 
சில மணி நேரங்கள் கழிந்து பார்த்தால் , மணி ஜாடியின் சுவரில் 
நீர்த்துளிகள் படிந்திருப்பதைக் காணலாம் ( படம் 6-1 ) . இந் நீர் 
செடியின் தண்டுப் பகுதிகளிலிருந்து தான் ( shoot system) வந் 
திருக்கவேண்டும் . இவ்விதம் தண்ணீர் உயிருள்ள செடியின் 
தண்டுப் பகுதிகளிலிருந்து ஆவியின் வடிவில் வெளியேறும் நிகழ்ச்சி 
நீராவிப் போக்கு ( transpiration ) எனப்படுகிறது . 


இலையுள்ள போது இலையில்லாத போது 

படம் - 6- நீராவிப் போக்கு 


மேலே கண்ட சோதனையில் , செடிகளின் இலைகளை எடுத்து 
விட்டு இலையற்ற செடியை மணி ஜாடிக்குள் வைத்தால் , ஜாடியில் 
படியும் நீரின் அளவு மிகவும் குறைவாக இருப்பதைக் காண்போம் . 
எனவே , நீராவிப் போக்கின் பெரும் பகுதி இலைகளின் மூலமே 
நடைபெறுகிறது என்று தெரிகிறது . 


44 


தாவரங்களின் வாழ்வியல் 


நீராவிப் போக்கின் வகைகள் : குறிப்பாக இலைகளில் உள்ள 
இலைத்துளைகளின் வழியாகவே பெரும்பகுதி நீர் ஆவியாகிறது . 
இந்த நிகழ்ச்சி இலைத்துளை நீராவிப் போக்கு ( stomatal transpira 
tion ) எனப்படுகிறது . ஓரளவு நீர் புறத்தோலின் ( epidermis ) 
மூலம் நேரடியாக ஆவியாகிறது . ஆனால் , புறத்தோலின்மேல் 
உள்ள க்யூடிகள் ( cuticle ) என்னும் பகுதி நீர் ஆவியாவதை ஓரள 
விற்குத் தடைசெய்கிறது . பொதுவாக இலைகளில் க்யூடிகிள்மூலம் 
வெளிச்செல்லும் நீராவி இலைத்துளைகளின் மூலம் செல்வதில் 10 
சதவிகிதத்திற்கும் குறைவாகவே இருக்கிறது . இந்த நிகழ்ச்சி 
க்யூடிகிள் நீராவிப் போக்கு ( cuticular transpiration ) - எனப் 
படுகிறது . முற்றிய தண்டுகளில் லென்டிஸெல் (lenticel ) எனும் 
பட்டைத்துளை மூலம் நீராவிப் போக்கு நடைபெறுகிறது . இது 
பட்டைத் துளை நீராவிப் போக்கு ( lenticular transpiration ) எனப் 
படுகிறது . இவற்றில் இலைத்துளை நீராவிப் போக்கே மிகவும் 
முக்கியமானதாகையால் அதைப்பற்றி விரிவாகத் தெரிந்து 
கொள்வோம் . 


இலையின் அமைப்பு : நீராவிப்போக்கு எப்படி நடைபெறுகிறது 
என்பதைத் தெரிந்து கொள்ள இலையின் 

இலையின் அமைப்பைப்பற்றித் 
தெரிந்து கொள்ள வேண்டும் . ஓர் இலையின் குறுக்குவெட்டுத் 
தோற்றத்தைப் பார்த்தால் , மேல் புறத்தோல் ( upper epidermis ) , 


க்யூடிகிள் 


மேல்புறத்தோல் 


0000 MIND 


பாலிஸேடு 


இலையிடைத்திசு 


ஸைலம் 
பஞ்சுத் திசு 
- ப்ளோயம் 
- ஸெல் இடை வெளி 

கீழ் புறத் தோல் 
இலைத்துளை 
காப்பு ஸெல் 

படம் : 6.2 இலையின் குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
கீழ்ப் புறத்தோல் என இரண்டு புறத்திசுக்கள் இருப்பதைக் காண 
லாம் . இவை இரண்டிற்கும் இடையேயுள்ள திசு இலை இடைத்திசு 
( mesophyll ) எனப்படுகிறது . இலை இடைத்திசு இரண்டு பகுதி 
களாகப் பிரிந்துள்ளது . மேல் புறத்தோலுக்குக் கீழே உள்ள திசு 


நீராவிப் போக்கு 


பாலிஸேடு ( palisade ) எனப்படுகிறது . அதற்குக் கீழே உள்ள திசு 
பஞ்சுத்திசு (spongy tissue ) எனப்படுகிறது . பஞ்சுத்திசுவின் ஸெல் 
களுக்கிடையே பெரிய ஸெல் இடைவெளிகள் ( intercellular spaces ) 
உள்ளன . பொதுவாக இலைத்துளைகள் கீழ்ப்புறத் தோலிலேயே 
அமைந்துள்ளன . இத் துளையின் இருபுறங்களிலும் இரு காப்பு 
ஸெல்கள் . ( guard cells ) இருக்கின்றன . இவ் வமைப்பைப் படம் 
6-2 காட்டுகிறது . 

இலையில் உள்ள ஸெல் இடைவெளிகள் எல்லாம் ஒன்றோ 
டொன்று தொடர்புடையவை . இலையின் நரம்புப் பகுதிகளில் 
சாற்றுக்குழல் தொகுதி உள்ளது . இந்த அமைப்பை மனத்தி 
லிருத்திக்கொண்டு நீராவிப்போக்கு எப்படி ஏற்படுகிறது 
என்பதைக் காண்போம் . 


நீராவிப் போக்கின் செயல் முறை ( Machanism of Transpiration ): 
வேர்களால் உறிஞ்சப்படும் நீர் , சாற்றுக்குழல்களின் மூலம் 
இலையைச் சென்று அடைகிறது . இலையிலுள்ள ஸெல்கள் இவற்றி 
லிருந்து தண்ணீரைப் பெறுகின்றன . இலை ஸெல்களின் வாக்கு 
வோல் தண்ணீரால் நிரப்பப்பட்டுள்ளது . ஸெல்களின் ஸைடோ 
ப்ளாசத்திலும் , ஸெல் சுவரிலும் தண்ணீரின் செறிவு மிகுதியாக 


பத்சுத்திசு 


நீர் ஆவியாகி ஸெல் 

இடைவெளிகளை நிரப்புகிறது 

து 
நீராவி இலைத்துளை மூலம் வெளியே பரவுகிறது 
படம் - 6.3 நீராவிப் போக்கின் செயல்முஹ 
உள்ளது . இலைகளின் ஸெல்கள் ஸெல் இடைவெளிகளை ஒட்டி 
இருக்கின்றன என்று பார்த்தோம் . ஈரம் செறிந்த ஸெல் சுவரி 
லிருந்து தண்ணீர் ஆவியாக மாறி இடைவெளிகளை நிரப்புகிறது . 
ஸெல் இடைவெளிகள் இலைத்துளைகளின் மூலம் 

வெளியிலுள்ள 
காற்றுடன் தொடர்பு கொண்டுள்ளன . ஸெல் இடைவெளிகளில் 
காற்றிலிருப்பதைக் காட்டிலும் அதிகமான நீராவிச் செறிவு 
உள்ளது . உதாரணமாக , 25 டிகிரி வெப்பநிலையில் இலைகளுக் 
குள்ளே 3.1 சதவிகிதம் நீராவியுள்ளது . சீரான தட்பவெப்ப 


46 


தாவரங்களின் வாழ்வியல் 


முடைய நாட்களில் அதே வெப்ப நிலையில் காற்றில் 1-2 சதவிகிதம் 
நீராவி இருக்கிறது . எனவே , நீராவி , செறிவு மிகுந்த இடமாகிய 
இலைகளிலிருந்து செறிவு குறைந்த இடமாகிய காற்றிற்குள் பரவு 
கிறது . இதையே நீராவிப் போக்கு என்கிறோம் . இவ்விதமாக 
நீராவிப் போக்கு இரண்டு நிலைகளில் நடைபெறுகிறது . முதல் 
நிலையில் தண்ணீர் , ஸெல் சுவரிலிருந்து ஆவியாகி , ஸெல் இடை 
வெளிகளை நிரப்புகிறது . இரண்டாவது நிலையில் அங்கிருந்து 
வெளியே பரவுகிறது ( படம் 6-3 ) . 


நீராவிப் போக்கின் லயம் : நீராவிப் போக்கு நாள் முழுவதும் 
ஒரே சீராக இருப்பதில்லை . அதிகாலையில் நீராவிப் போக்கு விரை 
வாக உயர்கிறது . முற்பகலில் மெதுவாக உயர்ந்துகொண்டே 
போய் நடுப்பகலில் உச்ச கட்டத்தை அடைகிறது . அதன் பின்னர் 
மெதுவாகக் குறைந்துகொண்டேவந்து மாலை 6-7 மணி அளவில் 


. 


திச.மீம் 


12 


. 


10 


6 . 
கால 


இரவு 


4 6 

மாலை 


நடுப்பகல் 

இரவு 
படம் - 6.4 நீராவிப்போக்கின் லயம் ( டாக்டர் சுங் 9351 


நின்றுவிடுகிறது . படம் 6-4 - ல் இந்த லயம் வரைகோடாகக் 
காட்டப்பட்டுள்ளது . இந்த லயத்திற்கான காரணங்களைப் பின்னர் 
காண்போம் . 


இலைத்துளைகளின் அமைப்பும் இயக்கமும் : நீராவிப் போக்கு 
இலைத்துளைகளின் மூலம் நடைபெறுகிறது என்று பார்த்தோம் . இனி 
இலைத்துளைகளின் அமைப்பைப்பற்றியும் , நீராவிப் போக்கில் அது 
ஆற்றும் பங்கைப்பற்றியும் தெரிந்துகொள்வோம் . இலைத்துளை மிக 
நுண்ணிய துளையாகும் . அதன் இருபுறங்களிலும் அவரை விதை 
வடிவமான காப்பு ஸெல்கள் உள்ளன . இலைத்துளைகள் இலையின் 
அடிப்புறத்திலேயே அமைந்துள்ளன. தாமரைபோன்ற நீர்வாழ் 


நீராவிப் போக்கு 


47 


செடிகளில் இவை இலையின் மேற்புறத்தில் அமைந்துள்ளன . சில 
செடிகளின் இலைகளில் இரண்டு புறங்களிலும் அமைந்துள்ளன . ஒரு 
லையிலுள்ள இலைத்துளைகளின் எண்ணிக்கை செடிக்குச் 

செடி 
வேறுபடுகிறது . ஆப்பிள் மரத்தின் இலைகளில் மேற்புறத்தில் இலைத் 
துளைகளே இல்லை . கீழ்ப்புறத்தில் சதுர சென்டி மீட்டருக்கு 29,400 
இலைத்துளைகள் உள்ளன . ஊமத்தைச் செடியின் இலையில் மேற் 
புறத்தில் சதுர சென்டி மீட்டருக்கு 11,400 இலைத்துளைகளும் , 

கீழ்ப் 
புறத்தில் 18,900 இலைத்துளைகளும் உள்ளன . ஓர் மரத்தின் இலை 
களில் சதுர 

சென்டிமீட்டருக்கு 1,03,800 இலைத்துளைகள் 
உள்ளன . இவ்விதம் ஓர் இலையில் இலட்சக்கணக்கான இலைத் 
துளைகள் இருக்கலாம் . எனினும் , இவை அளவில் மிக மிக நுண்ணி 
யவை . அவற்றின் நீளம் 404 வரை இருக்கலாம் . அகலம் 2011 
வரை 

இருக்கலாம் . ( 14 1/1000 மி . மீட்டர் ) . அவற்றின் 
உயர்ந்தபட்ச பரப்பு 754 ச .4 ( ' 000754 ச.மி. மீட்டர் ) இருக்க 
லாம் . 

எனவே , ஓர் இலையிலுள்ள துளைகளின் மொத்தப் பரப்பு 
( pore area ) இலையின் பரப்பில் 1-3 சதவிகிதமே உள்ளது . 


துளைப்பரப்பு இவ்வளவு குறைவாக இருப்பதால் நீராவிப் 
போக்குக் குறைவாகவே நடைபெறுகிறது என்று எண்ணிவிடக் 
கூடாது . ஒரு செடி எடுத்துக்கொள்ளும் நீரில் 90 சதவிகிதத் 
திற்குமேல் நீராவிப் போக்கின் மூலம் வெளிச்சென்றுவிடுகிறது . 


ஓர் ஏக்கர் மக்காச் சோளம் ஒரு பசலியில் சுமார் 1,300 டன் 
நீரை உபயோகிக்கிறது என்று தெரிகிறது . இவ்விதம் குறைந்த 
பரப்பிலிருந்து மிகுதியான நீர் ஆவியாவதற்குக் காரணம் , நுண் 
துளைகளுக்கும் ஆவியாதலுக்கும் இடையேயுள்ள தனிப்பட்ட 
தொடர்பேயாகும் . இத் தொடர்பை பிரவுன் ( Brown ) , எஸ்கோம்பி 
( Escombe ) என்ற இரண்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் . 

நுண் துளையின்மூலம் வெளியே பரவும் மூலக்கூறுகள் 
அத் துளையின் பரிதியை ( circumference ) ஒட்டிப் பரவுகின்றன . 
எனவே , பரவு விகிதம் நுண்துளையின் விட்டத்தைப் பொறுத் 
துள்ளதேயன்றிப் பரப்பை அன்று . உதாரணமாக , ஒரு வாயகன்ற 
கலனில் தண்ணீரை எடுத்துக்கொள்வோம் . தண்ணீரின் பரப்பி 
லிருந்து நீர் ஆவியாகிறது . மற்றொரு 

கலனில் தண்ணீரை 
எடுத்துக்கொண்டு அதை நுண்துளைகள் பல கொண்ட ஒரு தடுக் 
கால் ( septum ) மூடுவோம் . . நுண்துளைகளின் மொத்தப் பரப்பு 
முதல் கலனிலுள்ள தண்ணீரின் திறந்த பரப்புக்குச் 
இருக்கும்படி செய்வோம் . ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 
பல்துளைத் தடுக்கால் ( multiperforate septum ) மூடப்பட்ட கலனி 
லிருந்து ஆவியாகும் நீரின் அளவு , மூடப்படாத பரப்பிலிருந்து ஆவி 


சமமாக 


48 


தாவரங்களின் வாழ்வியல் 


யாவதைக்காட்டிலும் அதிகமாக இருக்கும் . ஏன் ? மூடப்படாத 
பரப்பிலிருந்து வரும் நீராவியின் மூலக்கூறுகள் திறந்த பரப்பைச் 
சுற்றிலும் உறைபோலச் சூழந்துகொள்கின்றன . இந் நீராவிக் 
கூட்டில் தண்ணீர் மூலக்கூறுகளின் செறிவு மிகுந்து இருப்பதால் , 
அவை மேற்கொண்டு தண்ணீர் ஆவியாவதைத் தடுக்கின்றன . 
ஆனால் , நுண் துளையின் பரிதியை ஒட்டி வெளியேறும் நீராவி மூலக் 
கூறுகள் ஒரு விசிறியைப்போல விரிந்து பரவுகின்றன ; இரு துளை 
களுக்குமிடையே உள்ள பகுதிகளிலும் பரவுகின்றன . எனவே , ஆவி 
யாதல் தொடர்ந்து நடைபெறுகிறது . இந்த நுண்துளைகளுக்கு 
இடையேயுள்ள இடைவெளி அதிகமாக இருந்தால் ஆவியாதல் 
இடையூறின்றி - நடைபெறுகிறது . எனவே , ஒரு குறிப்பிட்ட 
காலத்தில் திறந்த நீர்ப்பரப்பைவிடப் பல்துளைத் தடுக்கால் மூடப் 
பட்ட நீர்ப்பரப்பு - அதிகமான தண்ணீரை இழக்கும் ( படம் 6-5 ) . 
பரவுதல் நன்கு நடைபெற வேண்டுமானால் , நுண்துளைகளுக்கு 
இடையேயுள்ள தூரம் அவற்றின் விட்டத்தைப்போல் 10 மடங்கு 
அதிகமாக இருக்கவேண்டுமெனத் தெரிகிறது . இலைத்துளைகள் 
பலவற்றைக்கொண்ட இலையின் புறத்தோல் ஒரு பல்துளைத் தடுக் 
காக இயங்குகிறது . இலைத்துளைகள் போதுமான அளவு இடை 
வெளிவிட்டு அமைக்கப்பட்டுள்ளன . உதாரணமாக , சூரியகாந்திச் 
செடியின் இலைகளில் இலைத்துளைகளுக்கு இடையேயுள்ள தூரம் 
அவற்றின் விட்டத்தைப்போல் 8 மடங்காக உள்ளது . எனவே 
தான் , இலைத்துளைகளின் மொத்தப் பரப்பு குறைவாக இருந்த 
போதிலும் இலை ஏராளமான நீரை இழக்கிறது . 


இறந்த பரப்பு 


பல் துளைத் தருக்கால் மூடப்பட்ட பாம்பு 


படம் -6.5 


இலைத்துளைகள் பொதுவாகத் திறந்து மூடக்கூடியவை . ( இதற் 
குச் சில விதிவிலக்குகள் உண்டு . ) இதற்குக் காப்பு ஸெல்கள் உதவு 
கின்றன . காப்பு ஸெல்களின் துளை ஒட்டிய உட்சுவர் தடிமனாக 
நெகிழ்வற்று உள்ளது ; அதன் வெளிச்சுவர் மெல்லியதாக நெகிழ் 
வுடன் கூடியதாக இருக்கிறது . - காப்பு ஸெல்களுக்குள் தண்ணீர் 
சென்று 

அவை விறைப்படையும்போது , அவற்றின் மெல்லிய 
வெளிச்சுவர்கள் வெளிநோக்கி விரிகின்றன . அப்போது நெகிழ் 
வற்ற உட்சுவர்கள் துளையிலிருந்து வெளிநோக்கி இழுக்கப்படு 
கின்றன . இவ்விதம் உட்சுவர்கள் இரண்டும் விலகும்போது இளைத் 


ஒக் 
நீராவிப் போக்கு 

49 
துளை விரிவடைகிறது ; அதாவது , திறக்கின்றது . காப்பு - ஸெல்களி 
லிருந்து தண்ணீர் வெளியேறும்போது அவை விறைப்பு இழந்து 
* நெகிழ்வடைகின்றன . வெளிச்சுவர் முன் நிலையை அடைகிறது . 
உட்சுவர்கள் இரண்டும் உள் தள்ளப்பட்டு ஒன்றோடொன்று 
சேர்ந்து இலைத்துளையை மூடிவிடுகின்றன ( படம் 6-6 ) . பொதுவாக 
இலைத்துளைகள் வெளிச்சத்தில் திறந்திருக்கின்றன . இருளில் மூடிக் 
கொள்கின்றன. நீராவிப் போக்கின் முக்கியமான பாதையாகிய 
இலைத்துளைகள் இவ்விதம் மூடித் திறப்பதால் , அந் நிகழ்ச்சி ஓரள 

கட்டுப்படுத்தப்படுகிறது . இதைப்பற்றிப் பின்னர் , 
விரிவாகக் காண்போம் . 


மெல்லிய 
வெளிச்சுவர் 


தடித்த 

உட்சுவர் 
திறந்த நிலை 

மூடிய நிலை 
படம் - 6.6 இலைத்துளை மூடித்திறத்தல் 


இலைத்துளைகள் திறந்து மூடுவதற்குக் காப்பு 

ஸெல்களில் 
ஏற்படும் விறைப்பு அழுத்த மாற்றமே காரணம் என்று பார்த் 
தோம் . இந்த விறைப்பு அழுத்த மாற்றம் எப்படி ஏற்படுகிறது ? 
இதைப்பற்றிப் பல கருத்துகள் கூறப்படுகின்றன . ஆனால் , பெரும் 
பான்மையோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தை மட்டும் 
பார்ப்போம் . 


இருளில் இலைத்துளை மூடியிருக்கிறது என்று பார்த்தோம் . 
அப்போது காப்பு ஸெல்களில் மாவுப்பொருள்களின் அளவு அதிக 
மாகவும் , சர்க்கரைப் பொருளின் அளவு குறைவாகவும் இருக்கிறது . 
ஒளியிலே இலைத்துளை திறந்துகொள்ளும்போது காப்பு ஸெல்களில் 
சர்க்கரைப் பொருளின் அளவு அதிகமாக இருக்கிறது : மாவுப் 
பொருளின் அளவு குறைவாக இருக்கிறது . மாவுப்பொருள் 
கொலாயிடு நிலையில் உள்ளது என்று பார்த்தோம் . கொலாயிடு 
களுக்குக் குறைந்த ஆஸ்மாடிக் அழுத்தமே உண்டு . ஆனால் , சர்க் 
கரைப் பொருள் கரைசலாக உள்ளது . எனவே , அதற்கு உயர்ந்த 
ஆஸ்மாடிக் அழுத்தம் உண்டு . இவ்விதம் காப்பு ஸெல்லிலுள்ள 
மாவுப்பொருள் சர்க்கரைப் பொருளாக மாற்றப்படும்போது , 
காப்பு ஸெல்லின் ஆஸ்மாடிக் அழுத்தம் உயர்கிறது . அப்போது 

4 


தாவரங்களின் வாழ்வியல் 


அதன் உறிஞ்சு அழுத்தமும் உயர்கிறது . எனவே , காப்பு ஸெல் 
சுற்றியுள்ள புறத்தோல் ஸெல்லிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி 
விறைப்பு அழுத்தம் பெறுகிறது . இதன் விளைவாகக் காப்பு ஸெல் 
விரிவடைகிறது . இருளில் இதற்கு மாறான நிகழ்ச்சிகள் நடைபெறு 
கின்றன . சர்க்கரைப் பொருள் மாவுப்பொருளாக மாற்றப்பட்டுக் 
காப்பு ஸெல்லின் ஆஸ்மாடிக் அழுத்தமும் , அதன் உறிஞ்சு 
அழுத்தமும் குறைகின்றன . அப்போது தண்ணீர் காப்பு ஸெல்லி 
விருந்து வெளியேறுகிறது . காப்பு ஸெல் விறைப்பு இழந்து நெகிழ் 
வடைகிறது . இலைத்துளை மூடப்படுகிறது . இந்த சர்க்கரைப் 
பொருள் மாவுப்பொருள் மாற்றம் ஸ்டார்ச் பாண்போரிவேஸ் 
( starch phosphorylase ) எனும் நொதியின் உதவியால் நடைபெறு 
இந்து . இந்த மாற்றங்களில் எது நடைபெறவேண்டுமென்பதை 
நிர்ணயிப்பது காய்பு ஸெல்களின் அமிலத் தன்மை அல்லது காரத் 
தன்மை என்று கருதப்படுகிறது . காரத்தன்மை அதிகமாக 
இருக்கும் போது சர்க்கரைய பொருளின் 
அளவு 

கொமாக 
இருக்கிறது ; அமிலத் தன்மை திகமாக இருக்கும்போது மாவும் 
இயாருள் அதிகமாக இருக்கிறது . எனவே , காரத்தன்மை மிகும் 
போது மாவுப்பொருள் சர்க்கரைப் பொருளாக மாற்றப்படுகிறது 
கன்றும் , அமிலத் தன்மை மிகும்போது சர்க்கரைப் பொருள் மாவும் 
பொருளாக மாற்றப்படுகிறது என்றும் கொள்ளலாம்... இவ்விதம் 
தோன்றும் சர்க்கரைய் யொருள் குளுகோஸ் - 1 - பாஸ்போட் , 
( guross - 4 - phosphate ) எனப்படுகிறது .. 

மறிநிலை 
மாத்தத்தை ( triextensitle reaction ) கீழ்க்கண்ட சமான்யாட்டால் 
குறிக்கலாம் : 

ஸ்டார்ச் 

பாஸ்போர்லேஸ் 
மாவும் பொருள் 

குளுகோஸ் --பாஸ்பேட் 


* 


இந்த மாற்றத்திற்குக் காரணமான நொதி காய்பு இணல்லில் ) 
இருப்பதாகக் கண்டு பிடிக்கப்பட்டுள்ளது . 

இனி , காரஅமிலத் தன்மைகள் மாறுவது ஏன் ? இருளில் ஒளில் 
சேர்க்கை நடைபெறுவதில்லை . எனவே , ஒளிச்சேர்க்கைக்குப் பயன் 
படும் கார்பன்டை ஆக்ஸைடு (fanthondioxide ) இலை இலஸ் 
விடையே செறிவடைகிறது . கார்பன் டை ஆக்லைடு அமில 

ஓர் ஊடகத்தின் அமில் அல்லது காரத்தன்மையை நிர்ணயிப் 

ஆதிவன்ளஅயேச்கையானஹைடராஜர்அயனிகளின்செறிவாகும் . 
ஆச்சேறல்பிச் ( H ) எனும் பாதிப்பால் குறிப்பிடப்படுகிறது . phh. 7 
என்ற மதிப்பு நிதி நிலை ஊடகத்தைக் குறிக்க்கவும், 7 - க்க்த மேற்பட்ட 
மதிப்பு சாத் தக்டையையும் , குறைந்த மதிப்பு அமிலத் தன்யை 
ஒப்பாயும் குறிக்கும் . 


நீராவிப் போக்கு 


51 


குணமுடையது . எனவே , ஊடகம் அமிலத் தன்மை உடையதாக 
இருக்கிறது . இலையின் மேல் ஒளி படும்போது ஒளிச்சேர்க்கை 
நடைபெறுகிறது . அதன் விளைவாக இலையிலுள்ள கார்பன் - டை 
ஆக்ஸைடின் அளவு குறைகிறது . ஊடகம் காரத்தன்மை அடை 
கிறது . இலைத்துளைகள் மூடித்திறக்கும்போது ஏற்படும் நிகழ்ச்சி 
களைக் கீழ்க்கண்டவாறு குறிக்கலாம் ; 


ஒளி- ஒளிச்சேர்க்கை-- கார்பன் - டை - ஆக்ஸைடு குறைவு 
+ அமிலத் தன்மை மாறுதல் சர்க்கரைப் பொருளின் 
தோற்றம்- ஆஸ்மாடிக் அழுத்த உயர்வு- நீர் உறிஞ்சுதல் 
– விறைப்பு அழுத்தத்தின் தோற்றம் – வெளிச்சுவர் 
விரிதல் – உட்சுவர் இழுக்கப்படுதல் + இலைத்துளை 
திறத்தல் , 


இருளில் இந் நிகழ்ச்சிகள் எதிர்த்திசையில் நடைபெறுகின்றன . 
எனவே , இலைத்துளை மூடிக்கொள்கிறது . 


இவ்விதம் இலைத்துளை மூடித்திறப்பதிலும் ஒரு லயம் உள்ளது . 
அதிகாலையில் இலைத்துளை திறக்க ஆரம்பிக்கிறது , பின்னர் 
பெரிதாகிக்கொண்டேபோகிறது . நடுப்பகலை ஒட்டி முழுவதும் 
திறந்துள்ளது . பின்னர் 

மெதுவாக மூட ஆரம்பிக்கிறது . 
பிற்பகல் மீண்டும் சற்று விரிவடைகிறது . 6-7 மணிக்குள் மூடிக் 
கொள்கிறது . இலைத்துளைகளின் இந்த லயம் நீராவிப் போக்கின் 
லயத்தை ஓரளவிற்கு ஒத்திருப்பதைக் காணலாம் . 


இனி , இலைத்துளைகளின் இயக்கத்திற்கும் நீராவிப் போக்கிற்கும் 
இடையேயுள்ள தொடர்பைப்பற்றிப் பார்க்கலாம் . இலைத்துளைகள் 
மூடித்திறக்கும் திறனுள்ளவையாக இருப்பதால் அவை நீராவிப் 
போக்கைக் கட்டுப்படுத்துவதில் முதன்மையான பங்கு வகிக் 
கின்றன என்றும் , நீராவிப் போக்கைப் பாதிக்கும் மற்ற அம்சங்கள் 
இலைத்துளைகளின் மூலமே நீராவிப் போக்கைக் கட்டுப்படுத்து 
கின்றன என்றும் கருதப்பட்டது . டார்வின் ( Darwin) , இல்ஜின் 
(Ilgin ) போன்ற விஞ்ஞானிகள் இக் கருத்தைக் கொண்டிருந்தனர் . 
லாய்டு ( Lloyd ) என்ற விஞ்ஞானி இக் கோட்பாட்டுக்கு மறுப்புத் 
தெரிவித்தார் . நீராவிப் போக்கின் லயத்திற்கும் இலைத்துளைகளின் 
லயத்திற்குமிடையே ஒருவித ஒற்றுமை இருந்தபோதிலும் , அவை 
இரண்டுக்குமிடையே சிறிது கால வேறுபாடு உள்ளது என்பதை 
அவர் கண்டார் . காலை நேரங்களில் நீராவிப் போக்கு உச்சமட் 
டத்தை அடையுமுன்பே இலைத்துளை முழுமையாகத் திறந்துவிடு 
கிறது . மாலையில் இலைத்துளை நன்றாக மூடியபின்பும் நீராவிப் போக்கு 


52 


தாவரங்களின் வாழ்வியல் 


குறைந்துகொண்டே வருகிறது . சில செடிகளை இருளிலிருந்து 
வெளிச்சத்திற்குக் கொண்டுவந்தால் இலைத்துளைகளின் அளவிலே 
எந்தவித மாறுபாடும் இல்லாமலேயே நீராவிப் போக்கு ஒரு மணி 
நேரத்தில் ஏறத்தாழ 4 மடங்கு அதிகரிக்கிறது என்பதையும் அவர் 
கண்டார் . எனவே , நீராவிப் போக்கைக் கட்டுப்படுத்துவதில் 
இலைத்துளைகள் முதன்மையான பங்கு வகிக்கின்றன என்று கூற 
முடியாது என்ற முடிவிற்கு அவர் வந்தார் . முயென்ஷர் ( Muensher ) 
செய்த சோதனைகளிலிருந்து ஓர் இலையிலுள்ள இலைத்துளைகளின் 
எண்ணிக்கை , 

அவற்றின் அளவு ஆகியவற்றிற்கும் நீராவிப் 
போக்கிற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு எதுவும் இல்லை 
என்று தெரியவந்தது . லிவிங்ஸ்டன் ( Livingston ) , பிரவுன் ( Brown ) 
ஆகியோர் செய்த சோதனைகளிலிருந்து , இலை ஸெல்களில் உள்ள 
தண்ணீரின் அளவு நீராவிப் போக்கைப் பாதிக்கிறது என்பதும் 
தெரிந்தது . 


இந்த விவரங்களின் அடிப்படையில் நீராவிப் போக்கின் லயத் 
தையும் , அதற்கும் இலைத்துளைகளுக்குமிடையே உள்ள தொடர்பை 
யும் மேயரும் ஆண்டெர்ஸனும் ( Meyer & Anderson ) பின்வருமாறு 
விளக்குகிறார்கள் : இரவுக் காலங்களில் இலை ஸெல்களில் தண்ணீ 
' ரின் செறிவு மிகுதியாக உள்ளது . இந் நீர் ஆவியாகி ஸெல் இடை 
வெளிகளை நிரப்புகிறது . காலையில் இலைத்துளைகள் திறக்கும் 
போது இலையினுள் உள்ள ஈரம் செறிந்த காற்றிற்கும் , வெளியே 
உள்ள ஈரம் குறைந்த காற்றிற்கும் இடையே தொடர்பு ஏற்படு 
கிறது . அப்போது பரவுதல்மூலம் நீராவி வெளியேறுகிறது .. 
இலைத்துளைகள் ஒன்றன் பின் ஒன்றாகத் திறக்கும்போது , காற்றிற்கும் 
ஸெல் இடைவெளிகளுக்குமிடையே மேலும் மேலும் அதிகமான 
தொடர்பு ஏற்பட்டு , அதிகமான நீராவி வெளியேறுகிறது . இலைத் 
துளைகள் முற்றிலும் திறந்த பின்பு அவற்றின் அளவிலே ஏற்படும் 
சிறு மாற்றங்கள் நீராவிப் போக்கின் அளவைப் பாதிப்பதில்லை . 
பொழுது ஏறஏற வெப்பநிலை அதிகரித்துக்கொண்டே போகிறது ; 
வெப்பநிலை அதிகரிக்கும்போது இலையினுள் இருக்கும் நீராவியின் 
பரவு அழுத்தம் ( diffusion pressure) உயர்ந்துகொண்டே 
போகிறது . நீராவிப் போக்கும் அதிகமாகிறது . எனவே , முற் 
பகலில் நீராவிப் போக்கின் உயர்வுக்குக் காரணமாக இருப்பது இப் 
பரவு அழுத்த மாறுபாடுதான் . முற்றிலும் திறந்த இலைத்துளைகள் 
நீராவிப் போக்கைப் பாதிப்பதில்லை . 


பெரும்பான்மையான செடிகளில் முற்பகலில் . ஏற்படும் 
உயர்ந்த நீராவிப் போக்குக்கு ஏற்றவாறு நீர் உறிஞ்சுதல் நடை 
பெறுவதில்லை . இதன் விளைவாகச் செடி முழுவதிலும் , குறிப்பாக 


நீராவிப் போக்கு - 


53 


இலைகளில் நீர்த் தட்டுப்பாடு ஏற்படுகிறது . இலை ஸெல்களின் சுவரி 
எலிருந்து - நீர் ஆவியாவது குறைகிறது . அதே சமயத்தில் நீர்த் 
தட்டுப்பாட்டின் காரணமாக இலை ஸெல்களின் விறைப்பு அழுத் 
தம் , குறிப்பாகக் காப்பு ஸெல்களின் விறைப்பு அழுத்தம் குறை 
கிறது . அப்போது இலைத்துளை மூட ஆரம்பிக்கிறது ; நீராவிப் 
போக்கும் குறைகிறது . இவ்விதம் முற்பகலில் இலை ஸெல் இடை 
வெளியிலுள்ள நீராவியின் பரப்பழுத்தமும் , பிற்பகலில் மூடிக் 
கொண்டிருக்கும் இலைத்துளைகளும் நீராவிப் போக்கைக் கட்டுப் 
படுத்துகின்றன என்று கூறலாம் . 


நீராவிப் போக்கு - நீர் உறிஞ்சுதல் சமநிலை ( Transpiration , 
Absorption Balance ) : தாவரங்களின் இலைகளிலிருந்து ஏராளமான 
தண்ணீர் ஆவியாகிறது . . இதை ஈடுசெய்ய நிலத்திலிருந்து தண் 
* ணீர் 

உறிஞ்சப்படவேண்டும் . இவ்விரண்டிற்குமிடையே 
சமநிலை இருக்கவேண்டும் . இச் சமநிலை நீராவிப் போக்கு - நீர் 
உறிஞ்சுதல் சமநிலை ( transpiration-absorption balance ) எனப்படு 
கிறது . இச் சமநிலை 1 - க்குச் சமமாக இருக்கும்போதும் , ஒன்றிற்கு 
மேற்பட்டு, இருக்கும்போதும் செடி விறைப்பு நிலையில் உள்ளது 
( கீழ்க்கண்ட சமன்பாட்டைப் பார்க்கவும் ) . ஒன்றிற்குக் குறைவாக 
இருக்கும்போது செடி வாடிக் காணப்படுகிறது . 


நீ.போ / நீ.உ = 1 = விறைப்பு நிலை 
நீ.போ / நீ.உ = < 1 = தாற்காலிக வாடல் 


. பொதுவாக , தாவரங்களில் நீராவிப் போக்கு உயர்ந்து 
கொண்டுபோகும்போது நீர் உறிஞ்சுதலும் அதிகரித்துக்கொண்டு 
போகிறது . ஆனால் , நீராவிப் போக்கை ஈடுசெய்யக்கூடிய அள 
விற்கு நீர் உறிஞ்சப்படுவதில்லை . ஆனால் , மாலை நேரத்தில் நீராவிப் 
போக்கு குறையும்போது , நீர் உறிஞ்சுதலின் அளவு நீராவிப் போக் 
கின் அளவைக் காட்டிலும் அதிகமாக இருக்கிறது . பின்வரும் 
படம் 6-7 - ல் இந்த உறவு வரைகோடாகக் காட்டப்பட்டுள்ளது . 


வரைகோட்டைப் பார்த்தால் , முற்பகலில் உறிஞ்சுதல் நீரா 
விப் போக்கைவிடக் குறைவாக இருப்பதைக் காணலாம் . அதாவது , 
தண்ணீர் எடுத்துக்கொள்ளப்படுவதைவிட அதிகமாக வெளியேற் 
றப்படுகிறது .. அப்போது .. நீ.போ / நீ.உ . சம்நிலை 

குலைகிறது . 
எனவே , இலை ஸெல்களில் உள்ள தண்ணீரின் அளவு குறைகிறது . 
( ஸெல்களின் விறைப்பு அழுத்தம் குறைந்து ஸெல்கள் நெகிழ்ச்சி 
படைகின்றன .. அப்போது செடிகளின் இலைகளும் தண்டின் முனை 
யும் விறைத்து நிற்காமல் கீழ்நோக்கிச் சாய்ந்துவிடுகின்றன . 


54 


தாவரங்களின் வாழ்வியல் 


வாடல் ( wilting ) எனப்படுகிறது . நடுப்பகல் நேரத்தில் மரங் 
களும் செடிகளும் வாடி இருப்பதற்கு இதுவே காரணம் . பிற்பக 
லில் நீராவிப் போக்கு குறையும் போது , உள்வரும் தண்ணீர் வெளி 
யேறும் தண்ணீரைவிட அதிகமாக இருக்கிறது . நீ போ நீ .உ . 
சமநிலை ஏற்பட்டுவிடுகிறது . எனவே , ஸெல்கள் மீண்டும் விறைப் 


30 


25 


20 


15 


தண்ணீர்கிராம் 


நீராவிப் 
போக்கு 


10 . 


நீர் உறிஞ்சுதல் 


5 


8 
இரவு 


2 : 4 


8 


10. . . 12 


2 


12 
நடு 
இரவு 


6 
காலை 


நதப் 
பகல் 


6 8 
மாலை இரவு 


படம் - 6.7 நீராவிப்போக்கு / நீர்உறிஞ்சுதல் ( கிரேவமர் .1937) 


படைந்து செடி நிமிர்ந்து நிற்கிறது . இவ்விதம் நடுப்பகலில் ஏற் 
பட்டுப் பின்னர் மறைந்துவிடும் வாடல் தாற்காலிக வாடல் 
(temporary wilting ) எனப்படுகிறது . தாற்காலிக 
அடைந்த செடிகளைக் குளிர்ந்த , நிழலான இடத்தில் வைத்து 
நீராவிப் போக்கைக் குறைத்தால் , அவை மீண்டும் நிமிர்ந்துவிடு 
வதைக் காணலாம் . 


வாடல் 


நிலத்திலிருந்து தண்ணீர் உறிஞ்சப்பட்டு ஆவியாக்கப்படும் 
போது , நிலத்திலுள்ள தண்ணீரின் அளவு குறைந்து கொண்டே 
போகிறது . நிலத்திற்குத் தண்ணீர் பாய்ச்சாவிட்டால் நீரின் 
அளவு மேலும் மேலும் குறைந்துகொண்டே போகிறது . ஒரு 
நிலையில் நிலத்திலுள்ள தண்ணீரைத் தாவரங்களால் எடுத்துக் 
கொள்ள முடிவதில்லை . இந்த நிலையில் செடியில் தொடர்ந்து 
நீராவிப் போக்கு ஏற்படுவதால் , ஸெல்கள் விறைப்பை இழந்து 
வாடுகின்றன . இச் செடிகளைக் குளிர்ந்த நிழலான இடத்தில் 
வைத்தால் , அவை மீண்டும் நிமிர்ந்து நிற்பதில்லை . இந்த வாடல் 
நிலையானவாடல் , ( permanent wilting) எனப்படுகிறது . செடிகள் 


நீராவிப் போக்கு 


55 


நிலையான வாடல் அடைந்த பின் , அவை மீண்டும் துளிர்க்க 
வேண்டுமானால் நிலத்திற்குத் தண்ணீர் ஊற்ற 

வேண்டும் . 
செடிகள் நிலையர்ன வாடல் அடையும்போது நிலத்தில் தண்ணீரே 
இல்லை என்று கருதக்கூடாது . அதில் ஓரளவு தண்ணீர் இருக் 
கிறது . ஆனால் , இத் தண்ணீர் செடிகளுக்குப் பயன்படுவதில்லை . 
இவ்விதம் - நிலையான வாடல் ஏற்படும்போது நிலத்திலிருக்கும் 
தண்ணீரின் அளவு ( வறண்ட மண்ணின் சதவிகிதத்தில் இதைக் 
குறிப்பிட வேண்டும் ) நிலத்தின் வாடல் சம எண் ( wilting co 
efficient ) எனப்படுகிறது . 


நீராவிப் போக்கின் நன்மைகள் : தாவரங்களுக்கு நீர் இன்றி 
யமையாதது என்று பார்த்தோம் . தாவரங்களைப் பொறுத்த 
மட்டில் , வேறெந்தப் பொருளைக் காட்டிலும் தண்ணீர் கிடைப்பது 
தான் அரிதாக இருக்கிறது . எனினும் , தாவரங்கள் எடுத்துக் 
கொள்ளும் நீரில் பெரும்பகுதி ஆவியாகிவிடுகிறது . இது தாவரங் 
களுக்குத் தீமைதானே என்று கருதலாம் . இத் தீமையாலும் சில் 
நன்மைகள் விளைவதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் . 


தாவரங்களினுள்ளே வேரிலிருந்து இலைவரை ஒரு தொடர்ச்சி 
யான நீர் ஓட்டம் ஏற்படுவதற்கு நீராவிப் போக்கு உதவுகிறது . 
தாவரங்களால் எடுத்துக்கொள்ளப்படும் உப்புகள் செடியின் பல 
பகுதிகளுக்கும் செல்ல ' நீராவிப் போக்கு உதவுகிறது . தாவரங் 
களின் மேற்படும் ஒளியில் 65 சதவிகிதம் ஈர்த்துக்கொள்ளப்படு 
கிறது . 

10 சதவிகிதம் பிரதிபலிக்கப்பட்டுவிடுகிறது . சுமார் 25 
சதவிகிதம் இலையினூடு கடந்து செல்கிறது . இந்த ஒளி ஆற்றல் 
சுலபமாக வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது . எனவே , இலையின் 
வெப்ப நிலை உயர்கிறது . இவ் வெப்ப ஆற்றல் நீராவிப் போக்கின் 
போது நீரை ஆவியாக்குவதற்குச் செலவிடப்படுகிறது என்றும் , 
எனவே , இலையின் வெப்பநிலை அதிகம் உயர்வதில்லை என்றும் கூறு 
கிறார்கள் . இவ்விதம் நீராவிப்போக்கு சில நன்மைகளை விளைவிக்கும் 
தீமையாக இருப்பதால் , அதை இன்றியமையாத தீமை ( necessary 
evil ) என்று கூறுவார்கள் . 


ஆனால் , நீராவிப் போக்கினால் ஏற்படும் நன்மைகளின் முக்கியத் 
துவம் சற்று மிகைப்படுத்தியே கூறப்பட்டுள்ளது என்பது சில விஞ் 
ஞானிகளின் கருத்து . உதாரணமாக , நீராவிப் போக்கினால் நீர் இலை 
களுக்குச் செல்வது விரைவுபடுகிறது என்பது உண்மையேயாயினும் , 
அது இல்லாமலேகூட இலைகளுக்கு நீர் செல்ல முடியுமென்பது 
மேயர் , ஆண்டெர்ஸன் இவர்களின் கருத்து . நீராவிப் போக்கு 
நிகழாதிருக்கும் இரவுக் காலத்தில் கூடப் போதுமான அளவு 


56. 


என்பது 


ப 


பயனாக மற்றொரு நிகழ்ச்சி ( நீராவிப் போக்கு ஓர் அமைப்பின் 

தாவரங்களின் வாழ்வியல் 
ஊட்டப் பொருள்கள் -இலைகளுக்குச் செல்லுகின்றன . உப்புகள் , 
தண்ணீர் இவற்றின் இடப்பெயர்ச்சி வெவ்வேறு வசதிகளுக்குக் 
கட்டுப்பட்டு நிகழ்கிறது என்றும் , ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 
கரைப்பானும் "கரைபொருளும் , வெவ்வேறு விதிகளில் சென்று 
கொண்டிருக்க முடியுமென்றும் ஹோக்லண்ட் ( Hogland ) எடுத்துக் 
காட்டினார் . எனவே , : நீரர்விப் போக்கினால் உப்புகளின் இடப் 

பெயர்ச்சி அதிகமாகப் பாதிக்கப்படுவதில்லை . இலைகளின் வெப்ப 
* நிலையைக் குறைப்பதிலும் நீராவிப் போக்கு முக்கியமான பங்கு 
வகிப்பதில்லை 

மேயர் , ஆண் டெர் ஸன் இவர் 
களின் கருத்து . மிகுந்த நாளில் ஓர் இலையின் வெப்ப நிலை 37 டிகிரி 
செ.கி. வரை உயர முடியும் . இதைக் குறைக்க வேண்டுமானால் 
இலையின் ஒரு சது 

துர டெஸிமீட்டர் பரப்பிலிருந்து ஒரு மணிக்கு 6.6 
கிராம் தண்ணீர் ஆவியாக வேண்டுமென அவர்கள் எடுத்துக் 
காட்டினார்கள் . மிகவும் சாதகமான நிலைகளில் கூடத் தாவரங்களில் 
இவ்வளவு உயர்ந்த நீராவிப் போக்கு நிகழ்வதில்லை . எனவே , 
வெப்பத்தில் பெரும்பகுதி கதிர்வீச்சின் ( radiation ) 

மூலம் 
இழக்கப்படுகிறது . என்பது அவர்கள் கருத்து . 
' ' இலைகளிலிருந்து நீர் ஆவியாவதற்கு இலையின் உள்வெளி 
அமைப்புகள் சாதகமாக, உள்ளன. இலையின் இந்த அமைப்பு 
நீராவிப் போக்கிற்காக ஏற்பட்டதன்று . இந்த அமைப்பின் மூலம் 
தான் ஒளிச்சேர்க்கை சிறப்பாக நடைபெற முடிகிறது . 

ஒரு 
நிகழ்ச்சிக்குச் ( ஒளிச்சேர்க்கை சாதகமாக உள்ள ஓர் அமைப்பின் 
எனவே , நீராவிப் போக்கை இன்றியமையாத தீமை என்று கூறு 
வதைவிடத் தவிர்க்க முடியாத " தீமை ( unavoidable evil ) " , என்று 
கூறுவது பொருந்தும் . 
நீராவிப் போக்கைப் பாதிக்கும் அம்சங்கள் - 

1. 'ஒளி : ஒளியில் நீராவிப் போக்கு அதிகமாகிறது . ஒளி , 
இலைத்துளைகள் திறப்பதற்கு உதவுகிறது என்று பார்த்தோம் . 
எனவே , நீராவிப் போக்கும் அதிகமாகிறது . மேலும் , ஒளி ஆற்றல் 
வெப்ப ஆற்றலாக மாற்றப்பட்டு இலையின் வெப்ப நிலையை 
உயர்த்துகிறது. இவ் வெப்பநிலை உயர்வின் விளைவாகவும் நீராவிப் 
போக்கு அதிகமாகிறது . 

2. காற்றின் ஈரப்புகை காற்றின் -- ஈரப்பசை அதிகமாக 
அதிகமாக நீராவிப் பேர்க்கு குறைகிறது . 
* -' நீராவிப் போக்கின் இரண்டாவது நிலை- ஒரு பரவுதல் நிகழ்ச்சி 
என்று பார்த்தோம் . பரவுதல் , செறிவு மிகுந்த இடத்திலிருந்து 


. 


நீராவிப் போக்கு 


57 : 


குறைந்த இடத்தை நோக்கி நிகழ்கிறது என்றும் பார்த்தோம் . 
எனவே , இலையிலிருந்து நீராவி = வெளியேறுவது இலைக்கு உள்ளும் 
வெளியேயும் இருக்கும் ஈரப்பசையின் அளவைப் பொறுத்தது . 
ஈரப்பசை உள்ளே அதிகமாகவும் வெளியே குறைவாகவும் இருந் 
தால் , பரவுதல் விரைவாக நடைபெறும் , அதிகமான நீராவி வெளி 
யேறும் ! வெளியேயுள்ள காற்றின் ஈரப்பசை அதிகமாக அதிக 
மாக , இவ்விரண்டிற்கும் இடையேயுள்ள ஈரப்பசை வேறுபாடு 
குறைந்துகொண்டே வருகிறது . மழைக்காலத்தில் காற்றின் 
ஈரப்பசை மிகுதியாக இருக்கும்போது நீராவிப் 'போக்கு குறை 
கிறது . கோடைக் காலத்தில் ஈரப்பசை குறைவாக இருக்கும்போது 
நீராவிப் போக்கு அதிகமாகிறது . 


- 


வெப்பநிலை ( Temperature ) : வெப்பநிலை உயர உயர நீராவிப் 
போக்கும் உயர்கிறது. வெப்பம் உயரும்போது , மேலும் மேலும் 
அதிகமான நீர் ஸெல் சுவரிலிருந்து ஆவியாகி . ஸெல் இடைவெளி 
களை நிரப்புகிறது . அதாவது , ஸெல் இடைவெளிகளில் நீராவியின் 
செறிவு அதிகமாகிறது . அதே சமயத்தில் காற்றின் வெப்பநிலை 
உயரும்போது அது வறட்சி அடைகிறது . 


அதாவது அதன் ஈரப்பசை குறைகிறது . இவ்விதம் இலைக்கு 
உள்ளும் வெளியும் இருக்கும் ஈரப்பசையின் அளவுகளுக்கிடையே 
உள்ள வேறுபாட்டை வெப்பம் உயர்த்துகிறது . அப்போது மிகுதி 
யான நீராவிப் போக்கு ஏற்படுகிறது , மேலும் வெப்பநிலை உயரும் 
போது மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல் அதிகமாகிறது . எனவே , 
தண்ணீர் மூலக்கூறுகள் வெளியே பரவும் வேகமும் அதிகமாகிறது . 


காற்று : காற்று அதிகமாக அதிகமாக நீராவிப் போக்கும் 
அதிகமாகிறது . காற்றுக்கும் , நீராவிப் போக்கிற்கும் இடைடயே 
யுள்ள தொடர்பு சற்றுச் சிக்கலானது . இலைத்துளைகளிலிருந்து 
வெளிவரும் நீராவி அவற்றைச் சுற்றி ஒரு நீராவிக் கூட்டை 
உண்டாக்குகிறது . இதனால் நீராவி மேலும் வெளியே பரவுவது 
தடைப்படுகிறது . காற்றடிக்கும்போது இந் நீராவிக் கூடு அப்புறப் 
படுத்தப்படுகிறது . எனவே , நீராவிப் போக்கு தடையின்றித் 
தொடர்ந்து நடைபெறுகிறது . காற்று மிகவும் அதிகமாக இருந் 
தாலும் நீராவிப் போக்கு தடைப்படுகிறது . மெல்லிய 

மெல்லிய காற்றே 
நீராவிப் போக்கிற்குச் சாதகமானது . 


- தண்ணீர் : நீராவிப் போக்கு , செடிக்குக் கிடைக்கும் தண் 
ணீரின் அளவையும் பொறுத்துள்ளது . உறிஞ்சப்படும் தண்ணீரின் 
அளவிற்குமேல் நீராவிய போக்கு சில சமயங்களில் ஏற்படுவது 


58 


தாவரங்களின் வாழ்வியல் 


உண்மையே . ஆனால் , குறைந்த ஒரு காலத்திற்கே அது நடை ' 
பெறும் . பொதுவாக நீர் உறிஞ்சுதல் தடைப்படும்போது நீராவிப் 
போக்கும் தடைப்படுகிறது . 


நீர்க்கசிவும் நீர்ப்போக்கும் ( Guttation and Bleeding ) : செடியி 
லிருந்து நீராவிமட்டுமன்றித் தண்ணீரும் வெளியேறுகிறது . ஒரு 
செடியின் தண்டை வெட்டினால் அதிலிருந்து நீர் வெளியேறுவதைக் 
காணலாம் . தென்னை , பனை முதலிய மரங்களின் பூங்கொத்துக் 
காம்பைச் சீவிப் பதனீர் எடுக்கிறார்கள் அல்லவா ? வெட்டப்பட்ட 
செடியின் பாகங்களிலிருந்து தண்ணீர் வெளியேறுவது நீர்ப்போக்கு 
எனப்படுகிறது . இவ்விதம் வெளிவரும் நீர் கலப்பற்ற நீரன்று . 
அது சர்க்கரை போன்ற பொருள்களின் கரைசலாகும் . 


சில செடிகளில் வெட்டப்படாத இலை நுனிகளிலிருந்தும் , 
பக்கங்களிலிருந்தும் தண்ணீர் கசிவதுண்டு . இது நீர்க்கசிவு எனப் 
படுகிறது . குளிர்ச்சியான இரவிற்குப்பின் அதிகாலையில் புல்லின் 
துனியில் நீர்த்துளிகள் படிந்திருப்பதைக் காணலாம் . இது பனி 
என்று தவறாகக் கருதப்படுகிறது . இது உண்மையில் நீர்க்கசிவால் 


தண்ணீர் 
* துளை 


உஎரிதெம் 


ஸைலம் 


படம்- 6-8 நீர் இலைத்துளை - 
நீள் வெட்டுத் தோற்றம் 


வெளிவந்த நீரேயாகும் . இதற்கென இலைகளில் ஒரு தனி அமைப் 
புண்டு . இதற்கு நீர் இலைத்துளை. (hydathode) என்று பெயர் . 
இலையின் -நீள்வெட்டுத் , தோற்றத்தில் இதன் அமைப்பைக் காண 


நீராவிப் போக்கு 


59 


லாம் . இந்த அமைப்பிலும் நடுவே ஒரு நுண்துளை உள்ளது . இதைச் 
சூழ்ந்து இரண்டு காப்பு ஸெல்கள் உள்ளன . இவை இயக்க 
மற்றவை . துளையை ஒட்டி உள்ள இலைத்திசு மெல்லிய ஸெல்களால் 
ஆனது . இவற்றிடையே ஸெல் இடைவெளிகள் மிகுதியாக 
உள்ளன . இப் பகுதி எபிதம் ( epithem ) எனப்படுகிறது . இலையின் 
'சாற்றுக்குழல் தொகுதியின் ஸைலம் ( xylem ) இந்தப் பகுதியின்கீழ் 
முடிவடைகிறது ( படம் 6-8 ) . 


நீர்க்கசிவு , வேர் அழுத்தத்தால் தோன்றுகிறது என்று கூறு 
கிறார்கள் . மிகச் சாதகமான நிலைகளின்கீழ் நீர் உறிஞ்சுதல் அதிக 
மாகவும் , நீராவிப் போக்கு குறைவாகவும் இருக்கிறது . அப்போது 
உயர்ந்த வேர் அழுத்தம் ஏற்பட்டு தண்ணீர் , தண்டில் மேல் 
நோக்கித் தள்ளப்படுகிறது . இலைகளில் இந்த அழுத்தம் ஸைலத்தி 
லிருந்து தண்ணீரை வெளியே தள்ளுகிறது . இத் 

தண்ணீர் 
எபிதெம் , திசுவில் உள்ள ஸெல் இடைவெளிகள் வழியாகப் போய் 
துளைமூலம் வெளிவருகிறது . இவ்விதம் வெளிவரும் நீரின் அளவு 
ஒரு துளியிலிருந்து சில லிட்டர்கள் வரை இருக்கலாம் . சேம்பு 
வகையைச் சேர்ந்த சில செடிகள் ஓர் இரவில் 10-100 க.செ.மீ. 
வரை இந்த முறைமூலம் வெளியேற்றுகின்றன . இந் நீர் தூய்மை 
யான தாகவோ மாவுப் பொருள்கள் , புரதப் பொருள்கள் , அங்கக 
அமிலங்கள் , உப்புகள் இவற்றின் கரைசலாகவோ இருக்கும் . 
நீராவிப் போக்கு நிகழ முடியாத சூழ்நிலைகளில் மிகுதியான நீரை 
வெளியேற்ற இம் முறை தாவரங்கட்குப் பயன்படுகிறது என்று 
கூறுகிறார்கள் . ஆனால் , தாவர நோயூக்கிகள் ( plant pathogen ) 
தாவரங்களுக்குள் செல்வதற்கு இத் துளைகள் ஒரு வழியாக இருப் 
பதால் , இவற்றால் தாவரங்களுக்குத் தீமையே விளைகிறது என்று 
சில விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் . 


7. சாறேற்றம் 
( Ascent of Sap ) 


தாவரங்களின் வேர்களால் , உறிஞ்சப்படும் நீர் இலைகளின் 
மூலம் ஆவியாகி வெளியேறுகிறது என்று பார்த்தோம் . இனி, 
வேர்களிலிருந்து தண்ணீர் எப்படி இலைகளைச் சென்று அடைகிறது 
என்று பார்ப்போம் . தண்ணீர் வேரிலிருந்து இலைக்குச் செல்லும் 
நிகழ்ச்சி சாறேற்றம் எனப்படுகிறது . இதில் இரண்டு பிரச்சினைகள் 
உள்ளார்ந்துள்ளன . தண்ணீர் எப் பகுதியின் வழியாகச் செல்கிறது . 
எந்த ஆற்றலால் செல்கிறது என்பவையே அவை . 


தண்ணீரின் பாதை : தாவரங்களின் உள் அமைப்பைப் பார்த் 
தால் , அதில் வேரிலிருந்து இலைவரை தொடர்ச்சியாகச் சாற்றுக் 
குழல் தொகுதிகள் ( vascular elements ) ஓடுவதைக் காணலாம் . 
குழாய் வடிவில் உள்ள சில ஸெல்களைக் கொண்ட இத் திசுக்கள் 
செடியின் பல பகுதிகளையும் ஒன்றாக இணைக்கின்றன . சாற்றுக்குழல் 
தொகுதியில் குழாய் வடிவில் உள்ள திசுக்கள் இரண்டு 'உண்டு . 
ஒன்று ஃப்ளோயம் என்றும் , மற்றொன்று ஸைலம் என்றும் கூறப் 
படுகின்றன . இவற்றில் ஸைலத்தின் வழியாகவே நீர் மேல்நோக்கிச் 
செல்கிறது என்று தெரிகிறது . 


. 


ஒரு சிறு செடியை எடுத்து , அதன் தண்டை இயோஸின் 
( eosin ) எனும் செந்நிறக் கரைசலில் சிறிது நேரம் வைத்திருந்து , 
பின்னர் அதன் குறுக்குவெட்டுத் தோற்றத்தை மைக்ரோஸ் 
கோப்பில் பார்த்தால் , ஸ்ைலம் சிவப்பு நிறம் அடைந்திருப்பதைக் 
காணலாம் . இதிலிருந்து செந்நிறக் கரைசல் 

ஸைலத்தின் 
வழியாகவே இலைகட்குச் செல்கிறது என்று தெரிகிறது . 

வளையச் சோதனைகளின் (ringing experiment ) முடிவுகளும் இக் 
கருத்துக்கு ஆதரவாக உள்ளன . ஒரு சிறு கொப்பை எடுத்துக் 
கொண்டு அதன் தண்டுப் பகுதியில் உள்ள பட்டையை நீக்கிவிடு 


தண்ணீரில் 
சாறேற்றம் 

61 
வோம் . தண்டின் பட்டையில் புறத்தோல் , புறணி , ஃப்ளோயம் 
முதலிய பகுதிகள் உள்ளடங்கியுள்ளன . பட்டையை நீக்கியபின் 
மீதமிருக்கும் பகுதியில் ஸைலம் மட்டுமேயுள்ளது . இதைத் 
வாடுவதில்லை . ஆனால் , ஸைலம் பகுதியை உருகிய மெழுகிலே 
தோய்த்து ஸைலம் குழல்களை அடைத்துவிட்டால் , இலைகளுக்குத் 
தண்ணீர் செல்வதில்லை . இலை வாடிவிடுகிறது ( படம் 7-1 ) . 

இலை வாடுவதில்லை 


. 


இலை வாடுகிறது 


பெட்டை நீக்கிய 
லைலம் 


ஸைலம் மெழுகால் 
அடைக்கப்பட்டுள்ளது 


படம்- 7. ) வாயச் சோதனை 

சோதனைகளிலிருந்து சாறேற்றத்திற்கான 
பாதை 
ஸைலமே என்று முடிவு 

செய்யலாம் . 
இனி , சாறேற்றம் எப்படி ஏற்படுகிறது என்று பார்ப்போம் . 
200-400 அடி உயரம்வரை வளரும் மரங்கள் உள்ளன . இத் 
தகைய மரங்களில் புவியின் ஈர்ப்பு ஆற்றலுக்கு எதிராக இவ்வளவு 
உயரத்திற்குப் பெருமளவில் நீரை ஏற்றுவதற்கு மிகுந்த ஆற்றல் 
தேவைப்படும் . இந்நீரேற்றத்தைத் தாவரங்களின் ஓர் அரும்பெருஞ் 
சாதனை என்றே கூறலாம் . இவ்வளவு உயரத்திற்கு நாம் நீரை 
உயர்த்தவேண்டுமானால் ஆற்றல் மிக்க இயந்திரங்களைப் பயன் 
படுத்தவேண்டும் . தாவரங்கள் எப்படி எளிதாக நீரை மேலே 
ஏற்றுகின்றன ? அதற்கு அடிப்படையாக உள்ள ஆற்றல் எது ? 
இப் பிரச்சினைகள் 

வெகு நாட்களாகவே 

விஞ்ஞானிகளின் 
கவனத்தை ஈர்த்துவந்துள்ளன . இதை விளக்க இரண்டு வகை 
யான கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன . 1. ஜீவிதக் 
கோட்பாடு ( vital theory) , 2. பௌதீகக் கோட்பாடு ( physical 
theory ) . 

ஜீவிதக் கோட்பாடு : ரஷ்ய நாட்டைச் சார்ந்த கோத் 
லெவ்ஸ்கியும் ( Godlewski) இந்தியாவைச் சேர்ந்த ஜகதீஸ் சந்திர 


வவிதம் ஸெல்கள் கொல்லப்பட்டபின் அதை 
குறைந்தது 50 வாயுமண்டல அழுத்த 
62 

தாவரங்களின் வாழ்வியல் 
போஸும் இக் கோட்பாட்டின் ஆதரவாளர்கள் . ஸைலத்தை ஒட்டி 
யுள்ள உயிருள்ள ஸெல்களின் இயக்கமே சாறேற்றத்திற்குக் 
காரணம் என்பது இவர்கள் கருத்து . ஸைலத்தை ஒட்டியுள்ள 
உயிருள்ள ஸெல்களில் அடிக்கடி ஆஸ்மாடிக் அழுத்த மாறுபாடுகள் 
ஏற்படுகின்றன . ஆஸ்மாடிக் அழுத்தம் உயரும்போது , அவை 
ஸைலத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு , பின்னர் 
குறையும்போது , அதற்கு: 

மேலே உள்ள ஸைலத்திற்குள் 
தண்ணீரைச் செலுத்துகின்றன . இவ்விதம் ஸைலத்தை ஒட்டியுள்ள 
ஸெல்கள் உயிருள்ள பம்புகளைப் ( pump ) போல் இயங்கி , நீரை ஒரு 
மட்டத்திலிருந்து மற்றொரு மட்டத்திற்கு உயர்த்துகின்றன என்று 
கோத்லெவ்ஸ்கி கூறினார் . எண்டோடெர்மிஸை ஒட்டியுள்ள உட் 
புறணி (ihner cortex ) ஸெல்கள் விரிந்து சுருங்குவதால் , தண்ணீர் 
மேலே செலுத்தப்படுகிறது என்று போஸ் கூறினார் . தண்டின் இப் 
பகுதியில் அவ்விதம் விரிந்து சுருங்கும் ஒரு ஸெல் ' : துடிப்பு 
( pulsation) இருப்பதை அவர் சில சாதனங்கள் மூலம் காட்டினார் . 
ஆனால் , 1893- ல் ஸ்டராஸ் பர்கெர் செய்த சோதனைகள் ஜீவிதக் 
கோட்பாட்டை மறுதலிக்கின்றன. அவர் 66 அடி உயரமுள்ள ஓர் 
ஓக் . மரத்தை எடுத்துக்கொண்டார் . 

அதன் அடித்தண்டை 
வெட்டி , வெட்டுவாயைப் பிக்ரிக் அமிலத்தில் ( picric acid ) மூன்று 
நாட்கள் வைத்திருந்தார் . பிக்ரிக் அமிலம் ஸெல்களைக் கொல்லும் 
தன்மை வாய்ந்தது . 
வண்ணக் கரைசலில் வைத்தார் . அப்போதும் சாறேற்றம் ஏற்படு 
வதைக் கண்டார் . எனவே , சாறேற்றத்திற்கு உயிருள்ள ஸெல்கள் 
தேவையில்லை என்பது தெரிந்தது . பௌதீகக் கோட்பாடுகள் 
முதன்மை பெற்றன . இவற்றில் பல உண்டு. ஆனால் , இரண்டு 
கோட்பாடுகள் மட்டுமே முக்கியமானவையாகக் கருதப்படு 
கின்றன . இனி, அவற்றைப்பற்றிப் படிப்போம் . 

வேர் அழுத்தக் கோட்பாடு: தாவரங்களின் வேர்கள் ஆஸ்மாடிக் 
முறையில் நீரை உறிஞ்சும்போது வேர் அழுத்தம் ஏற்படுகிறது 
என்றும் , இவ் வேர் அழுத்தம் ஸைலத்தில் உள்ள தண்ணீரை மேல் 
நோக்கித் தள்ளுகிறது என்றும் பார்த்தோம் . இவ்விதம் மேல் 
நோக்கித் தள்ளப்படுவதால் தண்ணீர் இலைகளுக்குச் செல்கிறது 
என்று கருதப்படுகிறது . ஆனால் , இக் கோட்பாட்டில் சில குறை 
பாடுகள் உள்ளன . 400 அடி உயரத்திற்குத் தண்ணீரை உயர்த்தக் 

. 
படும் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் . ஆனால் , மிகச் சாதகமான 
நிலைகளில் கூட வேர் அழுத்தம் 2 வ.ம. அ . விற்குமேல் போவ 
தில்லை . எனவே , சாறேற்றத்திற்கு இந்த 

இந்த ஆற்றல் போதாது . வேர் 
அழுத்தம் எப்பொழுதும் ஒரே சீராக இருப்பதில்லை . சில சமயங் 


' 


* 


சாறேற்றம் 

63 
களில் எதிர்மறை அழுத்தமும் தோன்றுகிறது என்று பார்த்தோம் . 
அப்போது நீர் மேல்நோக்கித் தள்ளப்படுவதற்குப் பதிலாகக் கீழ் 
நோக்கி இழுக்கப்படுகிறது . அநேக தாவரங்களில் , குறிப்பாகத் 
தட்பப் பகுதியைச் சேர்ந்த தாவரங்களில் தண்ணீர் மிகவும் 
தேவைப்படும் கோடைக்காலத்தில் போதுமான அளவு வேர் 
அழுத்தம் உண்டாவதில்லை . மேலும் , ஜிம்னோஸ்பெர்ம்போன்ற 
சில வகைத் தாவரங்களில் வேர் அழுத்தம் இருப்பதாகவே கண்டு 
பிடிக்கப்படவில்லை . உலகிலுள்ள உயரமான மரங்களில் சில இவ் 
வகையைச் சேர்ந்தவை என்பதை இங்கு நினைவுபடுத்திக்கொள்ள 
வேண்டும் . ஆகையால் , சிலசெடிகளில் குறிப்பாகச் சிறு செடிகளில் , 
சில நிலைகளின்கீழ் வேர் அழுத்தத்தின்மூலம் நீர் ஓரளவு மேல் 
ஏறுகிறது என்றாலும் , சாறேற்றத்திற்கு இது மட்டும் முக்கியமான 
காரணமாக இருக்க முடியாது . 


கூட்டிணைவுக் கோட்பாடு : இக் கோட்பாடு ஆஸ்கெனாஸி 
(Askenasy) என்ற விஞ்ஞானியால் முதன்முதலில் முன்வைக்கப் 
பட்டது . ஆனால் , டிக்ஸன் என்ற விஞ்ஞானியே இதை முழுமை 
யாக விவரித்தார் . முதலில் ஒட்டிணைவு என்றால் என்ன என்று 
பார்ப்போம் . தண்ணீரின் மூலக்கூறுகள் இடைவிடாத இயக்கத்தி 
லிருந்தபோதும் , அவற்றின் மூலக்கூறுகளிடையே ஓர் ஈர்ப்பு 
ஆற்றல் உள்ளது . இந்த ஈர்ப்பு ஆற்றலே தண்ணீரைச் சாதாரண 
வெப்ப நிலையில் , நீர்ம நிலையில் வைத்திருக்கிறது . மூலக் கூறுக 
ளிடையேயுள்ள இந்த இடைமிடைந்த ஈர்ப்பு , கூட்டிணைவு 
எனப்படுகிறது . ஓர் அகன்ற கலனில் உள்ள நீரைக் காட்டிலும் 
ஒருகுறுகிய குழாயினுள் அடைக்கப்பட்ட நீரில் இந்தக் கூட்டிணைவு 
நன்கு புலனாகிறது . அத்தகைய நிலையில் மேல்பகுதியில் உள்ள நீர் 
ஓர் இழுப்பு விசைக்கு உட்படுத்தப்பட்டால் அவ் விசை மற்ற மூலக் 
கூறுகள் மூலம் குழலில் உள்ள தண்ணீரின் எல்லாப் பகுதிகட்கும் 
பரவுகிறது . நீர் மேலிருந்து இழுக்கப்படும்போது , மூலக்கூறுக 
ளிடையே உள்ள கூட்டிணைவால் குழாயில் உள்ள தண்ணீர் மொத்த 
மாக ஒரு தம்பம் போல் ( column ) மேல்நோக்கி இழுக்கப்படு 
கிறது . தாவரங்களில் நீரை மேலே இழுப்பதற்கு இதுபோன்ற ஓர் 
அமைப்பு இருப்பதாகக் கருதப்படுகிறது . தாவரங்களின் உள்ளே 
வலைபோல் பின்னிக்கொண்டிருக்கும் குறுகிய ஸைலக் குழல்களில் 
தண்ணீர் உள்ளது . இந்த அமைப்பில் எந்த ஒரு பகுதியில் ஓர் 
இழுவிசை பிரயோகிக்கப்பட்டாலும் , அது கூட்டிணைவின் காரண 
மாக அமைப்பின் எல்லாப் பகுதிகளுக்கும் பரவும் . 


இதைப் புரிந்துகொள்ள ஒரு பரிசோதனையைச் செய்வோம் 
நுண்துளை மண்கலம் ( porous pot ) ஒன்றை எடுத்துக்கொள்வோம் . 


64 


தாவரங்களின் வாழ்வியல் 


TTTTTTITUTTANIAOIII 


அதன் வாயை ஒரு ரப்பர் அடைப்பானால் மூடுவோம் . அடைப் 
பானில் ஒரு துளை உள்ளது . இத் துளையின் வழியாக நுண்குழாய் 
ஒன்றைச் செருகுவோம் . அமைப்பு முழுவதையும் காற்றுக் 
* குமிழிகள் இல்லாமல் , தண்ணீரால் நிரப்பித் தலைகீழாக ஒரு 

தாங்கியில் பொருத்துவோம் . குழாயின் 

மறுமுனையைக் கண்ணாடி பீக்கரில் உள்ள 
தண்னீர் 
- ஆவியாகறது 

பாதரசத்தில் அமுக்கி வைப்போம் . 
சிறிது நேரத்தில் பாதரசம் குழாயில் 
உயர்வதைக் காணலாம் ( படம் 7-2 ) . 
இது எப்படி நிகழ்கிறது ? நுண்துளை மண் 
கலத்திலிருந்து தண்ணீர் ஆவியாகிறது . 
அப்போது கலத்தினுள் அழுத்தக் குறைவு 
அல்லது இழுவிசை ஏற்படுகிறது . 

கூட் 
டிணைவின் காரணமாக , இந்த இழுவிசை , 
உயர்கிறது 

குழாயில் உள்ள தண்ணீரின் அடிப்பகுதி 
வரை செல்கிறது . தண்ணீர் மேல்பகுதி 

யில் இழுக்கப்படும் போது குழாயிலுள்ள 
பாதரசம் தண்ணீர் - மொத்தமாகத் தம்பம்போல் 
படம் - 7.2 

மேல்நோக்கி இழுக்கப்படுகிறது . தண்ணீர் 

உயரும்போது தண்ணீருக்கும் , பாதரசத் 
துக்கும் இடையேயுள்ள ஒட்டிணைவின் காரணமாகப் பாதரசம் 
மேலே ஏறுகிறது . 

இச் சோதனையைச் சிறிது மாற்றிச் செய்வோம் . இலைகளுள்ள 
ஒரு சிறு கொப்பை எடுத்துக்கொள்வோம் . 

ஒரு 

கண்ணாடிக் 
குழாயில் தண்ணீரை நிரப்பி இலைக் 
கொப்பை ஒரு ரப்பர் குழலின் உதவி 
யால் கண்ணாடிக் குழாயுடன் இணைப் 
போம் . கண்ணாடிக் குழாயின் மற் 
றொரு முனையை பீக்கரிலுள்ள பாத 

ரப்பர் குழாய் 
ரசத்தில் அமிழ்த்திவைப்போம் . அப் 
போதும் பாதரசம் 

பாதரசம் குழாயில் ஏறு 
வதைக் காணலாம் . இது எப்படி 

கண்ணுடிக்குழாய் 
நிகழ்கிறது ? நுண்துளை மண்கலத்தி 
லிருந்து நீர் ஆவியாகும்போது பாத 
ரசம் மேலே ஏறுகிறது என்று பார்த் 
தோம் . அப்படியானால் , இலையில் நடை 
பெறும் நீராவிப் போக்கிற்கும் - இச் 
சோதனைக்கும் தொடர்பு உண்டா ? 
இனி , இதைப்பற்றிக் காண்போம் 
( படம் 7-3) . 

- 7.3 கொம்பு பாதாசத்வ போர்க்கம் 


THAHIMAHIHINTHAN 


சாறேற்றம் 


65 


கொப்பின் இலைகளிலிருந்து நீராவிப் போக்கு ஏற்படுகிறது . 
அப்போது இலைகளின் ஸெல்லிலிருந்து தண்ணீர் குறைவதால் 
அதன் ஆஸ்மாடிக் அழுத்தம் உயர்கிறது ; அதன் உறிஞ்சு அழுத்த 
மும் அதிகமாகிறது . அப்போது அடுத்துள்ள ஸெல்லிலிருந்து நீரை 
எடுத்துக்கொள்கிறது . எனவே , அடுத்துள்ள ஸெல்லின் உறிஞ்சு 
அழுத்தம் அதிகமாகி , அது அதற்கு அருகிலுள்ள ஸெல்லிலிருந்து 
தண்ணீரை எடுத்துக்கொள்கிறது . கடைசியாக ஸைலத்தின் 
அருகிலுள்ள ஸெல் ஸைலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சுகிறது . 
அப்போது ஸைலத்தின் மேல்பகுதியில் அழுத்தக் குறைவு அல்லது 
இழுப்பு விசை ஏற்படுகிறது . இவ் விசை கூட்டிணைவின் பயனாக 
ஸைலத்திலுள்ள தண்ணீர் முழுவதிலும் பரவி வேரை அடைகிறது . 
வேர் ஸைலத்தின் அருகில் உள்ள ஸெல்களிலிருந்து தண்ணீர் , வேர் 
ஸைலத்திற்குள் செல்கிறது . அப்போது அந்த ஸெல்களிலும் 
உறிஞ்சு விசை அதிகமாகி , பக்கத்திலுள்ள மற்ற வேர் ஸெல்களி 
லிருந்து தண்ணீரை எடுத்துக்கொள்கின்றது . இவ்விதம் எல்லா 
வேர் ஸெல்களிலும் உறிஞ்சு அழுத்தம் அதிகமாகி நிலத்திலிருந்து 
நீர் எடுத்துக்கொள்ளப்படுகிறது . இவ்வாறு இலைகளில் 
உண்டாகும் இழுவிசை ஸைலத்தின்மூலம் வேருக்கும் , வேர் ஸெல் 
கட்கும் , முடிவாக நிலத்திலிருக்கும் நீருக்கும் பரவுகிறது . நிலத்தி 
லிருந்து இலைவரை ஒரே தம்பமாகத் தண்ணீர் செல்கிறது . இக் 
கருத்தின்படி வேர்களுக்குள் தண்ணீர் செல்வதற்கான விசை இலை 
களில் தோன்றுகிறது . தண்ணீர் வேரினால் ' அன்றி வேரின்மூலம் 
உறிஞ்சப்படுகிறது . தண்ணீர் கீழிருந்து மேல்நோக்கித் தள்ளப் 
படுவதில்லை ; மேலிருந்து இழுக்கப்படுகிறது . 


தாவரங்கட்குத் தேவையான நீரில் பெரும்பகுதி இந்த முறை 
மூலமே எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று தோன்றுகிறது . இது 
உயிர்ப்பற்ற உறிஞ்சுதல் (passive absorption ) எனப்படுகிறது . 


கூட்டிணைவுக் கோட்பாட்டிற்கு ஆதரவாகப் பல சோதனைகள் 
செய்யப்பட்டுள்ளன . நீராவிப் போக்கு மிகுதியாக நடந்து 
கொண்டிருக்கும்போது , ஸைலத்திலுள்ள 1 தண்ணீர் இழுப்பு 
விசைக்கு உட்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது . ஒரு நெகிழ்வான 
பொருளை இழுக்கும்போது அதன் பருமன் குறைகிறது என்பது 
தெரியும் . அதுபோலவே நீராவிப் போக்கு உயரும்போது , இழு 
விசை தோன்றி , மரத்தின் தண்டு பருமனில் குறைகிறது . இழு 
நிலையில் இருக்கும் ஒரு பொருளைத் துண்டிக்கும்போது அது திடீ 
ரெனச் சுருங்குவதைப் பார்க்கலாம் . அதுபோலவே உயர்ந்த நீரா 
விப் போக்கு - நடந்துகொண்டிருக்கும்போது ஸைலத்தைத் துண் 


5 


66 


தாவரங்களின் வாழ்வியல் 


டித்தால் , அதிலுள்ள தண்ணீர் சுருங்குவதைப் பார்க்கலாம் . 
மிகுந்த நீராவிப் போக்கு நடைபெறும் போது 

மரத்தின் 
தண்டில் துளையிட்டு , அதில் ஒரு குழாயைச் செருகி , அக் குழாயை 
ஒரு தொட்டியிலுள்ள தண்ணீரில் வைத்தால் , தண்ணீர் உள்ளே 
இழுத்துக்கொள்ளப்படுகிறது . 


3 . 


1. நீர் ஆவியாகிறது 
2. இலை ஸெல்லின் உறித்சு 

அழுத்தம் அதிகமாகிறது 
3. லைலத்திலிருந்து இலை 

செல்லிற்குள் நீர் போகிறது 
4. இலையில் தோன்றும் இழு விசை 

வேர்ஸைலத்திற்குப் பரவுகிறது 
5. வேர் ஸெல்களிலிருந்து தண்ணீர் 

ஸைலத்திற்குள் போகிறது 
6. நிலத்திலிருந்து தண்ணீர் 
வேருக்குள் போகிறது 


நிலம் 
6 


படம் - 7.4 சாரேற்றம் - கூட்டிணைவுக் கோட்பாடு 


கூட்டிணைவுக் கோட்பாட்டில் சில குறைகள் எடுத்துக்காட்டப் 
படுகின்றன . 1. தண்ணீரை 400 - அடிக்கு உயர்த்துவதற்குப் 
போதுமான இழுவிசை கூட்டிணைவால் தோன்ற முடியுமா ? செடியி 


சாறேற்றம் 


67 


லுள்ள தண்ணீர்த் தம்பம் மிகஉயர்ந்த இழுப்பு விசைக்கு உட்படுத் 
தப்படும்போது அது துண்டிக்கப்பட்டுவிடாதா ? - 2 . சாதாரண 
மாகக் கண்ணாடிக் குழல்களில் உள்ள தண்ணீர்த் தம்பம் சிறிது 
அதிர்ச்சி யடைந்தாலும் துண்டிக்கப்பட்டுவிடுகிறது எனில் 
மரத்தின் கொப்புகள் காற்றில் அசைந்தாடும்போது தண்ணீர்த் 
தமீபம் துண்டிக்கப்படாதா ? 3. சில ஸைலம் குழல்களில் தண்ணீ 
ரோடு வாயுக்குமிழிகளும் உள்ளன . இவை தண்ணீர்த் தம்பத்தின் 
தொடர்ச்சியைத் துண்டித்துக் கூட்டிணைவைக் குறைக்காதா ? 

தண்ணீரை 400 அடி உயரத்திற்கு ஏற்றப் போதுமான இழு 
விசை கூட்டிணைவால் கிடைக்கும் என்று தெரிகிறது . ஸெல் 
ரசத்தில் 200 வ.ம. கூட்டிணைவு விசை இருப்பதாக டிக்ஸன் 
( Dixon ) கண்டுபிடித்தார் . பிரணைகளின் ( Ferns ) ஸ்போர்பைக 
ளில் ( sporangia ) 315 வ.ம. அ . கூட்டிணைவு இருப்பதாக யுர்ஸ்பரங் 
( Ursprung ) கண்டுபிடித்தார் . அதாவது , இம் மதிப்புகளுக்கு மேற் 
பட்ட இழுவிசை இருந்தால் தான் தண்ணீர்த் தம்பம் துண்டிக்கப் 
படும் . தண்ணீரை மேலே உயர்த்துவதற்கு 50 வ.ம. இழுவிசை 
போதுமென்று முன்னரே பார்த்தோம் . பெரும்பாலான மரங் 
களில் இதற்குப் போதுமான கூட்டிணைவு ஆற்றல் இருக்கிறது . 
இரண்டாவதாக , ஸைலம் குழல்கள் கண்ணாடிக் குழல்களைப் போலப் 
பெரியவை அல்ல . அவை மிக நுண்ணியவை . மேலும் , ஸைலம் 
குழல்களின் சுவருக்கும் தண்ணீர்த் தம்பத்திற்குமிடையே நெருங் 
கிய ஒட்டிணைவு ( adhesion ) உள்ளது . எனவே , கொப்புகள் 
காற்றால் அசைக்கப்படும்போது ஸைலத்திலுள்ள தண்ணீர்த்தம்பம் 
துண்டிக்கப்படுவதில்லை . மூன்றாவதாக , ஸைலம் குழல்கள் எல்லா 
வற்றிலும் காற்றுக் குமிழிகள் இல்லை . ஸைலம் நேரான குழாயாக 
இல்லை. அதில் பல குழல்கள் வலைபோலப் பின்னிக்கொண்டிருக் 
கின்றன . எனவே , சில குழல்கள் காற்றினால் அடைத்துக்கொள்ளப் 
பட்டாலும் , மற்றவை மூலம் தண்ணீர்த் தம்பம் தொடர்பு 
கொண்டுள்ளது . ஒரு மரக்கொப்பை வெட்டி 10 நிமிடங்கள் 
காற்றிலே வைத்திருந்தால் அதன் ஸைலத்தில் பெரும் பகுதி காற் 
றால் அடைத்துக்கொள்ளப்படுகிறது . அதற்குப் பின்னும் கொப் 
பைத் தண்ணீரிலே வைத்தால் அது தண்ணீரை உறிஞ்சிக்கொள் 
கிறது . எனவே , ' ஸைலம் குழல்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் காற் 
றால் அடைத்துக்கொள்ளப்படுவதில்லை . ஸைலத்தின் ஒரு பகுதி 
துண்டிக்கப்பட்டாலும் துண்டிக்கப்படாத மற்றப் பகுதிகள் மூலம் 
தண்ணீர் 

மேலே செல்கிறது என்று போஸ்ட்லெத்வெயிட் . 
( Postlethwait ) , ரோஜெர்ஸ் ( Rogers) இருவரும் எடுத்துக்காட்டி 
னார்கள் . அவர்கள் ஒரு மரத்தின் தண்டை ( 6 அங்குலத்திற்கு ஒரு 
முறை ) எதிரெதிர்ப் பக்கங்களில் ஆழமாக வெட்டினார்கள் . அப் 


68 


தாவரங்களின் வாழ்வியல் 


போது ஸைலத்தின் பெரும் பகுதி - துண்டிக்கப்படுமல்லவா ? 
அதற்குப் பின்னும் மீதமுள்ள ஸைலம் வழியாகத் தண்ணீர் மேலே 
இழுக்கப்படுகிறது என்பதை கதிரியக்க பாஸ்பரஸ்மூலம் காட்டி 
னார்கள் . வெட்டுவாயைச் சுற்றிக்கொண்டு தண்ணீர் மேலே 
ஏறுகிறது ( படம் 7-5 ) . 


வெட்டப்பட்ட பகுதி 


தண்ணீரின் பாதை 


படம் - 7.5 வெட்டப்பட்ட தண்டில் சாரேற்றம் 


இச் சோதனையிலிருந்து ஸைலத்தின் ஒரு பகுதி துண்டிக்கப் 
படுவதாலோ அல்லது காற்றால் அடைத்துக்கொள்ளப்படுவதாலோ 
தண்ணீர்த் தம்பம் முழுவதும் - துண்டிக்கப்படுவதில்லை என்று 
தெரிகிறது . 


இவ்விதம் அநேக விவரங்கள் கூட்டிணைவுக் கோட்பாட்டிற்கு 
ஆதரவாக இருப்பதால் , இக் கோட்பாடு பலரால் ஏற்றுக்கொள்ளப் 
பட்டுள்ளது . சாறேற்றத்தின் செயல்முறையை இக் கோட்பாடு 
ஓரளவிற்கு விளக்குகிறது . 


இச் சமயத்தில் நீராவிப் போக்கிற்கும் சாறேற்றத்திற்கு 
மிடையேயுள்ள தொடர்பைப்பற்றி ஒரு வார்த்தை கூறவேண்டும் . 
சாறேற்றத்திற்கு நீராவிப்போக்கு உதவுகிறது என்று பார்த்தோம் . 
எனவே , சாறேற்றத்தால்தான் நீராவிப் போக்கு ஏற்படுகிறது 
என்று கூறிவிட முடியாது . இலையிலுள்ள தண்ணீரைக் குறைக்கும் 


சாறேற்றம் 


69 


எந்த உயிரியல் நிகழ்ச்சியும் இழுவிசையைத் தோற்றுவிக்க முடியும் . 
உதாரணமாக , ஒளிச்சேர்க்கை நடைபெறும்போது இலையிலுள்ள 
தண்ணீர் பயன்படுத்திக்கொள்ளப்படுகிறது . அப்போதும்கூட 
ஸெல்களில் உறிஞ்சு அழுத்தம் அதிகமாகி இழுவிசை தோன்றும் . 
இலையிலே உள்ள நீரைப் பயன்படுத்திக்கொள்ளும் மற்ற எல்லா 
நிகழ்ச்சிகளைக் காட்டிலும் நீராவிப் போக்கு அதிகமான நீரைப் 
பயன்படுத்திக்கொள்கிறது . எனவே , அது அதிகமான . சாறேற் 
றத்தை உண்டாக்குகிறது . 


8. கனிமப் பொருள் ஊட்டம் 

(Mineral Nutrition ) 


தாவரங்களுக்குத் தண்ணீரைத் தவிரச் சில கனிமப் பொருள் 
களும் வேண்டும் . தாவரங்களின் சாம்பலைப் பகுத்தாய்ந்து பார்த் 
ததில் அதில் 40 மூலகங்களுக்குமேல் இருப்பதாகத் தெரிகிறது . 
தாவரங்களில் உள்ள மூலகங்கள் யாவை , அவை எப்படித் 
தாவரங்கட்குப் பயன்படுகின்றன , எங்கிருந்து எப்படிக் கிடைக் 
கின்றன என்பதைப்பற்றித் தெரிந்து கொள்வோம் . 


தாவரங்களின் பாகங்களில் மிகுதியாக உள்ள பொருள் 
தண்ணீராகும் . தண்ணீர் ஹைட்ரஜன் ( hydrogen ) , ஆக்ஸிஜன் 
( oxygen ) ஆகிய மூலகங்களாலானது . 100 ° செ.கி. - க்குச் சற்று 
மேற்பட்ட வெப்பநிலையில் இத் தண்ணீர் முழுவதையும் ஆவியாக்கி 
விட்டோமானால் சிறிதளவு திடப்பொருள் மிஞ்சுகிறது . இத் திடப் 
பொருளை 600 ° செ.கி. வெப்ப நிலையில் மூடிய உலையில் வைத்துக் 
காய்ச்சினால் வெண்மையான பொடி மிஞ்சுகிறது . இப் பொடி 
செடிச் சாம்பல் ( plant ash ) எனப்படுகிறது . இதை வேதிமுறைகள் 
மூலம் பகுத்தாய்ந்து , செடியில் என்ன மூலகங்கள் இருக்கின்றன 
என்று காணலாம் . செடியில் பல மூலகங்கள் இருந்தபோதிலும் 
அவற்றில் 14 மூலகங்கள் மிகுதியான அளவில் உள்ளன . கீழேயுள்ள 
அட்டவணை இம் மூலகங்களின் அளவையும் , செடியின் உலர் எடை 
யில் ( dry weight ) அவற்றின் சதவிகிதத்தையும் காட்டுகிறது . 

அடுத்துள்ள அட்டவணையைப் பார்க்கும் போது , ' தாவரங் 
களின் மொத்த உலர் எடையில் ஏறத்தாழ 94 சதவிகிதம் கார்பன் , 
ஆக்ஸிஜன் , ஹைட்ரஜன் ஆகிய பொருள்களாலானது என்பது 
தெரிகிறது . ஒரு செடியில் ஒரு மூலகம் இருப்பதால் அது செடிக்கு 
இன்றியமையாதது என்று கருதிவிடக்கூடாது . உதாரணமாக , 
அந்த அட்டவணையில் ஸிலிகானின் அளவு 

9.756 கிராம் 


கனிமப் பொருள் ஊட்டம் 


மக்காச் சோளச் செடியிலுள்ள மூலகங்களின் பகுப்பாய்வு 


மொத்த 


வ . 


மூலகம் 


எண் 


எடை 
( கிராமில் ) 


உலர் 
எடையில் 
சதவீதம் 


6 . 


கார்பன் ( கரி ) ( Carbon ) 

364.19 

43.569 
2 . ஆக்ஸிஜன் ( Oxygen ) 

371.42 44.431 
3 . ஹைட்ரஜன் ( Hydrogen ) 

52.17 

6.244 
4 . நைட்ரஜன் ( Nitrogen ) 

12.19. 

1.459 
5 . ஸல்ஃபர் ( கந்தகம் ) (Sulphur) 1.416 

0.167 
பாஸ்பரஸ் ( Phosphorus ) 

1.697 

0.203 
கால்ஸியம் ( Calcium ) 

1.893 0.227 
8 . பொட்டாஷியம் ( Potassium ) 7.679 0.921 
9 . மக்னீஷியம் ( Magnisium ) 

1.525 0.179 
10 . இரும்பு ( Iron ) 

0.714 

0083 
11 . LDNT 18504 * (Manganese) 

0.269 

0.035 
12 . ஸிலிகான் ( Silicon ) 

9.756 

1.172 
13 : அலுமீனியம் ( Aluminium ) 

0.894 0.107 
14. குளோரின் . ( Chlorine) 

1.216 0.143 
15 . இனந்தெரியாதவை 

7.8 

0.933 
லாட்ஷா ( Latshaw ) , மில்லர் ( Miller ) 1924 
ஆகவும் , இரும்பின் அளவு .714 கிராம் ஆகவும் இருப்பதைக் 
காண்கிறோம் . ஆனால் , இரும்பு செடிகட்கு இன்றியமையாதது . 
சிலிகான் செடிகட்குப் பயன்படுவதில்லை . ஒரு மூலகம் இன்றியமை 
யாதது தான் என்பதை நிர்ணயிப்பதற்கு இரண்டு நிபந்தனைகள் 
உண்டு . குறிப்பிட்ட மூலகம் இல்லாதபோது செடிக்குக் கணிசமான 
அளவு தீங்கு ஏற்படவேண்டும் . இரண்டாவதாக , குறிப்பிட்ட 
மூலகத்திற்குப் பதிலாக வேறெந்த மூலகமும் பயன்படக்கூடாது . 
மேலே கண்ட அட்டவணையில் 1-216 கிராம் குளோரின் இடம் 
பெற்றுள்ளது . ஆனால் , குளோரின் இல்லாத ஊடகத்திலும் 
செடிகள் நன்கு வளர்கின்றன . எனவே , குளோரின் செடிகட்கு 
இன்றியமையாத மூலகமன்று . இக் கண்ணோட்டத்தில் பார்க்கும் 
போது , தாவரங்களுக்கு 16 மூலகங்கள் இன்றியமையாது தேவைப் 
படுகின்றன என்று தெரிகிறது . அவையாவன : 
I. கார்பன் , ஹைட்ரஜன் , ஆக்ஸிஜன் , நைட்ரஜன் , பாஸ் 

பரஸ் , ஸல்ஃபர் , கால்ஷியம் , மக்னீஷியம் , பொட்டா 
ஷியம் . 


72 


தாவரங்களின் வாழ்வியல் 


சாயை 


II . இரும்பு , போரான் ( boron ) , மாங்கனீஸ் , துத்தநாகம் , 
( zinc ), ' தாமிரம் ( copper ), 

மாலிப்டீனியம் ( molybdenium ), 
கோபால்ட் ( cobalt ) . 

மேலே மூலகங்களை இரண்டு - தொகுதிகளாகப் பிரித்து 
எழுதியிருக்கிறோம் . முதல் தொகுதியைச் சேர்ந்த மூலகங்கள் 
பெரும் அளவில் தேவைப்படுகின்றன . உதாரணமாக , 1 லிட்டர் 
ஊட்டக் கரைசலில் ( nutrient solution ) நைட்ரஜனின் அளவு 15 
'மில்லிகிராம் அணுக்களாக , இருக்க வேண்டும் . எனவே , 
தொகுதியைச் சேர்ந்த மூலகங்கள் பெரும் ஊட்டப் பொருள்கள் 
( macronutrients) என்று அழைக்கப்படுகின்றன . 

இரண்டர்வது தொகுதியைச் சேர்ந்த மூலகங்கள் பெருமளவில் 
தேவைப்படுவதில்லை . ஊட்டக் கரைசலில் அவற்றின் 
இருந்தாலே போதுமானது . உதாரணமாக , ஊட்டக் கரைசலில் 
1 / 100,000,000 பங்கு மாலிப்டீனியம் - இருந்தாலே போதுமானது . 
இந்த மூலகங்கள் மிக நுண்ணிய அளவிலே தேவைப்படுவதால் , 
அவற்றை நுண் ஊட்டப் பொருள்கள் ( micronutrients ) என்று 
கூறுகிறார்கள் . 

வளர்சிதை மாற்றத்தில் மூலகங்களின் பொதுப் பங்கு : இந்த 
மூலகங்களில் பல ஸெல்லின் அமைப்பிலே பங்கு கொள்கின்றன . 
ஸெல்லுலோஸ் , லிக்னின் , சேமிப்பு உணவு , புரோடோபிளாசம் 
ஆகியவற்றின் முக்கியமான பகுதியாகிய கார்போஹைட்ரேட் 
எனும் பொருள் கார்பன் , ஆக்ஸிஜன் , ஹைட்ரஜன் ஆகிய மூன்று 
மூலகங்களால் ஆனது . உயிரின் அடிப்படையாக உள்ள புரதங்களில் 
இம் மூன்று மூலகங்களோடு , நைட்ரஜன் , பாஸ்பரஸ் , கந்தகம் 
ஆகியவையும் உள்ளன . கால்ஷியம் ஸெல் சுவரில் உள்ளது . 
மக்னீஷியம் பச்சையத் துணுக்கின் பகுதியாகிறது . 

சில மூலகங்கள் ஸெல்லிலே நடைபெறும் பல்வேறு வேதி 
வினைகளை ஊக்குவிக்கும் வினை ஊக்கிகளாகப் ( catalyst ) பயன் 
படுகின்றன . துத்தநாகம் , மாங்கனீஸ் , போரான் , இரும்பு 
ஆகியவை இவ்வகையைச் சேர்ந்தவை . 

சில மூலகங்கள் ஸெல்லிலே சமநிலை நிலவுவதற்கு உதவு 
கின்றன . அதாவது , சில மூலகங்களால் விளையும் தீய விளைவுகளைச் 
சரிசெய்ய மற்ற மூலகங்கள் உதவுகின்றன . கால்ஷியம் , மக்னீ 
ஷியம் ஆகியவை இவ்வகையைச் சேர்ந்தவை . 

ஊட்ட நீர்ச் சோதனைகள் ( Water Culture Experiments ) : தாவ 
ரங்களின் வளர்சிதை மாற்றத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட 


கனிமப் பொருள் ஊட்டம் 


73 


வகிக்கிறது . 


மூலகமும் ஒரு குறிப்பிட்ட பங்கு 

தனிப்பட்ட 
மூலகங்கள் ஆற்றும் பணியைத் தெரிந்து கொள்ள ஊட்ட நீர்ச் 
சோதனைகள் பயன்படுகின்றன . இயற்கையில் நிலத்திலே வளரும் 
செடிகளின் வளர்ச்சியைக்கொண்டு 

ஒரு தனிப்பட்ட மூலகம் 
ஆற்றும் பங்கையும் , அது இல்லாதபோது தாவரங்கட்கு ஏற்படும் 
தீமைகளையும் தெரிந்துகொள்ள முடியாது . இதற்கெனப் பல்வேறு 

ஊட்ட நீர்கள் தயாரிக்கப்படுகின்றன . சாக் என்ற 
விஞ்ஞானி தயாரித்த ஊட்ட நீரின் அமைப்பு கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளது . 


வகையான 


- 


பொட்டாஷியம் நைட்ரேட் (KNO , ) 
மக்னீஷியம் ஸல்பேட் ( Mg SO , ) 
சோடியம் குளோரைடு ( Na Cl ) 
கால்ஷியம் சல்பேட் ( Ca SO . ) 
கால்ஷியம் பாஸ்ஃபேட் ( Ca) , ( PO ), 
இரும்பு சல்ஃபேட் (Fe SO . ) 
தண்ணீர் ( வடிநீர் ) 


2 கிராம் 
1 கிராம் 
5 கிராம் 
1 கிராம் 
1 கிராம் 
ஒரு சிட்டிகை 
2 லிட்டர் 


மேற்கண்ட கரைசலில் தாவரங்களுக்குத் தேவையான எல்லா 
மூலகங்களும் இருப்பதைக் காணலாம் . 

( நுண் 

ஊட்டப் 
பொருள்கள் இந்த உப்புகளில் ஓரளவு கலந்துள்ளன . எனவே , 
அவற்றைத் தனியே சேர்க்கவேண்டாம் . ) இக் கரைசல் சாதாரணக் 
கரைசல் ( normal solution ) எனப்படுகிறது . 


ஒரு குறிப்பிட்ட உப்பை அகற்றியும் , வேறோர் உப்பைச் 
சேர்த்தும் ஒரு குறிப்பிட்ட மூலகத்தைக் கரைசலிலிருந்து நீக்கி 
விடலாம் . உதாரணமாக , மக்னீஷியம் இல்லாத கரைசலைப் பெற 
வேண்டுமானால் , மேற்கண்ட கரைசலிலிருந்து மக்னீஷியம் ஸல் 
ஃபேட்டை எடுத்துவிட்டு , பொட்டாஷியம் சல்பேட்டைக் கரைச 
லில் சேர்க்கவேண்டும் . நைட்ரேட்டை நீக்குவதற்கு பொட்டாஷி 
யம் நைட்ரேட்டை எடுத்துவிட்டுப் பொட்டாஷியம் குளோரை 
டைச் சேர்க்க வேண்டும் . இதுபோலச் சாதாரணக் கரைசலி 
லிருந்து எந்த ஒரு மூலகத்தையும் அகற்றலாம் . இவ்விதம் ஒவ்வொரு 
மூலகத்தையும் தனித்தனியே நீக்கி வெவ்வேறு கரைசல்களைத் 
தயாரித்துக்கொள்ள வேண்டும் . இவற்றைத் தனித்தனியே 
கண்ணாடிக் கலன்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும் . கரைசல் 
களுக்குள்ளே கண்ணாடிக் குழல்களைப் புகுத்தி அடிக்கடி காற்றை 
உட்செலுத்த வேண்டும் . இக் கரைசலில் சோதனைச் செடிகளை 
வைக்கவேண்டும் . அடிக்கடி கரைசலை மாற்றவேண்டும் . செடிகள் 
வளரும்போது சாதாரணக் கரைசலில் உள்ள செடி நன்கு வளரும் , 


74 


தாவரங்களின் வாழ்வியல் 


மற்றக் கரைசல்களில் வளரும் செடிகள் கரைசலில் ஒரு குறிப்பிட்ட 
மூலகம் இல்லாததால் , செடிகளுக்கு ஏற்படும் தீமைகளை வெளிக் 
காட்டும் ( படம் 8-1 ) . 


- காற்று 


ஊட்ட நீர் 


பயம் - 8.1 ஊட்ட நீர் சோதனை 


ஊட்ட 

நீர்ச் சோதனைகள் மூலம் ஒவ்வொரு மூலகமும் 
தாவரங்களின் வளர்சிதை மாற்றத்தை ' எப்படிப் பாதிக்கிறது 
என்பதைக் கண்டுபிடித்திருக்கிறார்கள் . இனி , அதைப்பற்றித் 
தெரிந்துகொள்வோம் . 


கைட்ாஜன் : காற்றில் நைட்ரஜன் வாயு ஏராளமாக உள்ளது . 
காற்றின் பரிமாணத்தில் 4/5 பங்கு நைட்ரஜன் உள்ளது . ஆனால் , 
உயர் தாவரங்கள் இந்த வாயுவைப் பயன்படுத்திக்கொள்ள 
முடியாது . தாவரங்கள் தங்கட்கு வேண்டிய நைட்ரஜனை நிலத்தி 
லிருந்து எடுத்துக்கொள்கின்றன . நைட்ரஜனில் பெருமளவு 
நைட்ரேட் ( NO) ஆகவும் , சிறிதளவு அமோனியா ( NHS) , நைட் 
ரைட் ( NO , ) ஆகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது . நைட்ரஜன் 
புர தங்களின் ஒரு முக்கியமான பகுதியாக உள்ளது . நைட்ரஜன் , 
இல்லாதபோது செடிகள் மஞ்சள் நிறமடைகின்றன . கீழ்ப்பகுதி 
களில் உள்ள இலைகள் உதிர்ந்துவிடுகின்றன . தக்காளி போன்ற 
செடிகளில் இலை நரம்புகள் கருஞ்சிவப்பு நிறமடைகின்றன . செடி 
கள் குட்டையாக வளர்ச்சியற்று உள்ளன . பூக்கள் தோன்றுவது 


15 


கனிமப் பொருள் ஊட்டம் 


காலதாமதமாக நடைபெறுகிறது ; அல்லது பூக்கள் தோன்று 
வதேயில்லை . காய்களும் விதைகளும் சிறியனவாக உள்ளன . 
நிலத்தில் மிகையான நைட்ரஜன் சத்து இருந்தால் , செடிகள் சதைப் 
பற்று மிகுந்து காணப்படுகின்றன . இலை கரும்பச்சையாகி 
விடுகிறது . 


பாஸ்பரஸ் : பாஸ்பரஸ் நிலத்திலிருந்து பாஸ்பேட் வடிவில் 
எடுத்துக்கொள்ளப்படுகிறது . பாஸ்பரஸை விவசாயத்தின் திறவு 
கோல் என்று கூறுவதுண்டு . வேறெந்த மூலகத்தைக் காட்டிலும் 
பாஸ்பரஸ் தட்டுப்பாட்டினால் தான் செடிகள் பெரிதும் பாதிக்கப் 
படுகின்றன . நிலத்திலுள்ள பாஸ்பரஸின் அளவு நிலத்திற்கு நிலம் 
வேறுபடுகிறது . சில இடங்களில் பாஸ்பரஸின் அளவு அதிகமாக 
இருந்தாலும்கூடச் சில நிலைகளின்கீழ் அது செடிக்குக் கிடைப்ப 
தில்லை . 

உதாரணமாக , அமிலத் தன்மையுள்ள நிலங்களில் 
இரும்பும் அலுமினியமும் அதிகமாக இருந்தால் போதுமான அளவு 
பாஸ்பரஸ் செடிகளுக்குக் கிடைப்பதில்லை . தாவரங்களின் வளர் 
சிதை மாற்றத்தில் பாஸ்பரஸ் முக்கியமானதொரு பங்கு வகிக் 
கிறது . நியூக்ளியிக் அமிலங்களுடன் (nucleic acids ) அது சேர்ந்து 
நியூக்ளியோ புரதங்களை உண்டாக்குகிறது . 

உயிரினங்களின் 
ஆற்றலுக்கு அடிப்படையான வேதிப்பொருள்கள் பாஸ்பரஸ் 
கூட்டுப் பொருள்களே என்பதை ' சுவாசித்தல் ' என்ற பகுதியில் 
காண்போம் . முற்றிய செடிகளிலுள்ள பாஸ்பரஸில் பெரும்பகுதி 
காய்களிலும் , விதைகளிலும் உள்ளது . வளரும் செடிகளில் தண்டு 
முனையிலே மிகுதியாக உள்ளது . பாஸ்பரஸ் இல்லாதபோது , 
உணவு , கனிமங்கள்- இவற்றின் இடப்பெயர்ச்சி ( translocation ) , 
சுவாசம் , புரதச் சேர்க்கை 

ஆகியவை தடைப்படுகின்றன . 
காம்பியம் ( cambium ) பகுப்படைதலும் தடைப்படுகிறது . காய்கள் 
சீக்கிரத்தில் முற்றுவதில்லை . இலை கரும்பச்சையாக இருக்கிறது . 
இலை , இலைக்காம்பு , காய்கள் இவற்றின்மேல் உயிரற்ற புள்ளிகள் 
தோன்றுகின்றன . 

இலை உதிர்ந்துவிடுகிறது . தக்காளிச் செடி 
யின் இலைகளில் இலை நரம்புகள் கருஞ்சிவப்பு நிறத்தை அடை 
கின்றன . இலையின் அடிப்பாகம் வெளிரிட்டுப்போகிறது . 


தாவரங்களில் நைட்ரஜனுக்கும் பாஸ்பரஸுக்கும் இடையே 
ஒரு தொடர்பு இருப்பதுபோலக் காணப்படுகிறது . நிலத்தில் 
பாஸ்பேட் அளவு குறைவாக இருக்கும்போது , அனங்கக நைட்ரஜன் 
(inorganic nitrogen ) கூட்டுப் பொருள்கள் மிகுதியாக எடுத்துக் 
கொள்ளப்படுகின்றன . பாஸ்பேட் அளவு அதிகமாக இருக்கும் 
போது அனங்கக நைட்ரஜன் கூட்டுப் பொருள்கள் குறைவாகவே 
எடுத்துக்கொள்ளப்படுகின்றன . 


76 


தாவரங்களின் வாழ்வியல் 


ஸல்ஃபர் : ஸல்ஃபர் , நிலத்திலிருந்து ஸல்ஃபேட் வடிவில் 
எடுத்துக்கொள்ளப்படுகிறது . பொதுவாக - நிலங்களில் ஸல்ஃபர் 
தட்டுப்பாடு அதிகமாக ஏற்படுவதில்லை . புரதங்கள் தயாரிப்பதற்குத் 
தேவையான அமினோ அமிலங்கள் சிலவற்றில் ஸல்ஃபர் இருக்கிறது . 
கடுகு எண்ணெய், வெங்காயம் , உள்ளிப்பூண்டு ஆகியவற்றின் 
நாற்றத்திற்கு , அதிலுள்ள ஸல்ஃபர் - பொருள்களும் காரணம் . 
ஸல்ஃபர் இல்லாத நிலத்தில் வளரும் செடிகளின் இலைகள் பச்சை 
நிறத்தை இழந்து வெளிரிட்டுக் காணப்படுகின்றன . காம்பியப் 
பகுப்புத் தடைப்படுகிறது ; வேர்கள் சரியாக வளர்வதில்லை . 


பல 


பொடாஷியம் : இது தாவரங்கட்கு இன்றியமையாத மூலக 
மாகும் . இதற்குப் பதிலாக வேறெந்த மூலகமும் பயன்படமுடியாது . 
பொடாஷியம் இவ்வளவு முக்கியமான மூலகமாக இருந்தும்கூட , 
அது வளர்சிதை மாற்றத்தில் என்ன பங்கு வகிக்கிறது என்பது 
'தெளிவாகத் தெரியவில்லை . ஆனால் , பொடாஷியம் இல்லாதபோது 
வளர்சிதை மாற்றம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது என்பது 
சோதனைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது . பொடாஷியம் 
குறைவான செடிகளில் அமினோ அமிலங்கள் அதிகமாக உள்ளன ; 
பொடாஷியம் போதுமான அளவு உள்ள செடிகளில் புரதங்கள் 
அதிகமாக உள்ளன . எனவே , அமினோ அமிலங்களிலிருந்து புரதங் 
களைக் கட்டுவதில் பொடாஷியம் பங்கு கொள்கிறது எனக் கருத 
லாம் . மேலும் , பொடாஷியம் குறையும்போது கார்போஹைட் 
ரேட் வளர்சிதை மாற்றமும் பாதிக்கப்படுகிறது ; ஒளிச்சேர்க்கை 
தடைப்பட்டு , சுவாசித்தல் அதிகமாகிறது . வளர்ச்சி அடைந்து 
கொண்டிருக்கும் ஸெல்களில் பொடாஷியம் மிகுதியாக உள்ளது . 
பொடாஷியம் குறையும்போது செடிகள் விறைத்து நிற்கும் திறனை 
இழந்துவிடுகின்றன . இலைகளில் சிறுசிறு வெளிர் புள்ளிகள் 
தோன்றுகின்றன . இலையின் ஓரங்கள் வெளிரிட்டுப்போகின்றன . 
பின்னர் அங்குள்ள ஸெல்கள் இறந்துபோய் இலையின் ஓரங்கள் 
பழுப்பாகிவிடுகின்றன . பிறகு ஓரங்கள் கிழிந்துபோகின்றன . 
பொடாஷியம் குறைவான செடிகள் நோய்களால் எளிதாகப் 
பாதிக்கப்படுகின்றன . ஸெல்லிலுள்ள வினையூக்கிகளைப் பாதிப்பதன் 
மூலம் பொடாஷியம் வளர்சிதை மாற்றத்தையும் பாதிக்கிறது 
என்று கருதுகிறார்கள் . 

பொடாஷியம் , நிலத்தில் போதுமான அளவு இருக்கிறது . 
ஆனால் , இதில் பெரும்பகுதி கரையாத நிலையிலிருப்பதால் தாவரங் 
கட்கு இந்த மூலகம் போதுமான அளவு கிடைப்பதில்லை . 

கால்ஷியம் : செடிகளிலுள்ள கால்ஷியத்தில் பெரும்பகுதி 
ஸெல் சுவரின் நடு அடுக்கில் ( middle lamella ) 1 ”ணைந்துள்ளது . 


கனிமப் பொருள் ஊட்டம் 


77 


கால்ஷியம் குறைவாக இருக்கும்போது தோன்றும் ஸெல் சுவர்கள் 
வலுவற்றுள்ளன . கால்ஷியம் , ஆக்ஸலேட் படிகங்களாகவும் 
கால்ஷியம் ஸெல் சுவரில் படிந்துள்ளது . தண்டு , வேர் இவற்றின் 
வளர் நுனிகள் ( growing points ) நன்கு வளர்வதற்குக் கால்ஷியம் 
இன்றியமையாதது . கால்ஷியம் இல்லாதபோது ஸெல் பகுப்பு 
அசாதாரணமாக நடைபெறுகிறது அல்லது நடைபெறாமலே 
நின்றுவிடுகிறது . சில செடிகளில் கால்ஷியம் குறையும்போது 
அவற்றால் போதுமான அளவு நைட்ரேட்டை எடுத்துக்கொள்ள 
முடிவதில்லை . இலையின் ஓரங்கள் உள்நோக்கிச் சுருள்கின்றன . 
இலைகள் வாடிப்போய் செடியின் தண்டைச் சுற்றிக்கொள்கின்றன . 
மாவுப்பொருள்கள் , புரதங்கள் இவற்றின் இடப்பெயர்ச்சியும் 
பாதிக்கப்படுகிறது . 


மக்னீஷியம் : ஒளிச்சேர்க்கைக்கு இன்றியமையாத பச்சையத் 
தில் ( chlorophyll ) இருக்கக்கூடிய ஒரு கனிம மூலகம் மக்னீஷியம் 
' தான் . எனவே , மக்னீஷியம் இல்லாதபோது இலைகள் தங்கள் 
பச்சை நிறத்தை இழந்து வெளிரிட்டுப்போகின்றன . இதைப் 
' பச்சையச் சோகை ' ( chlorosis ) என்று கூறுகிறார்கள் . பாஸ் 
ஃபேட்டுகளின் வளர்சிதை மாற்றத்திலும் மக்னீஷியம் பங்கு 
கொள்கிறது . அநேக நொதிகளுக்கு மக்னீஷியம் ஊக்கியாகப் 
( activator ) பயன்படுகிறது . 


. 


சுவாச 


இரும்பு : இரும்பு மிகமிகக் குறைந்த அளவிலேயே தாவரங் 
களுக்குத் தேவைப்படுகிறது . எனவே , அதையும் நுண் ஊட்டப் 
பொருளாகக் கருதுகின்றனர் . இரும்பு இல்லாதபோது செடி 
களின் இலைகள் பசுமை நிறத்தை இழந்து வெளிரிடுகின்றன . 
அதாவது , பச்சையச் சோகை ஏற்படுகிறது . ஆனால் , பச்சையத்தில் 
இரும்பு இல்லை . எனவே , பச்சையம் தோன்றுவதற்குத் தேவை 
யான ஒரு வினை ஊக்கியாகவே இரும்பு கருதப்படுகிறது . 
நொதிகளில் ( respiratory enzymes ) இரும்பு ஒரு முக்கியமான 
பகுதியாக உள்ளது . சுவாசித்தலின்போது நடைபெறும் ஆக்ஸி 
கரணத்தில் இரும்பு முக்கியமான பங்கு வகிக்கிறது . செடியின் 
ஒரு பகுதியில் இருக்கும் இரும்பு எளிதாக மற்றப் பகுதிகளுக்குச் 
செல்வதில்லை . ஒரே செடியில் , கீழ் இலைகள் பச்சையாகவும் , மேல் 
இலைகள் இரும்புப் பச்சையச் சோகையினால் பாதிக்கப்பட்டும் 
இருப்பதைக் காணலாம் . பச்சையச் சோகையினால் பாதிக்கப் 
பட்ட செடிகளின்மேல் இரும்புப் பொருள் கரைசலைத் தெளித் 
தால் , எந்த இலைகளின்மேல் கரைசல் படுகிறதோ அவைமட்டுமே 
பச்சையாகின்றன . கரைசல் படாத இலைகள் வெளிரிட்டே இருக் 


78 


தாவரங்களின் வாழ்வியல் 


கின்றன . அதாவது , ஓர் இலையில் உள்ளிழுத்துக்கொள்ளப்படும் 
இரும்பு மற்ற இலைகளுக்குச் செல்வதில்லை . 


மாங்கனீஸ் : மாங்கனீஸ் எல்லாத் தாவரங்களிலும் உள்ளது . 
தாவரங்கட்கு இன்றியமையாத நுண் மூலகங்களில் மாங்கனீஸும் 
ஒன்று . ஆனால் , இது மிகமிக நுண்ணிய அளவிலேயே தேவைப் 
படுகிறது . மாங்கனீஸ் அளவில் மிகும்போது தாவரங்கட்குத் 
தீங்கு விளைவிக்கிறது . இது பச்சையச் சேர்க்கையுடன் தொடர்பு 
கொண்டிருப்பதுபோலக் காணப்படுகிறது . மாங்கனீஸ் இல்லாத 
போது புள்ளிப் பச்சையச் சோகை ( mottled chlorosis ) ஏற்படு 
கிறது . பாதிக்கப்பட்ட இலைகளின் நரம்புகள் பச்சையாக இருக் 
கின்றன . ஆனால் , நரம்புகளுக்கு இடையேயுள்ள திசுக்கள் மஞ்சள் 
நிறத்தை அடைகின்றன . செடிகள் வளர்ச்சியற்றுக் குட்டையாக 
இருக்கின்றன . செடிச் சாம்பலின் அளவும் குறைகிறது . மாங்க 
னீஸ் இல்லாதபோது சில குறையூட்ட நோய்கள் ( deficiency 
diseases ) உண்டாகின்றன . ஓட்ஸ் ( oats ) செடியில் தோன்றும் 
சாம்பல் புள்ளி ( grey speck ) நோயும் , பீட்ருட் கிழங்கில் தோன்றும் 
மஞ்சள் புள்ளி நோயும் ( speckled yellow ) மாங்கனீஸ் குறைவால் 
ஏற்படுபவை . செடிகளில் 

மாங்கனீஸுக்கும் இரும்பிற்கும் 
இடையே ஒரு விகிதம் இருக்கவேண்டுமெனத் தெரிகிறது . மாங்க 
னீஸின் அளவு அதிகமாகும்போது தோன்றும் நோய்களின் அறி 
குறிகள் , இரும்புக் குறைவால் ஏற்படும் நோய்களை ஒத்துள்ளன . 
மாங்கனீஸ் , சில நொதிகட்கு ஊக்கியாகவும் பயன்படுகிறது . 


பல 


போரான் ( Boron ) : செடிகளுக்கு இன்றியமையாத - நுண் 
ஊட்டப் பொருள்களில் போரானும் ஒன்று . போரான் குறைவால் 
செடிகளின் வளர் நுனித் திசு ( apical neristem ) பாதிக்கப்படுகிறது . 
புதிய வேர்கள் தோன்றுவதில்லை . காம்பியம் அசாதாரணமான 
வளர்ச்சி அடைகிறது . ஃப்ளோயமும் , பாரென்கைமாவும் 
(parenchyma ) சிதைவடைகின்றன. 

கடைசியில் 

ஸைலம் 
சிதைவடைந்து சாற்றுக் குழல்களை அடைத்துக்கொள்கிறது .. 
போரான் குறைவினால் 

நோய்கள் உண்டாகின்றன . 
பீட்ரூட்டில் தோன்றும் மைய அழுகல் நோய் ( heart rot) , 
டர்னிப்பில் ( turnip) தோன்றும் பழுப்பு மைய நோய் ( brown 
heart ) , ஸெலரியில் ( celery ) தோன்றும் தண்டு வெடிப்பு நோய் 
(stem crack ) , புகையிலையின் இலை நோய் (top - disease ) , காலி 
ஃப்ளவரின் ( cauliflower ) பழுப்பு நோய் ( browning ) ஆகியவை 
போரான் குறைவால் தோன்றும் நோய்களாகும் . போரான் 
இவ்வளவு முக்கியமான மூலகமாக இருந்தபோதிலும் அது மிக 
மிகக் குறைவாகவே தேவைப்படுகிறது . நிலக்கரைசலில் 10 லட்சத் 


கனிமப் பொருள் ஊட்டம் 


79 


தில் '01 பங்கு போரான் இருந்தாலே போதுமானது . 10 லட்சத் 
தில் 1 பங்கு இருந்தால்கூடத் தாவரங்கட்குத் தீங்கு நேரிடுகிறது . 


துத்தநாகம் : துத்தநாகக் குறைவினால் இலைகளில் பச்சையச் 
சோகை ஏற்படுகிறது . பழமரங்கள் , குறிப்பாக எலுமிச்சை , 
ஆரஞ்சு மரங்கள் துத்தநாகக் குறைவால் பாதிக்கப்படுகின்றன . 
பழமரங்களில் தோன்றும் சிற்றிலை (little leaf ) நோய் , கொத்து 
இலை (rosette ) நோய் , இவற்றிற்குத் துத்தநாகக் குறைவே காரணம் . 
துத்தநாகக் குறைவால் பாதிக்கப்பட்ட மரங்களில் இலைகள் குறை 
வாக உள்ளன . கணு இடைப்பகுதி ( internode ) குட்டையாக 
உள்ளது . பழங்களும் குறைவாகவே கிடைக்கின்றன . 


கின்றன . 


தாமிரம் : இதுவும் செடிகட்கு இன்றியமையாத ஒரு நுண் 
ஊட்டப் பொருள் , தாமிரம் இல்லாதபோது தக்காளிச் செடிகளில் 
வாடல் நோய் ( wilt disease) ஏற்படுகிறது என்று கண்டுபிடிக்கப் 
பட்டுள்ளது . செடியின் இலைகள் மேல்நோக்கிச் சுருண்டுகொள் 

ஆரஞ்சு மரங்களில் நுனிஇறப்பு ( die back ) நோய் 
உண்டாகிறது . வளருகின்ற இளந்தண்டு நுனிகள் 

இறந்து . 
விடுகின்றன . மஞ்சள் நுனி ( yellow tip) நோய்க்கும் தாமிரக் 
குறைவு காரணமாக இருக்கலாம் . பச்சையச் சேர்க்கையிலும் , 
ஆக்ஸிகரண நொதிகளின் சேர்க்கையிலும் தாமிரம் பயன்படுகிறது 
என்று தெரிகிறது . 


உள்ளன . 


நிலமும் ஊட்டக் கனிமங்களும் : தாவரங்கள் தங்கட்கு 
வேண்டிய கனிமங்களை நிலத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்றன . 
கனிமங்கள் நிலக்கரைசலில் கரைந்துள்ளன . அதைத்தவிரக் களி 
மண் துகள்களிலும் இலைமட்குத் துகள்களிலும் அவை இணைந்து 

இதில் களிமண் முக்கியமான பங்கு வகிக்கின்றது . 
களிமண் துகள்கள் கொலாயிடுகளாக இருக்கின்றன என்று பார்த் 
தோம் . இக் கொலாயிடு துகள்கள் எதிர் மின்னேற்றத்தைப் 
பெற்றுள்ளன ; எனவே , நேர்மின்னேற்ற அயனிகளை ( cat ions ) 
அவை மின் ஆற்றலால் ஈர்த்து வைத்துக்கொள்கின்றன . 
ஷியம் , பொடாஷியம் , சோடியம் , ஹைட்ரஜன் ஆகிய நேர் 
மின்னேற்ற அயனிகள் இவ்விதம் களிமண் துகள்களால் ஈர்த்து 
வைத்துக்கொள்ளப்படுகின்றன . களிமண் துகளிலுள்ள நேர் மின் 
னேற்ற அயனிகளை , வேறு நேர்மின்னேற்ற அயனிகள் விலக்கிவிட்டு , 
அந்த இடத்தைப் பிடித்துக்கொள்ள முடியும் . உதாரணமாகக் 
களிமண் துகளில் நேர் மின்னேற்றமுடைய ஹைட்ரஜன் அயனி 
ஒட்டிக்கொண்டிருப்பதாக வைத்துக்கொள்வோம் . அந் நிலத்தில் 
கால்ஷியம் குளோரைடு ( calcium chloride ) கரைசலை ஊற்றுவோம் . 


கால் 


. 


801 


தாவரங்களின் வாழ்வியல் 


கரைசலில் - நேர் மின்னேற்றமுடைய கால்ஷியம் . அயனிகளும் , 
எதிர் மின்னேற்றமுடைய குளோரின் ( chlorine ) அயனிகளும் 
உள்ளன . கரைசலில் உள்ள கால்ஷியம் அயனி , களிமண் துகளி 
லுள்ள ஹைட்ரஜனை நீக்கிவிட்டு , அவ் இடத்தைப் பிடித்துக் 
கொள்கிறது ( படம் 8-2 ) . 


ஹை 


களிமண் 
துகள் 


+ கால்ஷியம் + குளோரின் 


கா 


களிமண் 
துகள் 


+ ஹைட்ரஜன் + குளோரின் 


படம் . 8.2 அயனிப் பரிமாற்றம் 


இவ்விதம் இரண்டு நேர்மின் அயனிகள் தங்களுக்குள் இடம் 
மாற்றிக்கொள்வது அயனிப் பரிமாற்றம் (ion exchange ) எனப் 
படுகிறது . காரத்தன்மையுள்ள நிலங்களில் பரிமாறிக்கொள்ளக் 
கூடிய அயனியாக கால்ஷியம் உள்ளது . அமிலத் தன்மையுள்ள 
நிலங்களில் ஹைட்ரஜன் உள்ளது . எல்லா அயனிகளும் . ஒரேவித 
விசையுடன் ஈர்த்து வைத்துக்கொள்ளப்படுவதில்லை . ஹைட்ரஜன் 
மிக நெருக்கமாக இணைந்துள்ளது . சோடியம் மிகக் குறைவான 
விசையுடன் இணைக்கப்பட்டுள்ளது . 


நேர்மின் அயனிகளைப்போலவே எதிர்மின் அயனிகளும் 
நிலத்தில் உள்ளன . இவை நிலக்கரைசலில் உள்ளன . நிலத்திலுள்ள 
எதிர்மின் அயனிகளில் நைட்ரேட் , சல்ஃபேட் . கார்பனேட் , 
பாஸ்ஃபேட் ஆகியவை முக்கியமானவை . இவை துகள்களால் 

வைத்துக்கொள்ளப்படவில்லை . எனவே , எதிர்மின் 
அயனிகள் 

நிலத்திலிருந்து கழிவுநீரால் அகற்றப் 
படுகின்றன . இதற்கு பாஸ்ஃபேட்மட்டும் விதிவிலக்காகும் . 
பாஸ்ஃபேட்மட்டும் ஏதோ ஒரு முறையில் 

வைத்துக் 
கொள்ளப்படுகிறது . 


ஈர்த்து 


சுலபமாக 


ஈர்த்து 


தாவரங்கள் தங்கட்குத் தேவையான கனிமங்களை அயனி 
களாகவே எடுத்துக்கொள்கின்றன . உதாரணமாக , தாவரங்கட்கு 
நைட்ரேட் , பொட்டாஷியம் இரண்டும் வேண்டுமென்று பார்த் 
தோம் . இதைத் தாவரங்கள் பொட்டாஷியம் நைட்ரேட் கரைச 

எடுத்துக்கொள்வதில்லை . பொட்டாஷியம் அயனிகளைத் 
தனியாகவும் நைட்ரேட் அயனிகளைத் தனியாகவும் எடுத்துக் 


லாக 


கனிமப் பொருள் ஊட்டம் 


81 


கொள்கின்றன . நிலத்தில் இக் கனிமங்கள் அயனிகளின் வடிவிலே 
இருக்கின்றன என்றும் , அயனிகளில் நேர்மின் அயனிகள் , எதிர்மின் 
அயனிகள் என இருவகைகள் உள்ளன என்றும் பார்த்தோம் . ஓர் 
உப்பின் இரு அயனிகளைத் தாவரங்கள் ஒரே அளவில் எடுத்துக் 
கொள்வதில்லை . உதாரணமாக , கால்ஷியம் நைட்ரேட் கரைசலில் 
கால்ஷியம் என்னும் நேர்மின் அயனியும் , நைட்ரேட் என்னும் 
எதிர்மின் அயனியும் உள்ளன . இக் கரைசலிலிருந்து எதிர்மின் 
அயனியான நைட்ரேட் , நேர்மின் அயனியான கால்ஷியத்தைக் 
காட்டிலும் விரைவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது . 


அயனிகளின் பகைமை : ஊட்ட ஊடகத்தில் ( nutrient medium 
உள்ள அயனிகளின் அளவு , பிளாஸ்மா சவ்வின் குணங்களையும் 
பாதிக்கிறது . உதாரணமாக , சோடியம் குளோரைடு ( sodium 
chloride ) கரைசலில் ஒரு செடியை வைத்தால் , செடியில் உள்ள 
நீர் வெளியே இழுக்கப்பட்டுச் செடி வாடிவிடுகிறது . ஆனால் , 
சோடியம் குளோரைடுடன் கால்ஷியம் குளோரைடையும் 
(calcium chloride ) சரியான விகிதத்திலே கலந்து அக் . கரைசலில் 
வைத்தால் செடி வாடுவதில்லை . நேர்மின் அயனியான சோடி 
யத்தின் தீய விளைவுகளை கால்ஷியம் சரிக்கட்டிவிடுகிறது . ஒரு 
வகையைச் சேர்ந்த இரு அயனிகளுக்கிடையே உள்ள இந்த உறவு , 
அயனிகளின் பகைமை எனப்படுகிறது . 


இனி , நிலத்திலுள்ள அயனிகள் எப்படித் தாவரங்களால் 
எடுத்துக் கொள்ளப்படுகின்றன என்பதை அடுத்த பகுதியில் 
காண்போம் . 


6 


9. பிளாஸ்மா சவ்வும் செலுத்துதிறனும் 

( Plasma Membrane and Permeability ) 


தாவர ஸெல்லை ஓர் ஆஸ்மாடிக் அமைப்பு என்ற முறையிலே 
நாம் பரிசீலனை செய்தபோது , பிளாஸ்மா சவ்வை ஓர் அரைச் 
செலுத்திச் சவ்வாகக் கருதிக்கொண்டோம் . இது முற்றிலும் 
சரியான தன்று . ஸெல்லின் ஆஸ்மாடிக் அமைப்பை எளிதில் 
புரிந்துகொள்வதற்காகவே நாம் அவ்வாறு கருதினோம் . ஸெல்லின் 
பிளாஸ்மா சவ்வு , ஓர் அரைச் செலுத்திச் சவ்வாகமட்டும் இருக்கு 
மேயானால் என்ன நேரிடும் ? அரைச்செலுத்திச் சவ்வின் வழியாகக் 
கரைப்பான்கள் மட்டுமே செல்ல முடியும் . எனவே , ஸெல் 
தண்ணீரைமட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும் . ஆனால் , தாவரங் 
கட்குத் தண்ணீரைத் தவிர கனிமங்களும் தேவையென்று பார்த் 
தோம் . இவையும் ஸெல்லிற்குள் சென்றாக வேண்டும் . எனவே , 
முற்றிலும் அரைச் செலுத்து தன்மையுடைய சவ்வு , உயிரினங்களில் 
கிடையாது . ஸெல் சவ்வுகள் எல்லாப் பொருள்களையும் எல்லாக் 
காலத்திலும் உட்செல்ல அனுமதிப்பதில்லை . ஆனால் , சில பொருள் 
களைத் தேர்ந்தெடுத்துச் சிலசமயங்களில் தம்முட் செல்ல அனுமதிக் 
கின்றன . ஆகையால் , பிளாஸ்மா சவ்வை , தேர்வுச் செலுத்தி 
சவ்வு ( selectively permeable membrane ) 

கூறுவதே 
பொருந்தும் . இவ்விதம் பொருள்களைத் தன்னூடு செல்வதற்கு 
அனுமதிக்கும் திறன் , பிளாஸ்மா சவ்வின் செலுத்து திறன் 
( permeability ) எனப்படுகிறது . 


என்று 


பிளாஸ்மா சவ்வின் தேர்வுச் செலுத்துதிறனுக்குக் காரணம் 
என்ன ? அது எப்படி ஒரு பொருளை மற்றொன்றிலிருந்து பிரித்து 
அறிகிறது ? இதை விளக்கப் பல கோட்பாடுகள் முன்வைக்கப் 
பட்டுள்ளன . இவற்றைச் சல்லடைக்கண் கோட்பாடுகள் ( sieve 
theories) , கரைப்பான் கோட்பாடுகள் ( solvent theories ) என இரு 
வகைகளாகப் பிரித்துக்கொள்ளலாம் . 


பிளாஸ்மா சவ்வும் செலுத்துதிறனும் 


83 


சல்லடைக்கண் கோட்பாடு : இது முதன்முதலாக டிராப் 
( Traube ) என்பவரால் வெளியிடப்பட்டது . இக் கோட்பாட்டின் 
படி பிளாஸ்மா சவ்வு நுண்ணிய கண்களைக் கொண்ட சல்லடை 
யாகக் கருதப்படுகிறது . சவ்விற்கு வெளியே உள்ள மூலக்கூறுகளில் , 
எவை இக் கண்களில் புகுந்து செல்லக்கூடிய அளவிற்குச் சிறிய 
வாக இருக்கின்றனவோ அவைமட்டுமே உள்ளே செல்லமுடியும் . 
பெரிய மூலக்கூறுகள் வெளியே நிறுத்தப்படும் ( படம் 9.1 ) . இவ் 
விதம் பிளாஸ்மா சவ்வு ஒரு நுண் வடிகட்டியாக இயங்குகிறது . 
இக் கோட்பாட்டின்படி பொருள்கள் சவ்வினூடே செல்வது 
அவற்றின் மூலக்கூறுகளின் அளவைப் பொறுத்திருக்கும் . சிறிய 


வெளி 


உள் 


1 . 
인 


பெரிய மூலக்கூறுகள் 
'வெளியே நிறுத்தப் படும் 


சிறு மூலக்கூறுகள் 
உள்ளே செல்லும் 


சவவு 


படம் - 9.1 சல்லடைக் கண் கோட்பாடு 


மூலக்கூறுகள் விரைவாக உள்ளே செல்லும் . அவை அளவில் 
பெரியவை ஆகஆக அவை உள்ளே செல்வதும் தடைப்படும் . 
ஆனால் , ஸெல்லிற்குள் செல்லும் பொருள்களது மூலக்கூறுகளின் 
அளவை ஒப்பிட்டுப் பார்த்தால் , இக்கோட்பாடு அவ்வளவு சரியான 
தன்று என்பது தெரியும் . ஸெல்லினுள் பொருள்கள் செல்லும் 
விகிதத்திற்கும் அவற்றின் அளவுக்கும் நேரடியான தொடர்பு 
எதுவும் இருப்பதாகத் தெரியவில்லை . உதாரணமாக , மிகப் பெரிய 
மூலக்கூறுகளை உடைய அல்கலாயிடுகளை ( alkaloids ) சவ்வு உட் 
செல்ல அனுமதிக்கிறது . ஆனால் , சிறிய மூலக்கூறுகளை உடைய 
அமினோஅமிலங்களை அனுமதிப்பதில்லை . இது மேற்கண்ட கோட் 
பாட்டிற்கு முரணாக உள்ளது . 


கரைப்பான் கோட்பாடு : ஓவர்டன் ( Overton ) என்பவரே 
இக் கோட்பாட்டின் முதன்மையான ஆதரவாளர் . இக் கோட் 
பாட்டின்படி பிளாஸ்மா சவ்வு தனிப்பட்ட கரைப்புத் திறனை 
யுடைய கரைப்பானாக இருக்கிறது . உட்செல்ல 

முயலும் 
பொருள்களில் எவை பிளாஸ்மா சவ்வில் கரையக்கூடியனவாக 
இருக்கின்றனவோ , அவை சவ்விலே கரைந்து உள்ளே செல்லும் . 


84 


தாவரங்களின் வாழ்வியல் 


கரைய முடியாதவை வெளியே நின்றுவிடும் . ஓவர்டனின் 
கருத்துப்படி , பிளாஸ்மா சவ்வு லிபிட் ( lipid ) எனும் ஒரு வகைக் 
கொழுப்புப் ( fat ) பொருளால் ஆனது . - எனவே , கொழுப்பில் 
கரையக்கூடிய பொருள்கள் மட்டுமே சவ்விலே கரைந்து உட் 
செல்லும் . 


அப்ளாஸ்மா சவ்வு 


சவ்வில் கரையக்கூடிய 
பொருள் உள்ளே செல்லும் 


கரையாத பொருள் 
வெளியே நின்று விடும் 


படம்- 9.2 கரைப்பான் கோட்பாடு 


ஆக , ஒரு பொருள் செல்லினுள் செல்வதன் விகிதம் அது 
கொழுப்பில் கரையுந் திறனைப் பொறுத்துள்ளது . இது ஓரளவிற்கு 
உண்மையே . பொதுவாகக் கொழுப்பில் கரையக்கூடிய 
பொருள்கள் , பிளாஸ்மா சவ்வினூடு எளிதாகச் செல்லுகின்றன . 
அவை செல்லும் விகிதம் , அவை கொழுப்பில் கரையுந் திறனுக்கு 
நேர் விகிதத்தில் உள்ளது . ஆனால் , ஸெல்லிற்குள் செல்லும் 
பொருள்களில் மிக முக்கியமானதாகிய தண்ணீர் கொழுப்பில் 
கரையக்கூடியதன்று . இருந்தும் , அது ஸெல்லிற்குள் மற்றப்பொருள் 
களைக்காட்டிலும் விரைவாகச் செல்கிறது . அதுபோலக் கொழுப்பில் 
கரையாத அநேக அனங்கக உப்புகளும் ஸெல்லிற்குள் செல் 


கின்றன . 


பிளாஸ்மா சவ்வின் 
சவ்வின் அமைப்பு : 
அமைப்பு : - ஸெல்லினுள் 

செல்லும் 
பொருள்களின் தன்மையையும் , பிளாஸ்மா சவ்வின் வேதி 
அமைப்பையும் கொண்டு பிளாஸ்மா சவ்வின் அமைப்பு ஓரளவிற்கு 
யூகித்து அறியப்பட்டுள்ளது . அண்மைக் காலக் கருத்துப்படி , அது 
ஒரே சமயத்தில் ஒரு கரைப்பானாகவும் , ஒரு நுண்கண் சல்லடை 
யாகவும் ( ultra -sieve) இருக்கிறது . பிளாஸ்மா சவ்வில் பாஸ்ஃபோ 
லிபிட் (phospholipid ) எனும் ஒருவகைக் கொழுப்புப் பொருளும் 
புரதங்களும் உள்ளன . பாஸ்ஃபோலிபிட் மூலக்கூறுகள் இரண்டு 
அடுக்காக அமைக்கப்பட்டுள்ளன . கொழுப்புப் பகுதி உட்புறம் 
நோக்கியும் , பாஸ்ஃபேட்பகுதி வெளிநோக்கியும் உள்ளன . சவ்வின் 


பிளாஸ்மா சவ்வும் செலுத்து திறனும் 


85 


LIL-, பாஸ்பேட் பகுதி 


ஓர் 


இப் பகுதி அலகுச் சவ்வு ( unit membrane ) எனப்படுகிறது . அலகுச் 
சவ்வின் இரு புறங்களிலும் புரதங்கள் அமைந்துள்ளன . புரதங்கள் 
பாஸ்ஃபோலிபிட்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன . சவ்வில் ஆங் 
காங்கே நுண்துளைகள் உள்ளன . துளைகள் உள்ள பகுதியில் புரதம் 
உள்நோக்கி மடங்கித் துளைகளின் சுவரை ஒட்டிச் செல்கிறது . 
பிளாஸ்மா சவ்வில் இத்தகைய ஒரு முப்பகுதி அமைப்பு இருப்பதை 
எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் ( electron microscope) காட்டுகிறது . 

புரதம் 
N TEAM 

- அலகுச் சவ்வு விரிட் ) 
பிளாஸ்மா சவ்வின் முப்பகுதி அமைப்பு 

புரதம் 
1999 13 ITT A unorb unas 

விரிட்ட் பகுதி 
IALIA 

' 

துளை 
படம் -9.3 பிளாஸ்மா சவ்வு' பெரிதாக்கப்பட்ட தோற்றம் 

( மூலம் டேனியல் ) 
இதுபோன்ற அமைப்பில் 

கொழுப்பில் கரையும் 
பொருள்கள் கொழுப்புப் பகுதி வழியாகவும் ,, கரையாத 
பொருள்கள் துளைகளின் வழியாகவும் செல்வதற்கு வாய்ப்பு 
இருக்கிறது . ஆனால் , இத் துளைகள் நிலையாக இருப்பவை அல்ல . 
அவை பிளாஸ்மா சவ்வின் வெப்ப இயக்கத்தின் (thermal activity ) 
பயனாக அடிக்கடி தோன்றி மறைகின்றன . துளைகள் திறந்திருக்கும் 
போது அதன் வழியே பொருள்கள் செல்ல முடியும் . மூடியிருக்கும் 
போது செல்ல முடியாது . எனவே , இயக்க ரீதியில் பார்க்கும்போது 
பிளாஸ்மா சவ்வு இறுக்கமான அமைப்புடைய நிலையான சவ்வு 
அன்று . அது நெகிழ்வுடையது . ஒரு குறிப்பிட்ட பொருளை அது 
எல்லாக் காலங்களிலும் தன்னூடு செல்ல அனுமதிப்பதில்லை . 
அநேக பொருள்களைப் பெரும்பான்மையான காலம் அனுமதிப்ப 
தில்லை . . சில பொருள்களை எப்போதும் அனுமதித்துக்கொண்டே 
யிருக்கிறது . இதுபோல பிளாஸ்மா சவ்வு ஒரே சமயத்தில் 
செலுத்தும் சவ்வாகவும் செலுத்தாச் சவ்வாகவும் இயங்குகிறது . 
அது முற்றிலும் செலுத்தாச் சவ்வாக இருந்துவிடுமேயானால் , 
ஸெல்கட்குத் தேவையான பொருள்கள் உள்ளே செல்ல முடியாது . 
முற்றிலும் செலுத்து சவ்வாக இருந்துவிடுமேயானால் , ஸெல்லிற் 
குள்ளே எப் பொருளும் இருக்கமுடியாது . எனவே , பிளாஸ்மா 
சவ்வு தனது தேர்வு செலுத்துதிறனால் ஸெல்லிற்குள்ளேயும் 
வெளியேயும் பொருள்கள் செல்வதை ஒழுங்குபடுத்துகிறது . 


* 86 


தாவரங்களின் வாழ்வியல் 


அயனிகள் உட்செல்லுதல் ( lon Uptake ) : அயனிகள் ஸெல் 
களுக்குள் எப்படிச் செல்கின்றன என்று பார்ப்போம் . வேர் 
கனினுன்ளே தண்ணீர் செல்லும்போது அதனோடு சேர்ந்து அயனி 
களும் உள்ளே செல்வதாக முன்னர் கருதப்பட்டது . அயனிகளும் 
தண்ணீரைப்போலவே செறிவு மிகுந்த இடத்திலிருந்து செறிவு 
குறைந்த இடத்தை நோக்கிப் பரவுதல் மூலம் செல்வதாகக் கருதப் 
பட்டது . அமோனியா போன்ற சில பொருள்கள் இந்த எளிய 
பரவுதல் முறை மூலம் ஸெல்லிற்குள் செல்வது 

உண்மையே . 
ஆனால் , அயனிகள் உட்செல்வதில் பரவுதல் முக்கியமான பங்கு 
வகிப்பதில்லை . சில நீர்வாழ் செடிகளின் ஸெல் ரசத்தைப் பகுத் 
தாய்ந்தால் , அதில் வெளியே உள்ள ஊடகத்தில் இருப்பதைவிட 
அதிகமான அளவு அயனிகள் இருக்கின்றன என்று தெரிகிறது . 
உதாரணமாக , நைடெல்லா ( Nitella ) எனும் பாசி வகையைச் 
சேர்ந்த நீர்த்தாவரத்தின் ஸெல்ரசத்தில் ஊடகத்தைக்காட்டிலும் 
1,000 மடங்கு அதிகமான பொடாஷியம் இருக்கிறது . குளோரின் 
100 மடடங்கு அதிகமாக இருக்கிறது . உள்ளே அயனிகளின் செறிவு 
மிகுதியாக இருந்தபோதிலும் அவை வெளியே பரவுவதில்லை . இவ் 
விதம் ஸெல்கள் ஊடகத்தைக்காட்டிலும் அதிகமான அளவு 
பொருள்களைச் சேகரித்து வைத்துக்கொள்ள முடியும் . இது அபனிச் 
சேகரம் (ion accumulation ) எனப்படுகிறது . எனவே , ஸெல்லிற்குள் 
அயனிகள் செல்லும்போது அவை செறிவு குறைந்த இடத்தி 
லிருந்து மிகுதியான இடத்திற்குச் செல்கின்றன. அதாவது , 
அவை பரவுதல் அழுத்தத்திற்கு எதிரான திசையில் செல்கின்றன . 
இவ்விதம் எதிர்த்துச் செல்ல ஆற்றல் தேவைப்படுகிறது . இந்த 
ஆற்றல் ஸெல்களின் வளர்சிதை மாற்றத்திலிருந்து , குறிப்பாக 
சுவாசித்தலிலிருந்து கிடைக்கிறது என்று தெரிகிறது . இவ்விதம் 
உயிராற்றலால் நடைபெறும் இந் நிகழ்ச்சி உயிர்ப்பு எடுப்பு 
( active uptake ) எனப்படுகிறது . 


அயனிகள் உட்செல்வதற்கும் சுவாசித்தலுக்கும் இடையே 
உள்ள தொடர்பைப் பல சோதனைகள் எடுத்துக்காட்டுகின்றன . 
துண்டிக்கப்பட்ட வேர் ஒன்றைக் கரைசலிலே வைத்து , கரைசல் 
மூலம் ஆக்ஸிஜன் வாயுவைச் செலுத்தினால் வேர் அயனிகளை 
எடுத்துக்கொள்கிறது . ஆனால் , ஆக்ஸிஜனுக்குப் பதிலாக 
நைட்ரஜனைச் செலுத்தினால் சுவாசம் தடைப்படுகிறது . அப்போது 
அயனிகள் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை . 


சுவாசித்தல் மட்டுமன்றி ஒரு 

ஸெல்லின் 

பொதுவான 
வளர்சிதை மாற்ற நிலையும் ( metabolic state ) அயனிகள் உட்செல் 
வதைப் பாதிக்கின்றது என்று ஸ்டூவர்ட்டும் ( Stewart ) அவரது 


பிளாஸ்மா சவ்வும் செலுத்துதிறனும் 


87 


சகாக்களும் எடுத்துக்காட்டினார்கள் . அவர்கள் உருளைக்கிழங்கைப் 
பல வில்லைகளாக வெட்டி 2 நாட்கள் தண்ணீரிலே கழுவினார்கள் . 
பிறகு அந்த வில்லைகள் புரோமைடு ( bromide ) அயனிகளை எப்படி 
எடுத்துக்கொள்கின்றன என்பதைப் பரிசீலனை செய்தார்கள் . 
பொதுவாக ஆக்ஸிஜன் அளவு உயர உயர , அயனி உள் எடுப்பும் 
( on uptake ) அதிகமாகிறது என்பதைக் கண்டார்கள் . எனவே , 
சுவாசித்தலுக்கும் அயனிகள் 

உட்செல்வதற்கும் 

இடையே 
தொடர்பு இருக்கிறது என்பது தெளிவாகிறது . மேலும் , அவர்கள் 
வில்லையின் மேற்பரப்பில் உள்ள ஸெல்களே அதிகமான அயனி 
களைச் சேகரிக்கிறது என்று கண்டார்கள் , அயனிகளை அதிகமாகச் 
சேகரித்த ஸெல்கள் அனைத்திற்கும் பொதுவான ஒரு 

குணம் 
இருந்தது . அயனிகளை அதிகமாக சேகரித்த மேற்பரப்பு ஸெல்கள் 
எல்லாம் பகுபடுந் திறனைப் பெற்றிருந்தன . எனவே , முதிர்ச்சி 
அடைந்த ஸெல்களைக் காட்டிலும் பகுபடுந் திறனுடைய் ஸெல் 
களின் வளர்சிதை மாற்று நிலை , அயனிகள் உட்செல்வதற்கு ஏற்ற 
தாக உள்ளது என்று அவர்கள் கருதுகிறார்கள் . வேரின் அமைப் 
பைப்பற்றிப் பார்த்தபோது . வேரின் நீளும் பகுதியும் பகுபடுந் 
திறனுடைய வேர்முனைப் பகுதியும் அயனிகளை அதிகமாக் எடுத்துக் 
கொள்கின்றன என்று படித்தோமல்லவா ? 


இவ்விதம் அயனிகள் - உட்செல்வதற்கு சுவாசித்தலிலிருந்து 
கிடைக்கும் ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது என்ற முடிவுக்கு 
வருகிறோம் . சுவாசித்தலின்போது தோன்றும் ஆற்றல் அயனி உள் 
எடுப்புடன் எப்படி இணைந்துள்ளது என்பது தெளிவாகத் தெரிய 
வில்லை . இதைப்பற்றிப் கருத்துகள் 

கூறப்படுகின்றன . 
அவற்றில் பொதுவான ஒன்றைமட்டும் இங்குக் கூறுவோம் . 


சுவாசித்தலின்போது வெளிவிடப்படும் ஆற்றல் ATP எனும் 
பொருளில் வேதி ஆற்றலாகச் சேமித்துவைக்கப்படுகிறது ... இந்தப் 
பொருளே ஸெல்லின் மற்றச் செயல்களை இயக்குகிறது . (இப் 
பொருளின் தோற்றத்தைப்பற்றியும் , சுவாசித்தலின் ஆற்றல் 

களைப்பற்றியும் பின்னர் விரிவாகப் படிப்போம் . ) அயனிகள் 
உள் எடுப்பில் இந்த ATP- யோ அல்லது அதனோடு சேர்ந்த 
வேறொரு பொருளோ நேரடியாகப் பங்கு கொள்கிறது என்று 
கருதுகிறார்கள் . இவ்விதம் ATP , சுவாசித்தலையும் அயனி உள் 
எடுப்பையும் இணைக்கிறது . 


உறவு 


ஸெல்லிற்குள் செல்லவேண்டிய பொருள் முதலில் பிளாஸ்மா 
சவ்விலுள்ள ஒரு பொருளுடன் இணைகிறது . இப் பொருள் என்ன 
வென்பது தெளிவாகத் தெரியவில்லை . பொதுவாக இப் பொருளைக் 


88 


தாவரங்களின் வாழ்வியல் 


கடத்தி ( carrier ) என்று கூறுகிறார்கள் . கடத்தியை நாம் ' க ' 
என்ற எழுத்தால் குறிப்பிடுவோம் . உள்ளே செல்லவேண்டிய 
பொருள் பொடாஷியமும் பாஸ்ஃபேட்டும் என்று வைத்துக்கொள் 
வோம் . முதலில் பொட்டாஷியம் ' க'வோடு இணைகிறது . இக் 
கூட்டுப் பொருள் பிளாஸ்மா சவ்வினூடு சென்று உட்பகுதியை 
அடைகிறது . இங்குப் பொட்டாஷியம் கடத்தியிலிருந்து பிரிந்து 
விடுகிறது . கடத்தி ATP-யுடன் இணைகிறது . பிறகு ஒரு நொதி 
இக் கூட்டுப் பொருளின்மேல் வினைபுரிந்து கடத்தியைத் தனியாகப் 
பிரிக்கிறது . கடத்தி மீண்டும் சவ்வின் வெளிப்புறத்திற்கு வந்து 
மற்றொரு பொட்டாஷியம் அயனியை ஏற்கிறது . ATP- யில் மூன்று 
பாஸ்ஃபேட் மூலக்கூறுகள் உள்ளன . இவற்றில் ஒன்று ஸெல்லிற்குள் 
செல்கிறது . அப்போது ATP இரண்டு பாஸ்ஃபேட் மூலக்கூறுகளைக் 
கொண்ட ADP ஆகக் குறைகிறது . பிறகு ADP சவ்வின் வெளிப் 
பக்கத்திற்கு வந்து ஒரு பாஸ்ஃபேட் மூலக்கூறை எடுத்துக் கொண்டு 
மீண்டும் ATP ஆகிறது . இம் மாற்றங்கள் சுழற்சியாக நடை 
பெறும்போது பொட்டாஷியமும் பாஸ்ஃபேட்டும் ஸெல்லிற்குள் 
வருகின்றன . படம் 9-4 இந் நிகழ்ச்சிகளைக் காட்டுகிறது : , 


வெளி 


சவ்வு- - 


உள் 


க.பொ 


க.பொ 


பொ 


பொ 


SATP 


ATP 


பா 


பாகு 


ADP4 


ADP 


படம்- 9.4 பாஸ்பேட் , பொடாஷியம் உள்ளே செல்லுதல் 


பொருள்கள் கடத்தியுடன் இணைவதும் அதிலிருந்து பிரிவதும் 
நொதிகளின் உதவியால் நடைபெறலாமென்றோ 

அல்லது 
கடத்திகளே நொதிகளாக இருக்கலாமென்றோ கருதப்படுகிறது . 
சுருக்கமாகச் சொன்னால் , உள்ளே செல்லவேண்டிய பொருள் சவ்வி 
லுள்ள 

கடத்தி . ஒன்றுடன் இணைகிறது . கடத்திப் பொருளை , 


பிளாஸ்மா சவ்வும் செலுத்துதிறனும் 


'89 


சவ்வினூடே கொண்டுசெல்கிறது . இந்த இயக்கத்திற்கு ATP-யின் 
வடிவில் ஆற்றல் தேவைப்படுகிறது . ATP சுவாசித்தலின்போது 
தோன்றுகிறது . 


அயனிப் பரிமாற்றம் : களிமண் துகள்கட்கும் நிலக்கரைசலுக்கு 
மிடையே அயனிப் பரிமாற்றம் நடைபெறுகிறது என்று போன 
பகுதியில் பார்த்தோம் . வேர்களுக்கும் நிலத்திற்கும் இடையேயும் 
அத்தகைய அயனிப் பரிமாற்றம் ஏற்படலாமென்று தெரிகிறது . 

நுனிகள் சுவாசிக்கும்போது கார்பன் - டை - ஆக்ஸைடை 
( carbon -di- oxide ) வெளிவிடுகின்றன . இது தண்ணீரில் கரைந்து 
கார்பானிக் அமிலம் ( carbonic acid ) ஆகிறது . இந்த அமிலத்தில் 
நேர்மின் அயனிகளாக ஹைட்ரஜன் உள்ளது , இந்த ஹைட்ரஜன் , 
வேரின்மேல் பரப்பு ஒட்டல்மூலம் ஒட்டிக்கொண்டிருக்கிறது . 
இதனால் வேர்களுக்கு யாதொரு பயனுமில்லை . இந்த ஹைட்ரஜன் , 
அயனிகள் நிலக்கரைசலில் உள்ள பயனுள்ள அயனிகளுடன் இடம் 
மாற்றிக்கொள்கின்றன . இவ்விதம் பயனுள்ள நேர்மின் அயனி 
களான பொட்டாஷியம் , கால்ஷியம் முதலியவை வேரை வந்து 
அடையலாம் . அயனிப் பரிமாற்றத்தில் மற்றொரு முறை நேரடிப் 


வேர் 


வைற 


பொ 


X 


படம் - 9.5 அயனிப் பரிமாற்றம் 


பரிமாற்றம் ( contact exchange ) எனப்படுகிறது . இதில் வேர் , 
நேர்மின் அயனிகளை நேரடியாகக் களிமண் துகள்களுடன் மாற்றிக் 
கொள்கிறது . களிமண் துகள்களின்மேலும் வேர்களின்மேலும் 
ஒட்டிக்கொண்டிருக்கிற அயனிகள் இயக்கமற்று இருப்பதில்லை . 
அவை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் ஆடிக்கொண்டே இருக் 
கின்றன . இதை அலைவுப் பகுதி ( oscillation ) என்று கூறுகிறார்கள் . 
துகள்களில் உள்ள அயனிகளின் அலைவுப் பகுதியும் , வேர்களின் 
மேல் உள்ள அயனிகளின் அலைவுப் பகுதியும் ஒன்றோடொன்று 


90 


தாவரங்களின் வாழ்வியல் 


நேரடி 


தொடர்பு கொள்ளும்போது , இரண்டிற்குமிடையே 
அயனிப் பரிமாற்றம் நடைபெறுகிறது . 


வேர் 


ஹை 


பொ 


களி 
மண் 

துகள் 
அலைவுப் பகுதி 
படம்- 9.6 நேரடிப் பரிமாற்றம் 


இவ்விதம் அயனிப் பரிமாற்றத்தின்மூலம் வேரை வந்தடையும் 
அயனிகள் உயிர்ப்பு உள் எடுப்பு முறைமூலம் ஸெல்லிற்குள் 
செல்லலாம் . 


தாவரங்கள் தங்கட்கு வேண்டிய நீரையும் கனிமங்களையும் 
எப்படி நிலத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்றன என்பதைப் 
பற்றியும் , வேரால் உறிஞ்சப்பட்ட நீர் எப்படி இலைகளை வந்து 
அடைகிறது என்பதைப்பற்றியும் படித்தோம் . இனி , இப் பொருள் 
களைக்கொண்டு எப்படி பல்வேறு உணவுப் பொருள்கள் தயாரிக்கப் 
படுகின்றன என்பதைக் காண்போம் . 


10. ஒளிச்சேர்க்கை 

( Photosynthesis ) 


நாம் வாழும் உலகிலே எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன ; 
அவை வளர்கின்றன ; இனப்பெருக்கம் செய்கின்றன ; இடம்விட்டு 
இடம் நகர்கின்றன அவை இடைவிடாத இயக்கங்களிலே ஈடுபட் 
டுள்ளன . இந்த இயக்கங்களைச் செய்ய அவையனைத்திற்கும் ஆற்றல் 
வேண்டும் . 

சின்னஞ்சிறு பாக்டீரியாவிலிருந்து பெரிய யானை 
வரையில் உள்ள எல்லா உயிரினங்களையும் இயக்குவது ஆற்றலே ! 
இந்த ஆற்றலை அவை . உணவிலிருந்து பெறுகின்றன . நமக்குப் 
போதுமான உணவு கிடைக்கும்போது சுறுசுறுப்பாக 

வேலை 
செய்கிறோம் . பட்டினி கிடக்கும்பொழுது சோர்ந்து படுத்து 
விடுகிறோம் . சரி , உணவிலுள்ள ஆற்றல் எங்கிருந்து வந்தது ? 
அது சூரியனிடமிருந்து கிடைக்கிறது . சூரியன் ஒவ்வொரு கணமும் 
எல்லையற்ற ஆற்றலை நம் உலகின்மீது வீசிக்கொண்டிருக்கிறது . 
ஆனால் இந்த ஆற்றலை நாமும் , மற்ற விலங்குகளும் நேரடியாக 
சூரியனிடமிருந்து எடுத்துப் பயன்படுத்திக்கொள்ள முடியாது . 
சூரிய ஆற்றலைப் பிடித்து தமக்குப் பயன்படக்கூடிய ஆற்றலாக , 
உணவிலே பொதிந்துள்ள வேதி ஆற்றலாக மாற்றும் சக்தி 
தாவரங்களுக்கே உண்டு . இவ்விதம் சூரியனுக்கும் மற்ற உயிரினங் 
கட்கும் இடையே ஓர் இணைப்பாகத் தாவரங்கள் உள்ளன . உலகம் 
தோன்றி உயிர்தோன்றா அக் காலத்தில் பூமியின்மேல் பட்ட சூரிய 
ஆற்றல் அனைத்தும் அண்ட வெளியிலேயே சிதற அடிக்கப்பட்டு 
வீணாகிக்கொண்டிருந்தது . அதன் பின்னர் . இந்த ஆற்றலைப் 
பிடித்து 

வைத்துக்கொள்ளக்கூடிய திறன் வாய்ந்த 
அமைப்புகள் தோன்றின. பரிணாமப் போக்கிலே அவை வளர்ச்சி 
யடைந்து இன்றுள்ள தாவரங்களாகத் திகழ்கின்றன . இவ்வாறு 
உலகின் உயிர் மண்டலம் ( biosphere ) , சூரிய ஆற்றலில் ஒரு 
பகுதியை ஈர்த்து வைத்துக்கொண்டு விரிவடைந்து கொண்டே 

இம் முக்கியமான நிகழ்ச்சிக்கு அடிப்படையாக 


எளிய 


போகின்றது . 


91 


தாவரங்களின் வாழ்வியல் 


இருக்கும் தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையைப் ( photosynthesis ) 
பற்றி இனித் தெரிந்து கொள்வோம் . 


பசுமையான 


ஒளிச்சேர்க்கை : தாவரங்களின் 

பாகங்கள் 
கார்பன் - டை - ஆக்ஸைடு , தண்ணீர் இவற்றைக்கொண்டு ஒளியின் 
உதவியால் எளிய கார்போ - ஹைட்ரேட்டினைக் ( carbo - hydrate ) 
காட்டும் நிகழ்ச்சியே ஒளிச்சேர்க்கை எனப்படுகிறது . இந் நிகழ்ச்சி 
யின் போது ஆற்றல் சேமிப்பு ( energy storage ) நிகழ்கிறது . ஒரு 
செடியின் 

எல்லாப் பகுதிகளும் ஒளிச்சேர்க்கை 
செய்யக்கூடியன . ஆனால் , இலைகளில் தான் இந் நிகழ்ச்சி பெரும் 
அளவில் நடைபெறுகிறது . இந் நிகழ்ச்சியின் முடிவில் இலைகளில் 
தரசம் எனும் மாவுப் பொருள் ( starch ) மிகுதியாகச் சேர்கிறது . 
இலைகளில் தரசம் இருக்கிறது என்பதை ஓர் எளிய சோதனையின் 
மூலம் தெரிந்து கொள்ளலாம் . 


பசுமையான 


தரசச் சோதனை ( Starch Test ) : வெளிச்சத்திலே வளர்ந்து 
கொண்டிருக்கும் இலையொன்றை எடுத்து , அதைக் கொதிக்கும் 
நீரிலே போட்டுக் காய்ச்சவேண்டும் . இலை நன்கு நைந்துபோகும் 
வரை காய்ச்சிப் பின்னர் அதை எதில் சாராயத்தில் ( Ethyl 
alcohol ) போட்டுக் காய்ச்சவேண்டும் . அப்போது இலைகளில் 
உள்ள பச்சையம் சாராயத்தில் கரைந்துவிடுகிறது . 
நிறமற்றுப்போகிறது . இந்த இலையின் மேல் அயோடின் கரைசலை 
(Iodine solution ) ஊற்றினால் இலை கருநீலமாகிறது . அயோடினும் 
தரசமும் சேரும்போது கருநீல நிறம் உண்டாகுமாகையால் , 
இலைகளில் தரசம் இருக்கிறது என்று தெரிகிறது . இதுவே தரசச் 
சோதனை எனப்படுகிறது . 


இலை 


கின்றன 


தரசம் என்பது ஒரு கார்போஹைட்ரேட் . அதாவது , அது கரி , 
ஹைட்ரஜன் , ஆக்ஸிஜன் ஆகிய மூன்று மூலகங்களாலானது . 
ஹைட்ரஜனும் ஆக்ஸிஜனும் தண்ணீரில் என்ன விகிதத்தில் இருக் 

எவோ , அதே 2 : 1 என்ற விகிதத்தில் கார்போஹைட்ரேட் 
டிலும் உள்ளன . இவற்றில் கார்பனும் ஆக்ஸிஜனும் காற்றிலுள்ள 
கார்பன் - டை - ஆக்ஸைடிலிருந்து கிடைக்கின்றன . ( ஒரு மூலக்கூறு 
கார்பன் - டை - ஆக்ஸைடில் கார்பனின் ஓர் அணுவும் , ஆக்ஸிஜனின் 
2 அணுக்களும் சேர்ந்துள்ளன . ) ஹைட்ரஜன் தண்ணீரிலிருந்து 
கிடைக்கிறது . (தண்ணீர் என்பது ஹைட்ரஜனும் - 2 அணு ஆக்ஸி 
ஜனும் -1 அணுசேர்ந்த கூட்டுப் பொருள் . ஒளிச்சேர்க்கைக்குத் 
தேவையான ஆற்றலை ஒளி அளிக்கிறது . இந்த ஆற்றலை ஈர்த்து 
ஒளிச்சேர்க்கைக்குப் பயன்படுத்தும் திறன்வாய்ந்தது பச்சையம் 
எனும் நிறமே ( pigmenth ) ஆகவே , ஒளிச்சேர்க்கைக்குத் தண்ணீர் , 


ஒளிச்சேர்க்கை 


93 


கார்பன் - டை - ஆக்ஸைடு , பச்சையம் , ஒளி ஆகிய நான்கும் இன்றி 
யமையாத பொருள்கள் . 


ஒளி ஆற்றலை ஈர்த்துக்கொள்ளும் திறன் பச்சையத்திற்குத் 
தான் உண்டு . இனி , பச்சையம் இலைகளில் எப்படி அமைந் 
துள்ளது என்பதைக் காண்போம் . 


பசுங்கணிகங்கள் : உயர் தாவரங்களில் பச்சையம் , பசுங் 
கணிகங்கள் எனும் கணிகங்களில் உள்ளது . இக் கணிகங்கள் செடி 
யின் பசுமையான பாகங்களில் உள்ள ஸெல்களில் காணப்படு 
கின்றன . குறிப்பாக , இவை பச்சையான இலைகளில் மிகுதியாக 
உள்ளன . இவை நீள்வட்ட வடிவமான சிறு வில்லைகளாக உள்ளன . 
( பாசிகளில்- Algae- பசுங்கணிகங்கள் பல்வேறு வடிவில் இருக்க 
லாம் . ) கணிகங்கட்கு இரட்டைச் சவ்வு ஒன்று உண்டு . இச் சவ்வும் 


இரட்டைச் சவ்வு 


கிரானா 


ஸ்டோரோமா 


அடுக்கு 
பசுங்கணிகம் , 

--பச்சையம் ' 
பா 

லிபி '' 

புரதம் 
படம் -10 அடுக்கில் பச்சையம் அமைந்துள்ள விதம் 


86B000000 


மற்றப் பிளாஸ்மா சவ்வுகளைப்போலவே தேர்வு செலுத்து திறன் 
வாய்ந்தது . சவ்வினுள்ளே புரதத்தாலான இடைப்பொருள் 
உள்ளது . இது ஸ்ட்ரோமா ( stroma ) எனப்படுகிறது . இதில் 
பல கிரானா ( grana ) எனும் பகுதிகள் பொதிந்துள்ளன . ஒவ்வொரு 
கிரானாவும் பல அடுக்குகளால் ( lamella ) ஆனது . ஒவ்வோர் 
அடுக்கும் ஓர் இரட்டைச் சவ்வு வில்லையாகக் காணப்படுகிறது . 
இச் சவ்வுகளில் லிபிடும் புரதமும் உள்ளன . பச்சயம் , லிபிட் 
பகுதியுடன் தொடர்பு கொண்டுள்ளது . இந்த அமைப்பைப் படம் 
10-1 காட்டுகிறது . 


பச்சையம் என்பது ஒரு தனி நிறமி அன்று ; அதில் நான்கு 
நிறமிகள் கலந்துள்ளன . பச்சையம் ' ஏ ' (chlorophylla ) எனும் 


94 


தாவரங்களின் வாழ்வியல் 


நிறமி , நீலங்கலந்த பச்சை நிறமானது . பச்சையம் - பி எனும் நிறமி 
கரும்பச்சையானது . இவற்றோடு கரோடின் ( corotin ) , ஸாந்தோ 
ஃபில் ( xanthophyll) எனும் இரு மஞ்சள் நிறமிகளும் உள்ளன . 
பசுங்கணிகங்கள் மரபுவழியாகப் பெற்றோர்களிடமிருந்து சந்ததி 
கட்கு வருகின்றன . அவை தாமாகவே சுயேச்சையாகத் தோன்று 
வதில்லை . பசுங்கணிகங்கள் முதலில் தோன்றும்போது வண்ண 
மற்று இருக்கின்றன . அவற்றின்மீது ஒளி படும்போதுதான் , அவை 
பச்சையாகின்றன . ஒளி இல்லாதபோது கணிகங்களின் உள்ளே 
கிரானா அமைப்பும் தோன்றுவதில்லை . 


பச்சையத்தின் ஈர்ப்பு நிறமாலை : சூரிய ஒளியை ஒரு முப் 
பட்டைக் கண்ணாடியின் வழியாகச் செலுத்தினால் , அது ஊ வதா , 
கருநீலம் , நீலம் , பச்சை , மஞ்சள் , சிவப்பு என்ற வானவில்லின் 
ஏழு வண்ணங்களாகப் பிரிகிறது என்று நாம் அறிவோம் . 
ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் உண்டு . 
உதாரணமாக , சிவப்பு வண்ணத்தின் அலைநீளம் 700 மில்லி பூ 
வாகவும் , ( வில் 1/1000 பங்கு ) நீல வண்ணத்தின் அலை நீளம் 
440 மில்லி . வாகவும் இருக்கிறது . 390 மி . விலிருந்து 760 மி . 
வரை உள்ள அலைநீளங்களே நமது கண்ணிற்குப் புலனாகின்றன . 
இனி , பச்சையத்தை வைத்துக்கொண்டு ஒரு சோதனை செய்து 
பார்ப்போம் . இலைகளை எதில் சாராயக் கரைசலில் கொதிக்க 
வைக்கும்போது பச்சைக் கரைசல் கிடைக்கிறது என்று பார்த்தோ 
மல்லவா ? அக் கரைசலை ஒரு மெல்லிய கண்ணாடிப் பாத்திரத்தில் 
எடுத்துக்கொண்டு , அதை ஒளிக்கும் முப்பட்டைக் கண்ணாடிக்கும் 
இடையே வைப்போம் ( படம் 10-2 ) . இப்போது கிடைக்கும் 
நிறமாலை , ஒளியின் நிறமாலையிலிருந்து வேறுபட்டிருப்பதைக் 


திரை 


பச்சையம் 


படம் - 10.2 


காணலாம் . இந்த நிறமாலையில் ஐந்து இடங்கள் சற்று இரு 
ளடர்ந்து காணப்படுகின்றன . முக்கியமாகச் சிவப்பு நிறப் பகுதியில் 
குறுகிய கறுப்புப் பட்டை காணப்படுகிறது . அதேபோல் நீல - 
ஊதா பகுதியில் அகலமான , சற்று அடர்த்தி குறைந்த கறுப்புப் 


ஒளிச்சேர்க்கை 


95 


பட்டை காணப்படுகிறது . இவ் வண்ணங்கள் மறைக்கப்படு 
வதேன் ? பச்சையம் இவ் வண்ணங்களை ( அதாவது , அலைநீளங்களை ) 
ஈர்த்துக்கொண்டுவிட்டது . எனவே , அவை நிறமாலையில் தென் 
படுவதில்லை . இப் பட்டைகள் ஈர்ப்புப் பட்டைகள் ( absorption 
bands ) எனப்படுகின்றன . இத்தகைய நிறமாலை பச்சைய 
நிறமாலை ( chlorophyll spectrum ) எனப்படுகிறது . இவ்விதம் சில 
ஒளிக்கதிர்களை ஈர்த்துக்கொள்ளக்கூடிய திறமை பச்சையத்திற்கு 
உண்டு . அதனால் பச்சையம் ஒளிச்சேர்க்கைக்குப் பயன்படுகிறது . 


சிவப்பு 


நீலம் 


கரு 


ag 


ஊதா ஒளி நிறமாலை 


THIIII 


பச்சைய நிறமாலை 


ஈர்ப்புப் பட்டைகள் 
படம் - 

-10.3 பச்சையத்தின் ஈர்ப்பு நிறமாலை 


ஒளிச்சேர்க்கையைப் பாதிக்கும் அம்சங்கள் 


கார்பன் - டை - ஆக்ஸைடு : ஒளிச்சேர்க்கைக்குத் தேவையான 
மூலப்பொருள்களில் கார்பன் - டை - ஆக்ஸைடும் ஒன்று . நிலம் வாழ் 
செடிகள் தங்கட்குத் தேவையான கார்பன் - டை - ஆக்ஸைடைக் 
காற்றிலிருந்தே எடுத்துக்கொள்கின்றன . செடிகள் சுவாசிக்கும் 
போது உண்டாகும் கார்பன் - டை - ஆக்ஸைடு ஓரளவிற்குப் பயன் 
படுத்திக்கொள்ளப்படலாம் . வாழ் செடிகள் நீரிலே கரைந் 
துள்ள கார்பன் - டை - ஆக்ஸைடையும் , கார்பனேட் ( carbonate ), 
பை - கார்பனேட் ( bi - carbonate ) இவற்றிலிருந்து கிடைக்கும் 
கார்பன் - டை - ஆக்ஸைடையும் பயன்படுத்திக்கொள்கின்றன . 
காற்றில் .03 % ( பரிமாணத்தில் ) கார்பன் - டை - ஆக்ஸைடு 
இருக்கிறது . இது மிகவும் குறைந்த அளவு தான் . எனவே , 
கார்பன் - டை - ஆக்ஸைடு அநேக 

சந்தர்ப்பங்களில் ஒளிச் 
சேர்க்கைக்கு வரம்பிடுகிறது . இது பெரும்பாலும் இலைத்துளைகளின் 
வழியாகவே இலைகளுக்குள் செல்கிறது . சில இலைகளில் ஒரு 
' மணிக்கு ஒரு சதுர சென்டிமீட்டர் இலைப்பரப்பிற்கு -07 க.செ. மீ . 
கார்பன் - டை - ஆக்ஸைடு உள்ளே செல்கிறது என்று கணக்கிட் 
டிருக்கிறார்கள் . வளிமண்டலத்திலுள்ள கார்பன் - டை - ஆக்ஸைடின் 


96 


தாவரங்களின் வாழ்வியல் 


அளவு அடிக்கடி மாறுபடுகிறது . உதாரணமாக , அடர்ந்த காடுகளில் 
பகல் வேளையில் எல்லாத் தாவரங்களும் ஒளிச்சேர்க்கை செய்யும் 
போது , வளிமண்டலத்தின் கார்பன் - டை - ஆக்ஸைடு பெருமளவு 
குறையலாம் . பொதுவாக ( மற்ற அம்சங்களால் வரம்பிடப்படா 
விட்டால் ) கார்பன் - டை - ஆக்ஸைடின் அளவு அதிகமாக அதிக 
மாக ஒளிச்சேர்க்கையும் அதிகமாகிறது . ஆனால் , இந்த அளவு வளி 
மண்டலத்திலிருப்பதைவிட 20 சதவிகிதத்திற்குமேல் 

போகும் 
போது ஒளிச்சேர்க்கை தடைப்படுகிறது . 


ஒளி : ஒளிச்சேர்க்கைக்குத் தேவையான ஆற்றலைத் தருவது 
ஒளி என்று பார்த்தோம் . கண்ணிற்குப் புலனாகும் பகுதியைச் 
சேர்ந்த எந்த ஒளியும் ஒளிச்சேர்க்கைக்கு உதவும் . மின் விளக்கின் 
ஒளியில் கூட ஒளிச்சேர்க்கை நிகழும் . பொதுவாக ஒளியின் தீவிரம் 
அதிகமாக அதிகமாக ஒளிச்சேர்க்கையும் அதிகமாகிறது ஆனால் , 
ஒளியின் தீவிரம் மிகவும் அதிகமாகிவிட்டால் , இலைகளில் ஒளி 
ஆக்ஸிகரணம் ( photo - oxidation ) எனும் நிகழ்ச்சி நடை பெறுகிறது . 
அப்போது இலை காற்றிலுள்ள ஆக்ஸிஜனை எடுத்துக்கொண்டு , 
ஸெல்லிலுள்ள சில பொருள்களை ஆக்ஸிகரணமடையச் செய்து , 
கார்பன் - டை - ஆக்ஸைடை வெளிவிடுகிறது . ஒளியின் தீவிரத் 
தைத் தவிர ஒளியின் தன்மையும் ஒளிச்சேர்க்கையைப் பாதிக்கிறது . 
பொதுவாகச் சிவப்பு வெளிச்சத்தில் ( 655 மி.- அலைநீளம் ) மிக 
அதிகமான ஒளிச்சேர்க்கையும் , நீல வெளிச்சத்தில் ( 400 மி . I ) 
அதைவிடச் சற்றுக் குறைவான ஒளிச்சேர்க்கையும் நடைபெறு 
கிறது . இங்கு ஒன்றைக் கவனிக்கவேண்டும் . ஒளியின் நிறமாலையில் 
பச்சையம் எந்த அலைநீளங்களை ஈர்த்துக்கொள்கிறதோ , அதே 
அலைநீளங்களில் தான் ஒளிச்சேர்க்கையும் அதிகமாக இருக்கிறது . 
பச்சையத்திற்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் இடையேயுள்ள நெருங்கிய 
தொடர்பை இது காட்டுகிறது . ஒளியின் கால அளவும் ஓரளவிற்கு 
ஒளிச்சேர்க்கையைப் பாதிக்கிறது . தாவரங்கள் நீண்ட காலம்வரை 
தொடர்ந்து ஒளிச்சேர்க்கை செய்யமுடியுமென்று தெரிகிறது . 
உதாரணமாக , 25 ° செ.கி. வெப்ப நிலையில் ஓர் ஆப்பிள் மரத்திற்கு 
3,200 புட்காண்டில் ஒளியைத் தொடர்ந்து கொடுத்தபோது , அது 
18 நாட்கள்வரை குறைவின்றி ஒளிச்சேர்க்கை செய்தது . 


வெப்பநிலை : ஒளிச்சேர்க்கை பல்வேறுபட்ட வெப்பநிலைகளின் 
கீழ் நடைபெற முடியும் . சில ஊசி இலை மரங்கள் ( conifers ) 
- 6 ° சென்டிகிரேடில்கூட ஒளிச்சேர்க்கை செய்கின்றன . ஆனால் , 
வெப்பப் பகுதித் தாவரங்கள் 5 ° செ.கி.- க்குக் குறைந்த வெப்ப 
நிலையில் ஒளிச்சேர்க்கை செய்வதில்லை . சில வெப்ப நீர் ஊற்றுகளில் 
வாழும் நீலப்பச்சைப் பாசிகள் ( blue green algae ) 75 ° செ.கி. - ல் 


ஒளிச்சேர்க்கை 


97 


கூட ஒளிச்சேர்க்கை செய்கின்றன . சில பாலைவனச் செடிகள் 
550 . செ.கி. - ல்கூட ஓளிச்சேர்க்கை செய்கின்றன . பொதுவாக , 
தட்பப் பகுதித் தாவரங்களில் 10-35 ° செ.கி.- ல் தான் ஒளிச் 
சேர்க்கை சிறப்பாக நடைபெறுகிறது . வெப்பநிலை மிகவும் அதிக 
மாகிவிட்டால் ஒளிச்சேர்க்கை தடைப்படுகிறது . 
4. பச்சையத்தின் அளவு : 

செடியிலுள்ள பச்சையத்தின் 
அளவிற்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு எதுவும் 
இருப்பதுபோலத் தெரியவில்லை . பச்சையம் எப்போதும் ஒரு 
வரம்பிடு அம்சமாக இருப்பதில்லை . 


+ 


5. இலையின் உள் அமைப்பு : இலையின் உள் அமைப்பும் ஓரள 
விற்கு ஒளிச்சேர்க்கையைப் பாதிக்கிறது ஸெல் இடைவெளிகளின் 
அளவு , வினியோகம் ; பாலிஸேட் . பஞ்சுத்திசு இவற்றின் தராதர 
அளவு ; இலைத்துளைகளின் அளவு ; எண்ணிக்கை , வினியோகம் ; 
சாற்றுக் குழல்களின் அமைப்பு இவையனைத்தும் ஒளிச் 
சேர்க்கையைப் பாதிக்கின்றன . ஒளிச்சேர்க்கைக்குத் தேவையான 
ஒளி கார்பன் - டை- ஆக்ஸைடு , தண்ணீர் ஆகியவை இலைக்குள் 
செல்வதை இந்த அமைப்பு பாதிக்கிறது . எனவே , ஒளிச் 
சேர்க்கையும் பாதிக்கப்படுகிறது . 

முடிவுப் பொருள்களின் சேகரம் : ஒளிச்சேர்க்கையின்போதும் , 
அதைத் தொடர்ந்து நடைபெறும் துணை வினைகளின்போதும் ' 
இலையிலே தோன்றும் பொருள்கள் அவ்வப்போது வேறு பகுதிகட்கு 
அகற்றப்பட வேண்டும் . முடிவுப் பொருள்களின் சேகரத்திற்கும் 
ஒளிச்சேர்க்கைக்குமிடையே நேரடியான 

விகிதத் 

தொடர்பு 
எதுவும் இல்லாதிருந்தபோதிலுங்கூட , பொருள்களின் சேகரம் 
ஓரளவிற்கு ஒளிச்சேர்க்கையைப் பாதிக்கிறது . 

வரம்பீட்டு அம்சக் கோட்பாடு ( Theory of Limiting Factors ) : 
ஒளிச்சேர்க்கையைப் பல அம்சங்கள் பாதிக்கின்றன என்று பார்த் 
தோம் . - இவ்விதம் ஒரு வாழ்வியல் நிகழ்ச்சியை ( physiological 
process ) ஒரே சமயத்தில் பல அம்சங்கள் பாதிக்கும் போது ஏற் 
படக்கூடிய விளைவுகள் யாவை என்பதை எஃப் , எஃப் , பிளாக்மன் 
(F. F. Blackman ) எனும் தாவர வாழ்வியலாளர் ஒரு கோட் 
பாடாக வகுத்தார் . அதுவே வரம்பீட்டு அம்சக் கோட்பாடு எனப் 
படுகிறது . 

‘ ஒரு நிகழ்ச்சியின் வேகம் தனித்தனியான பல்வேறு 
அம்சங்களால் பாதிக்கப்படும்போது , அந்த அம்சங்களில் மிகவும் 
' மெதுவானது ' எதுவோ , அது நிகழ்ச்சியின் வேகத்திற்கு வரம்பிடு 
கிறது ' என்று அக் கோட்பாடு கூறுகிறது . ஓர் உதாரணத்தின் 
மூலம் இதை விளக்குவோம் . 

7 


9.8 


தாவரங்களின் வாழ்வியல் 


ஒரு செடிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு . ஒளி கொடுக்கப்பட்டிருப் 
பதாக வைத்துக்கொள்வோம் . இந்த ஒளி 5 கன செ.மீ. கார்பன் 
டை- ஆக்ஸைடை எடுத்துக்கொள்வதற்குப் 

போதுமானது 
என்றும் வைத்துக்கொள்வோம் . செடிக்கு 1. க . செ . மீ . கார்பன் 
டை- ஆக்ஸைடை அளித்தால் ஓரளவு ஒளிச்சேர்க்கை நடை 
பெறும் . இப்போது ஒளிச்சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டு 
மானால் , அதற்கு இன்னும் அதிகமான கார்பன் - டை -ஆக்ஸைடைக் 
கொடுக்க வேண்டும் . உதாரணமாக , 2 க . செ.மீ. கார்பன் 
டை - ஆக்ஸைடை அளித்தால் ஒளிச்சேர்க்கை உயரும் . ஆனால் , 
ஒளியின் அளவை அதிகப்படுத்தினால் ஒளிச்சேர்க்கை உயராது . 
ஏனெனில் , ஏற்கெனவே தேவைக்குமேல் ஒளி இருக்கிறது . இந் 
நிலையில் மிகக்குறைவான அம்சமாக இருப்பது கார்பன் - டை - 
ஆக்ஸைடே 

அன்றி ஒளியன்று . இவ்விதம் குறைவான 
( மெதுவான் ) அம்சமாகிய கார்பன் - டை - ஆக்ஸைடு 

ஒளிச் 
சேர்க்கைக்கு வரம்பிடுகிறது . ஒளிச்சேர்க்கையை அதிகரிக்க வரம் 
பிடும் அம்சமாகிய கார்பன் - டை - ஆக்ஸைடை உயர்த்தவேண்டும் . 
சரி ! கார்பன் - டை - ஆக்ஸைடை உயர்த்திக்கொண்டேபோகிறோம் ; 
ஒளிச்சேர்க்கையும் உயர்கிறது . எதுவரை இப்படி - உயரும் ? 
கார்பன் - டை - ஆக்ஸைடின் அளவு 

5 க . 

செ.மீ. ஆகும்வரை 
உயரும் . அதற்குமேல் கார்பன் - டை - ஆக்ஸைடை எவ்வளவு 
உயர்த்தினாலும் , ஒளிச்சேர்க்கை உயராது . ஏன் ? ஒளி போத 
வில்லை ! செடிக்குக் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒளியால் 5 க . செ.மீ. 
கார்பன் - டை - ஆக்ஸைடைத்தான் பயன்படுத்திக்கொள்ள முடியும் . 
அதற்குமேல் கொடுத்துப் பயனில்லை . இந் நிலையில் ஒளி வரம்பிடும் 
அம்சமாகிவிடுகிறது . எனவே , ஒளிச்சேர்க்கையை உயர்த்த 
ஒளியைத்தான் உயர்த்த - வேண்டுமே தவிரக் கார்பன் - டை 
ஆக்ஸைடை அன்று . இவ்விதமாக எக் குறிப்பிட்ட நிலையிலும் 
ஒளிச்சேர்க்கையின் வேகம் அந்த நிலையில் மிகக் குறைவான அம்சம் 
எதுவோ , அதனால் வரம்பிடப்படுவதைக் காண்கிறோம் . அண்மைக் 
காலத்தில் பிளாக்மனின் இக் கோட்பாட்டில் சில மாற்றங்கள் 
செய்யப்பட்டிருந்தபோதிலுங்கூட , பொதுவாக இக் கோட்பாடு 
ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது . ஒளிச்சேர்க்கைக்குமட்டுமன்றி மற்ற 
வாழ்வியல் நிகழ்ச்சிகட்கும் இது பொருந்தும் . 


ஒளிச்சேர்க்கையின் செயல்முறை ( Mechamism of Photo 
synthesis ) : ஒளிச்சேர்க்கையின்போது நடைபெறும் வேதி மாற்றங் 
களைப்பற்றித் தெரிந்துகொள்ளுமுன் ஆக்ஸிகரணம் , குறைத்தல் 
எனும் இரண்டு வேதி மாற்றங்களைப்பற்றித் தெரிந்துகொள் 
வோம் . 


( 


99 


ஒளிச்சேர்க்கை 


ஆக்ஸிகரணம் : ஒரு , பொருளுடன் ஆக்ஸிஜனைச் சேர்க்கும் 
நிகழ்ச்சி ஆக்ஸிகரணம் எனப்படுகிறது . உதாரணமாக , கீழ்க்கண்ட 
சமன்பாட்டைப் பாருங்கள் : 


- ஸல்ஃபர் + ஆக்ஸிஜன் --- ஸல்ஃபர் - டை - ஆக்ஸைடு . 
ஆக்ஸிகரணமெனப்படுகிறது . 


ஹைட்ரஜன் நீக்கம் : ஒரு பொருளிலிருந்து ஹைட்ரஜன் நீக்கப் 
படும்போதும் அது ஆக்ஸிகரணமெனப்படுகிறது . உதாரணமாக , 
கீழ்க்கண்ட சமன்பாட்டைப் பாருங்கள் : 


ஹைட்ரஜன் ஸல்ஃபைடு - > ஹைட்ரஜன் + ஸஃல்பர் . இதில் 
ஸல்ஃபரிலிருந்து ஹைட்ரஜன் நீக்கப்படுவதால் , ஸல்ஃபர் ஆக்ஸி 
கரணமடைந்துவிட்டது என்று கூறுகிறோம் . 


எலெக்ட்ரான் நீக்கம் : மூலகங்கள் அணுக்களால் ஆனவை . 
அணுக்களை மேலும் பகுத்தால் அதில் மூன்று வகையான துகள்கள் 
இருப்பதைக் காணலாம் . ப்ரோடான் ( proton ) எனும் துகள்கள் 
நேர்மின்னேற்றமுடையவை . எலெக்ட்ரான் ( electron ) எனும் 


> புரோடான் 
- நியூட்ரான் 


உட்கரு 


> எலெக்ட்ரான் 
படம் - 10.4 ஹீலியம் அணு 


துகள்கள் எதிர்மின்னேற்றமுடையவை . நியூட்ரான் ( neutron ) 
எனும் துகள்கள் மின்னேற்றமற்றவை . ப்ரோடான்களும் நியூட் 
ரான்களும் அணுவின் உட்கருவில் உள்ளன . எலெக்ட்ரான்கள் 
உட்கருவைச் சுற்றிச் சுழன்று கொண்டிருக்கின்றன. வெவ்வேறு 
அணுக்களில் இத் துகள்களின் எண்ணிக்கை ) வெவ்வேறாக 
இருக்கிறது . ஆனால் , ஓர் அணுவில் நேர் மின்னேற்றமுள்ள 
ப்ரோடான் துகள்களின் எண்ணிக்கையும் , எதிர் மின்னேற்ற 


1 


. 


எலெக்ட்ரான் 
அதை CO, என்று . , 
100 

தாவரங்களின் வாழ்வியல் 
முடைய எலெக்ட்ரான் - துகள்களின் எண்ணிக்கையும் சமமாக 
இருக்கின்றன . உதாரணமாக , -ஹைட்ரஜன் அணுவில் ஒரு 
ப்ரோடானும் ஓர் எலெக்ட்ரானும் உள்ளன . ஹீலியம் அணுவில் 
2 எலெக்ட்ரான்களும் , 2 ப்ரோடான்களூம் , 2 நியூட்ரான்களும் 
உள்ளன . அணுவில் இவை அமைந்துள்ள விதத்தைப் படம் 10-4 
காட்டுகிறது . 

இவ்விதம் - ஓர் அணுவில் எலெக்ட்ரான்களும் ப்ரோடான் 
களும் சம எண்ணிக்கையில் இருப்பதால் , அணுமின் : நடு நிலையில் 
(electrical neutrality ) உள்ளது . . . இந்த அணுவிலிருந்து ஓர் 
உதாரணமாக , - ஹீலியம் அணுவிலிருந்து ஓர் எலெக்ட்ரானைப் 
பிரித்துவிட்டால் , அதில் 2 ப்ரோடான்களும் 1 எலெக்ட்ரானும் 
இருக்கும் . அதாவது , ஒரு நேர் மின்னேற்றம் அதிகமாக இருக்கும் . 
எனவே , ஹீலியம் அணு நேர்மின்னேற்றத்தை அடைகிறது . 
இவ்விதம் ஓர் அணுவிலிருந்து எலெக்ட்ரான் நீக்கப்படுவதும் 
ஆக்ஸிகரணத்தின் ஒருவகையாகும் . 
தாரணமாக , 

ஆக்ஸிகரணம் 
ஹீலியம் 

ஹீலியம் + 

1 எலெக்ட்ரான் 
குறைத்தல் : இதற்கு எதிரான மாறுபாடுகள் குறைத்தல் 
எனப்படுகின்றன . அதாவது , ஒரு பொருளிலிலிருந்து - ஆக்ஸிஜனை 
நீக்கினாலும் , ஒரு பொருளோடு ஹைட்ரஜனையோ எலெக்ட் 
ரானையோ சேர்த்தாலும் அது குறைத்தல் எனப்படுகிறது . 

வேதிக்குறிகள் ( Chemical Symbols) : வேதியியலில் இரசாயன 
மூலகங்கள் குறிகளால் காட்டப்படுகின்றன . மூலகங்களின் முதல் 
எழுத்தையோ அல்லது பெயரிலுள்ள இரண்டு எழுத்துகளையோ 
கொண்டு இக் குறிகள் அமைக்கப்படுகின்றன . உதாரணமாக , 
ஹைட்ரஜன் ( hydrogen ) முதல் எழுத்தாகிய H எனும் குறியாலும் , 
ஆக்ஸிஜன் ( oxygen ) 0 எனும் குறியாலும் , குளோரின் (chlorine ) 
இரண்டு எழுத்துகளாகிய CI . எனும் , குறியாலும் காட்டப் 
படுகின்றன. இதுபோன்ற மூலக்கூறுகள் , அவற்றிலுள்ள மூலகங் 
களின் குறிகளாலும் அளவாலும் காட்டப்படுகின்றன . 
உதாரணமாக , 'கார்பன் - டை - ஆக்ஸைடில் ஒரு - கார்பன் ( C ) 
அணுவும் , இரண்டு ஆக்ஸிஜன் ( 0) அணுக்களும் உள்ளன . எனவே , 

, . தண்ணீர் H , O 
என்று எழுதப்படுகிறது . இதில் 2 ஹைட்ரஜன் ( H ) அணுக்களும் , 


க ' 


ஒளிச்சேர்க்கை 


101 


ஓர் ஆக்ஸிஜனும் உள்ளன . இரசாயனக் கூட்டுப் பொருள்களும் 
இக் குறிகளால் காட்டப்படுகின்றன . உதாரணமாக , சோடியம் 
குளோரைடு எனும் சாதாரண உப்பில் ஓர் அணு சோடியமும் 
( Na) , ஓர் அணு குளோரினும் ( CI ) உள்ளன . எனவே , அதை Nacl 
என்று எழுதுகிறார்கள் . உலகெங்குமுள்ள விஞ்ஞானிகள் இக் 
கு நிகளையே கையாளுகின்றனர் . நாமும் இனி இக் குறிகளைத் 
தேவையானபோது பயன்படுத்துவோம் . ஒளிச்சேர்க்கையின் 
போது நடைபெறும் வேதி மாற்றங்களைப் புரிந்துகொள்ள இந்த 
விவரங்கள் உதவும் . 
ஒளிச்சேர்க்கையின்போது து 

கார்பன் - டை - ஆக்ஸைடு ( Co.) , 
தண்ணீர் ( H , 0 ) இரண்டும் சேர்ந்து கார்போஹைட்ரேட் ஆகிறது . 
அப்போது ஆக்ஸிஜன் வெளியிடப்படுகிறது . எளிய முறையில் 
இதைக் கீழ்க்கண்ட சமன்பாட்டால் குறிக்கலாம் : 

( குளுகோஸ் ) 
கார்பன் - டை - ஆக்ஸைடு + தண்ணீர்-- கார்போஹைட்ரேட் + 

ஆக்ஸிஜன் 
இயைபுக் குறிகளை உபயோகித்து இதைக் கீழ்க்கண்டவாறு 
எழுதலாம் ; 
6 Co , + 6 H , C , H ,, 0 : + 60 ,. 

(குளுகோஸ் ) 
மேற்கண்ட சமன்பாடு ஒளிச்சேர்க்கையின் 

முடிவான 
விளைவைக் குறிப்பிடுகிறது . ஆனால் , இடையில் நடக்கும் மாற்றங்களை 
இச் சமன்பாட்டிலிருந்து தெரிந்துகொள்ள முடியாது . உதாரண 
ஒளிச்சேர்க்கையின் 

முடிவில் 

ஆக்ஸிஜன் வெளியிடப் 
படுகிறது என்று தெரிகிறது . இந்த ஆக்ஸிஜன் எங்கிருந்து வந்தது ? 
மூலப்பொருள்களாகிய கார்பன் - டை - ஆக்ஸைடு , தண்ணீர் இரண் 
டிலும் ஆக்ஸிஜன் இருக்கிறது அல்லவா ? கார்பன் - டை - ஆக்ஸைடி 
லிருந்து கார்பன் பிரிக்கப்பட்டுத் தண்ணீருடன் சேர்கிறதா 
அல்லது தண்ணீரிலிருந்து ஹைட்ரஜன் பிரிக்கப்பட்டுக் கார்பன் 
டை - ஆக்ஸைடுடன் சேர்க்கப்படுகிறதா ? பற்பல சோதனைகள் 
மூலம் இப் புதிர்கள் விடுவிக்கப்பட்டு , ஒளிச்சேர்க்கையின்போது 
ஏற்படும் வேதி மாற்றங்களைப்பற்றிய பொதுவான ஒரு கருத்து 
உருவாகியிருக்கிறது . அதைப் பார்ப்போம் . 
ஒளிச்சேர்க்கையின்போது 

வெளியிடப்படும் ஆக்ஸிஜன் 
தண்ணீரிலிருந்து வருகிறது என்று 

கண்டுபிடித்தது . 
நிகழ்ச்சியை சரியாகப் புரிந்துகொள்ள உதவியது .. இதற்குக் 


மாக , 


102 


தாவரங்களின் வாழ்வியல் 


கதிரியக்கப் பொருள்கள் - (radio- active) உதவின . ( கதிரியக்கப் 
பொருள்கள் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளும்போது அவை 
எப்படி மாறுபடுகின்றன என்பதைத் தெரிந்துகொள்ளலாம் . ) 
ஆக்ஸிஜனின் 018 எனும் கதிரியக்க வகை ஒன்றுள்ளது . இந்த 
ஆக்ஸிஜனை ஹைட்ரஜனுடன் சேர்த்துத் தண்ணீர் உண்டாக்கப் 
பட்டது . இதைத் தாவரங்கட்கு அளித்துப் பரி சோதனை செய்யப் 
பட்டது . இச் சோதனையால் என்ன பயன் ? கார்பன் - டை - ஆக்ஸை 
டிலுள்ள ஆக்ஸிஜன் , சாதாரண ஆக்ஸிஜன் ; தண்ணீரிலுள்ளது . 
கதிரியக்க ஆக்ஸிஜன் . ஆகவே , முடிவுப் பொருளாகத் தோன்றும் 
ஆக்ஸிஜன் எங்கிருந்து வருகிறது என்று கண்டு பிடித்துவிடலாம் . 
இச்சோதனையில் வெளியிடப்பட்ட ஆக்ஸிஜன் முழுவதும் கதிரியக்க 
ஆக்ஸிஜனாகவே இருந்தது . எனவே , 

எனவே , ஒளிச்சேர்க்கையின் போது 
வெளியிடப்படும் ஆக்ஸிஜன் தண்ணீரிலிருந்தே வருகிறது என்பது 
தெளிவாயிற்று . கீழ்க்கண்ட சமன்பாட்டில் கதிரியக்க ஆக்ஸிஜனை : 
நட்சத்திரக் குறியிட்டுக் காட்டியிருக்கிறோம் : 


CO , + H , O * -- * ( CHO ) + 0 , * * 
இதிலிருந்து என்ன தெரிகிறது ? 


கார்போஹைட்ரேட்கள் கட்டப்படும்போது தண்ணீர் , ஹைட் 
ரஜனாகவும் ஆக்ஸிஜனாகவும் பிரிக்கப்படுகிறது . ஹைட்ரஜன் , 
கார்பன் - டை - ஆக்ஸைடுடன் சேர்ந்து . கார்போஹைட்ரேட் 
ஆகிறது ; ஆக்ஸிஜன் வெளியேறுகிறது . கீழ்க்கண்ட சமன் 
பாட்டைப் பாருங்கள் : 


CO , + H2O - 


( Hzo) + om 


படம் - 10.5 


இந்த இரண்டு மாறுபாடுகளும் ஒரே சமயத்தில் நடைபெறு 
கின்றனவா ? அல்லது வெவ்வேறு நிலைகளில் 

நடைபெறு 
கின்றனவா ? இதைப் புரிந்து கொள்ள ஹில் என்பவர் செய்த 
சோதனையைப் பார்போம் : 


ஹில் சோதனை : ஹில் , சில இலைகளை எடுத்து அவற்றோடு 
மணலைச் சேர்த்து அரைத்து , பசுங்கணிகங்களைத் தனிமைப்படுத் 
தினார் . அவற்றைப் பன்முறை நீரிலே கழுவிப் பின்னர் அவற்றைத் 
தண்ணீரிலே மிதக்கவிட்டார் . தண்ணீரோடு பென்ஸோ- க்யூனோன் 


ஒளிச்சேர்க்கை 


103 


( benzo - quinone ) எனும் பொருளையும் சேர்த்து ஒளியில் வைத்தார் . 
பென்ஸோ -க்யூனோன் ஒரு குறைப்பானாகப் பயன்படுகிறது . 
அப்போது தண்ணீரிலிருந்து ஆக்ஸிஜன் குமிழிகள் 

குமிழிகள் வெளி 
வந்தன . அதாவது , தண்ணீரைப் பச்சையம் , ஆக்ஸிஜனாகவும் 
ஹைட்ரஜனாகவும் பிரிக்கிறது . ஹைட்ரஜன் பென்ஸோ - க்யூனோ 
னுடன் சேர்ந்து ஹைட்ரோ - க்யுனோன் ஆகிறது . கீழ்க்கண்ட 
சமன்பாட்டைப் பார்க்கலாம் : 


ஒளி 
H , O + பென்ஸோ- க்யூனோன் 

ஹைட்ரோ- 

பச்சையம் க்யுனோன் +0 , 
இந்த மாற்றத்தில் ஒளிச்சேர்க்கையின் ஒரு பகுதி , அதாவது , 
தண்ணீர் பிரிக்கப்படுவது நடைபெறுகிறது . ஆனால் , கார்போ 
ஹைட்ரேட் கட்டப்படுவதில்லை . 


இரண் 


பிறகு இப் பீக்கரை இருளில் வைத்து அதோடு கார்பன் - டை 
ஆக்ஸைடைச் சேர்த்தால் , கார்போஹைட்ரேட் உண்டாகிறது . 

இதிலிருந்து பெறப்படும் முடிவுகள் யாவை ? ஒளிச்சேர்க்கை 
இரண்டு நிலைகளில் நடைபெறுகிறது . முதல் நிலையில் தண்ணீர் 
ஹைட்ரஜன் , ஆக்ஸிஜன் எனப் பிரிக்கப்படுகிறது . இந்த மாறுபாடு 
பச்சையத்தின் உதவியால் ஒளியில் நடைபெறுகிறது . 
டாவது 

நிலையில் ஹைட்ரஜன் , கார்பன் - டை - ஆக்ஸைடுடன் 
சேர்க்கப்படுகிறது . இந்த மாறுபாட்டுக்கு ஒளி தேவையில்லை ; 
இது இருளிலும் நடைபெறும் . 
ஹில் 

சோதனையில் பென்ஸோ - க்யூனோன் சேர்க்கப்படா 
விட்டால் ஆக்ஸிஜன் வெளியிடப்படுவதில்லை . தண்ணீர் பிரிக்கப் 
படும்போது தோன்றும் ஹைட்ரஜனை ஏற்றுக்கொள்ள 
ஒரு 
பொருள் தேவைப்படுகிறது . அது இல்லையென்றால் ஆக்ஸிஜன் 
வெளியிடப்படுவதில்லை . பென்ஸோ - க்யூனோன் இச் சோதனையில் 
ஹைட்ரஜனை ஏற்றுக்கொள்கிறது . எனவே , இது போன்ற 
பொருள் பொதுவாக 

ஏற்பான் ( acceptor ) எனப்படுகிறது . 
ஏற்பானுடன் சேர்ந்த ஹைட்ரஜன் இரண்டாவது நிலையில் 
அதிலிருந்து பிரிந்து , கார்பன் - டை - ஆக்ஸைடுடன் சேர்ந்து , 
கார்போ ஹைட்ரேட் ஆகிறது . பிரிந்த ஏற்பான் மீண்டும் 
ஹைட்ரஜனை ஏற்கத் தயாராகிறது . கீழ்க்கண்ட சமன்பாடுகள் 
இதைக் காட்டுகின்றன : 


2 H , O + 2 A --- 2 AH , + 0 , 

( A ஏற்பான் ) 


104 


தாவரங்களின் வாழ்வியல் 


2 AH , + CO2 ( CH2O ) + 2 A + HNO 

கார்போஹைட்ரேட் 


இனி , தாவரங்களின் இலையினுள்ளே இந்த மாறுபாடுகள் 
எப்படி நிகழ்கின்றன என்று பார்ப்போம் . 


ஒளிச்சேர்க்கையின் முதல் நிலை : ஒளிச்சேர்க்கைக்கு வேண்டிய 
ஆற்றல் ஒளியிலிருந்து கிடைக்கிறது என்று பார்த்தோம் . 'இந்த 
ஒளி ஆற்றலை ஈர்த்துக்கொள்ளும் திறன் இலையிலுள்ள பச்சையத் 
திற்கே உண்டு . பச்சையம் ஒளி ஆற்றலை ஈர்த்துக்கொள்ளும் 
போது அதிலுள்ள எலெக்ட்ரான் கிளர்ச்சி அடைகிறது . இவ்விதம் 
கிளர்ச்சி அடைந்த எலெக்ட்ரான் பச்சைய மூலக்கூறைவிட்டு 
அகலும்போது பச்சையத்தில் நேர்மின்னேற்றம் ஏற்படுகிறது . 
நேர்மின்னேற்றமுடைய பச்சையம் மற்றப் பொருள்களை ஆக்ஸி 
கரணிக்கும் திறமுடையது . இது ( நேரடியாகவோ அல்லது 
மற்றொரு பொருளுடன் சேர்ந்தோ ) : தண்ணீரிலிருந்து ஹைட் 
ரஜனைப் பிரிக்கிறது . அதாவது , தண்ணீரை ஆக்ஸிகரணமடையச் 
செய்கிறது . அப்போது ஹைட்ரஜன் அணுவும் ( H ) ஹைட்ராக்ஸில் 
மூலக்கூறும் ( OH ) உண்டாகின்றன . இவற்றில் ஹைட்ரஜன் 
குறைக்கும் தன்மையுடையது . ஆதலால் , அது குறைப்பான் என 
அழைக்கப்படுகிறது . ஹைட்ராக்ஸில் மூலக்கூறு ஆக்ஸிகரணிக்கும் 
தன்மை உடையது . ஆதலால் , அது ஆக்ஸிகரணி எனப்படுகிறது . 
இவ்விதம் தண்ணீர் ஒரு குறைப்பானாகவும் , ஓர் ஆக்ஸிகரணி 
யாகவும் பிரிக்கப்படுகிறது . ஹைட்ரஜனில் ஒரு பகுதி ஹைட். 
ராக்ஸிலின் ஒரு பகுதியோடு சேர்ந்து மீண்டும் தண்ணீராகிறது . 
அப்போது ஆற்றல் செறிந்த வேதிப்பொருளாகிய ATP தோன்று 
கிறது . உயிரினங்களின் ஆற்றலுக்கு அடிப்படையான பொருள் 
இதுதான் என்று முன்னரே பார்த்தோமல்லவா ? ஹைட்ரஜனின் 
மற்றொரு பகுதி ஸெல்லிலுள்ள TPN என்று சுருக்கமாக அழைக்கப் 
படும் . டிரைபாஸ்ஃபோபைருடீன் நியூக்ளியோடைடு (triphospho 
pyridinenucleotide ) எனும் பொருளோடு சேர்ந்துவிடுகிறது . 
அதாவது , TPN குறைக்கப்பட்டு TPN H , எனும் குறைந்த உருவை 
(reduced form ) அடைகிறது . இங்கு TPN ஹைட்ரஜனை ஏற்கிறது . 
எனவே , இதை ஏற்பான் எனலாம் . இவ்விதம் ஹைட்ரஜன் TPN 
ஐக் குறைக்கும்போது ஆற்றல் பொதிந்த ATP தோன்றுகிறது 
என்கிறார்கள் . எப்படியாயினும் , ஒளிச்சேர்க்கையின் இம் முதல் 
நிலையில் ஒளியின் ஆற்றல் ஈர்க்கப்பட்டு , ஸெல்லிலுள்ள பாஸ்பரஸ் 
கூட்டுப் பொருளிலே சேர்த்துவைக்கப்படுகிறது . இந் நிகழ்ச்சி 
ஒளி பாஸ்பரீகரணம் எனப்படுகிறது . இந்த - ஆற்றல் மற்ற 
மாற்றங்களை இயக்குகிறது . முதலில் தோன்றும் ஹைட்ராக்ஸில் 


ஒளிச்சேர்க்கை 


105 


மூலக்கூறில் ஒரு பகுதிதான் ஹைட்ரஜனுடன் சேர்ந்து தண்ணீரா 
கிறது என்று பார்த்தோம் '. மற்றொரு பகுதி நொதிகளால் 
பாதிக்கப்பட்டு ஆக்ஸிஜனை வெளிவிடுகிறது . ஒளிச்சேர்க்கையின் 
இம் முதல் நிலைக்கு ஒளிக்கிரியை (light reaction ) என்று பெயர் ; 
இதை ஹில் கிரியை ( Hill's reaction ) என்றும் கூறுவார்கள் . இதன் 
விளைவாக TPNH ,, ஆக்ஸிஜன் , ATP ஆகிய மூன்று பொருள்கள் 
தோன்றுகின்றன . 


என்று 


இரண்டாவது நிலை இனி , கார்பன் - டை - ஆக்ஸைடு என்ன 
மாறுதல் அடைகிறது 

பார்ப்போம் . கார்பன் - டை 
ஆக்ஸைடு ஸெல்லிலுள்ள ரைபுலோஸ் - டை - பாஸ்பேட் (ribulose 
di -phosphate ) எனும் பொருளுடன் இணைகிறது . இதன் விளைவாக 
பாஸ்போ கிளிசரிக் அமிலம் ( phospho - glyceric acid ) எனும் 
அமிலம் தோன்றுகிறது . 


ரைபுலோஸ் - டை -பாஸ்பேட் + co , 


பாஸ்போ 
கிளிசரிக் அமிலம் 


முதல் நிலையில் தோன்றிய TPN H , - ம் , ATP- யும் பாஸ்போ கிளிசரிக் 
அமிலத்துடன் சேர்கின்றன . அப்போது பாஸ்போ - கிளிசரிக் அமிலத் 
தோடு ஹைட்ரஜனும் ஆற்றலும் சேர்க்கப்படுகின்றன . அதாவது , 
பாஸ்போ -கிளிசரிக் அமிலம் குறைதல் அடைகிறது . 

இதன் 
விளைவாக கிளிஸிரால் - டி - ஹைட் 3 பாஸ்பேட் , டை - ஹைட்ராக்ஸி 
அஸிடோன் பாஸ்பேட் என்ற இரண்டு பொருள்கள் தோன்று 


கின்றன . 


பாஸ்போ -கிளிஸரிக் அமிலம் + TPN H , – கிளிஸரால் - டி 

ஹைடு 3 பாஸ்பேட் + டைஹைட்ராக்ஸி அஸிடோன் 
பாஸ்பேட் + TPN . 


ஏற்பானாகிய TPN ஹைட்ரஜனை பாஸ்போ - கிளிஸரிக் அமிலத்திற்கு 
அளித்துவிட்டு ஆக்ஸிகரணம் அடைகிறது ; 

மீண்டும் 
ஹைட்ரஜனை ஏற்கிறது . 


இவ்விதம் TPN முதல் நிலைக்கும் இரண்டாவது நிலைக்கு 
மிடையே இணைப்பாக விளங்குகிறது . இரண்டு பாஸ்பேட் பொருள் 
களும் ஒன்றுசேர்ந்து ஃப்ரக்டோஸ் பாஸ்பேட் ஆகின்றன . 
கிளிஸரால்டிஹைடு 3 பாஸ்பேட் + ஹைட்ராக்ஸி அஸிடோன் 
பாஸ்பேட் 

ஃப்ரக்டோஸ் பாஸ்பேட் 


106 


தாவரங்களின் வாழ்வியல் 


இந்த ஃப்ரக்டோஸ் பாஸ்பேட்டின் ஒரு பகுதி ஸுக்ரோஸ் 
(sucrose ), தரசம் (starch ) முதலிய உணவுப் பொருள்களாக 
மாற்றப்படுகின்றது . 


ஃப்ரக்டோஸ் பாஸ்பேட்டின் மற்றொரு பகுதி , பல மாற்றங்கள் 
அடைந்து , ரைபுலோஸ் மானோ பாஸ்பேட் ( ribulose mono phos 
phate) ஆகிறது . முதல் நிலையில் ஒளி பாஸ்பரீகரணத்தின்போது 
தோன்றிய ATP ரைடிலோஸ் மானோ பாஸ்ஃபேட்டுடன் சேர்ந்து , 


* 


ஒளி ஆற்றல் 

3 
பச்சையம் 


தண்ணீர் 


ஒளிக்கிரியை 


нон 


[ H ] 


[ 


[ bs ] 


நொதி 


தண்ணீர் 
ATP4 

.ATP 
TPN 


@ 


PNH ) 


இருள் 


கிரியை ரைபுலோஸ் 


பாஸ்போ கிளிசரிக் 

கிளிஸரால் டிஹைடு 

HAI 
அமிலம் 

பாஸ்பேட் ப்ரக்டோஸ்டை 
டை ஹைட்ராக்லி 

பாஸ்பேட் 
கார்பன்டை - 

அலிடோன் பாஸ்பேட் 
ஆக்ஸைடு 

ரைபுலோஸ் 
மானோ பாஸ்பேட் 

சர்க்கரை தரசம் 
டை பாஸ்பேட் 

படம்- 10 : 6 ஒளிச்சேர்க்கையின் செயல் முறை 
ரைபுலோஸ் - டை - பாஸ்பேட் மீண்டும் தோன்றுகிறது . இது மேலும் 
கார்பன் - டை - ஆக்ஸைடை ஏற்றுக்கொள்கிறது . இதுபோல ஒளிச் 
சேர்க்கையின் நிகழ்ச்சிகள் சுழன்று சுழன்று நடைபெறுகின்றன . 
படம் ( 10-6 ) ஐப் பார்த்தால் இந் நிகழ்ச்சிகளுக்கிடையேயுள்ள 
தொடர்பு தெளிவாகும் . 


ஒளிச்சேர்க்கையின் இந்த இரண்டாவது நிலை இருளிலும் நடை 
பெறும் , எனவே , இது இருட்கிரியை எனப்படுகிறது . 


ஒளிச்சேர்க்கை 


107 


மேலே கண்ட முறையில் தாவரங்கள் ஒளி ஆற்றலை ஈர்த்து . 
பயனுள்ள இயைபு ஆற்றலாகச் சேமித்துவைக்கின்றன . இந்த 
ஆற்றலைக்கொண்டே உயிர்மண்டலம் ( biosphere ) இயங்குகிறது . 
லகிலுள்ள தாவரங்களனைத்தும் சேர்ந்து உலகின் மேல் படும் 
சூரிய ஆற்றலின் ஒரு சதவிகிதத்தையே ஒளிச்சேர்க்கையின்போது 
பிடித்துவைத்துக்கொள்கின்றன . இந்த ஒரு சதவிகிதம் ஆற்றல் 
தான் உயிருலகத்தை இயக்குகிறது ! 


வேதிச்சேர்க்கை : உணவுச் சேர்க்கைக்கு வேண்டிய ஆற்றலைத் 
தாவரங்கள் ஒளியிலிருந்து பெறுகின்றன என்று பார்த்தோம் . 
சில பாக்டீரியாக்கள் இந்த ஆற்றலைச் சில வேதி மாறுபாடுகள் மூலம் 
அடைகின்றன . சில வேதி மாறுபாடுகள் நடைபெறும்போது 
ஆற்றல் வெளியிடப்படுகிறது . இத்தகைய வேதி மாறுபாடுகள் 
ஆற்றல் வெளியிடு மாறுபாடுகள் ( exergonic reactions ) எனப்படு 
கின்றன . பாக்டீரியாக்கள் நிலத்திலுள்ள சில அனங்ககக் கூட்டுப் 
பொருள்களை ஆக்ஸிகரணமடையச் செய்கின்றன . இந்த வேதி 
மாறுபாடுகளின்போது வெளியிடப்படும் ஆற்றலை உணவுச் சேர்க் 
கைக்குப் பயன்படுத்துகின்றன . இவ்விதம் வேதி மாற்றங்களின் 
ஆற்றலைப் பயன்படுத்திச் செய்யப்படும் உணவுச் சேர்க்கை வேதிச் 
சேர்க்கை ( chemosynthesis) எனப்படுகிறது . இந்த முறையிலே 
வாழும் உயிரினங்கள் வேதிஜீவிகள் ( chemotrophs) எனப்படு 


கின்றன . 


வேதிஜீவிகளில் பலவகைகள் உண்டு . ஒவ்வொரு வகையும் 
ஒரு குறிப்பிட்ட அனங்ககப் பொருளைப் பயன்படுத்திக்கொள் 

அவை பயன்படுத்திக்கொள்ளும் அனங்ககப் பொருள் 
களின் அடிப்படையில் அவை 

வகைகளாகப் 

பிரிக்கப்பட் 
டுள்ளன . இவற்றில் சிலவற்றைப்பற்றித் தெரிந்துகொள்வோம் . 


கின்றது . 


நைட்ரஜன் பாக்டீரியா ( Nitrifying Bacteria) : இவை நைட்ரஜன் 
கூட்டுப் பொருள்களை ஆக்ஸிகரணித்து ஆற்றலைப் பெறுவதால் 
இப் பெயர் பெற்றுள்ளன . இவற்றுள் நைட்ரோஸோமோனாஸ் 
( Nitrosomonas ) எனும் பாக்டீரியா அமோனியாவை ஆக்ஸீ 
கரணமடையச் செய்து நைட்ரேட் ஆக்குகிறது . இந்த ஆக்ஸீ 
கரணத்திற்குத் தேவையான ஆக்ஸிஜன் காற்றிலிருந்து கிடைக் 
கிறது . இந்த மாறுபாட்டின்போது 157 கி . கலோரி ஆற்றல் 
வெளியிடப்படுகிறது . இந்த மாறுபாடு இரண்டு நிலைகளில் நடை 
பெற வேண்டுமெனத் தெரிகிறது . முதல் நிலையில் அமோனியா , 
ஹைட்ராக்ஸில் அமைன் ஆகிறது ; இரண்டாவது நிலையில் 
நைட்ரேட் ஆக மாறுகிறது . 


108 


தாவரங்களின் வாழ்வியல் 


அமோனியா + ஆக்ஸிஜன் -- ஹைட்ராக்ஸில் அமைன் 

+ 47 கி.க. ஆற்றல் 
ஹைட்ராக்ஸில் அமைன் -- நைட்ரைட் + 110 கி.க. ஆற்றல் 


நைட்ரோபாக்டர் ( nitrobacter ) எனும் வகையைச் சேர்ந்த 
பாக்டீரியா நைட்ரைட்டை நைட்ரேட்டாக மாற்றி ஆற்றலைப் 
பெறுகிறது . 
நைட்ரைட் + ஆக்ஸிஜன் நைட்ரேட் + 39.7 கி . கலோரி 

ஆற்றல் 


கந்தக பாக்டீரியா (Sulphur Bacteria ) : இவை நிலத்திலுள்ள 
கந்தகத்தையோ அல்லது கந்தகக் கூட்டுப் பொருள்களையோ 
ஸ்ல்பேட்டுக்களாக ஆக்ஸிகரணித்து ஆற்றலைப் பெறுகின்றன . 
உதாரணமாக , பெக்கியடோஆ (beggiatoa ) , தையோத்ரிக்ஸ் 
( thiothrix ) ஆகியவை 

ஹைட்ரஜனும் கந்தகமும் சேர்ந்த 
ஹைட்ரஜன் ஸல்பைடு ( hydrogen sulphide) எனும் பொருளை 
ஆக்ஸிகரணித்து ஆற்றலைப் பெறுகின்றன. இந்த மாறுபாடு 
இரண்டு நிலைகளில் நடைபெறுகிறது . முதல் நிலையில் ஹைட்ரஜன் 
நீக்கப்பட்டு , ஹைட்ரஜன் ஸல்ஃபைடு ஸல்ஃபராகிறது ; இரண்டா 
வது நிலையில் ஸல்ஃபருடன் ஆக்ஸிஜன் சேர்க்கப்பட்டு , அது ஸல்ஃ 
பேட் ஆகிறது . 


ஹைட்ரஜன் ஸல்ஃபைடு + ஆக்ஸிஜன் -- 

-> ஸல்ஃபர் + தண்ணீர் 
+ 50. 2 கி.க. ஆற்றல் 


ஸல்ஃபர் + ஆக்ஸிஜன் -- ஸல்ஃபேட் +119.4 கி.க. ஆற்றல் 


தையோபாஸில்லஸ் ( thiobacillus ) எனும் வகையைச் சேர்ந்த 
பாக்டீரியாக்கள் , ஸல்ஃபைடு ( sulphide ) , ஸல்ஃபர் ( sulphur ) , 
தையோஸல்ஃபேட் (thiosulphate ), தையோஸயனேட் ( thiocyanate ) 
ஆகிய பல பொருள்களையும் ஆக்ஸிகரணமடையச் செய்கின்றன . 


ஆக்ஸி 


ஹைட்ரஜன் பாக்டீரியா 

இவை 

ஹைட்ரஜனை 
கரணித்துத் தண்ணீராக்கி ஆற்றலைப் பெறுகின்றன . 


ஹைட்ரஜன் + ஆக்ஸிஜன் -- தண்ணீர் + 56.7 கி.க. 

ஆற்றல் 


ஆற்றல் மாற்றம் ( Energy Transference ) : வேதி மாறுபாடு 
களின் போது வெளியிடப்படும் இந்த ஆற்றல் எப்படி உணவைச் 


ஒளிச்சேர்க்கை 


109 


சேர்ப்பதற்குப் பயன்படுத்திக்கொள்ளப்படுகிறது என்பது 
- தெளிவாகத் தெரியவில்லை . ஆற்றல் வெளியீட்டுக்கும் உணவுச் 
சேர்க்கைக்கும் இடையே இணைப்பாக விளங்குவது எது என்பது 
இன்னும் தெரியவில்லை . ஒளிச்சேர்க்கையில் முதல் நிலையையும் 
இரண்டாவது நிலையையும் இணைக்கும் பொருளாக TPN H , 
இருப்பதைக் கண்டோம் . . அதுபோல வேதிச்சேர்க்கையிலும் 
ஏதாவது பொருள் தோன்றுகிறதா ? இதைப்பற்றி வோக்லெர் 
( Vogler ) ஆராய்ந்தார் . தையோபாஸில்லஸ் - தையோ ஆக்ஸிடன்ஸ் 
(thiobacillus -thiooxidans ) TOITM பாக்டீரியா கார்பன் - டை 
ஆக்ஸைடு இல்லாத ஊடகத்தில் வளரும்போது கந்தகத்தை 
ஸல்ஃபேட்டாக மாற்றி ஆற்றலைப் பெறுகின்றது என்பதைக் 
கண்டார் . ஆக்ஸிகரணத்திற்குப் பின்பு அவற்றிற்கு கார்பன் - டை 
ஆக்ஸைடு அளிக்கப்பட்டால் உணவுச் சேர்க்கை நடைபெறுகிறது . 
இதை ஒளிச்சேர்கை பற்றிய ஹில் சோதனையுடன் ஒப்பிட்டுப் 
பார்ப்போம் . ஒளிச்சேர்க்கையில் நடைபெறுவது போலவே 
வேதிச்சேர்க்கையின்போதும் 

ஆற்றல் 

வெளியீட்டு நிலை 
யொன்றும் , உணவுச் சேர்க்கை நிலையொன்றும் இருப்பதுபோலத் 
தெரிகிறது . மேலும் , கார்பன் - டை - ஆக்ஸைடு இல்லாத நிலையில் 
ஆக்ஸிகரணம் ஏற்படும்போது ஸெல்லில் அங்கக பாஸ்பேட்டுகளின் 
அளவு குறைகிறது என்றும் வோக்லெர் கண்டுபிடித்தார் . எனவே , 
வேதி மாற்றங்களின்போது ஏற்படும் ஆற்றல் சில நீரற்ற 
அனங்ககப் பாஸ்ஃபேட்டுகளில் ( anhydryde phosphates ) சேகரித்து 
வைத்துக்கொள்ளப்படுகிறது என்றும் , பின்னர் அது உணவுச் 
சேர்க்கைக்குப் பயன்படுத்தப்படுகிறது என்றும் கூறினார் . உம்ப்ரீட் 
( Umbreit ) செய்த சோதனைகளும் இக் கருத்துக்கு ஆதரவாக 
இருந்தன . ஆனால் , பால்ஸ்ரட் ( Baalsrud ) , ஷ்லெகெல் (Schlegel ) 
ஆகியவர்களின் சோதனைகள் இதற்கு முரணாக உள்ளன . ஆற்றல் 
வெளியேற்றமும் உணவுச் சேர்க்கையும் ஒரே நிலையில் நடைபெறு 
என்றும் , 

ஆற்றலைச் சேகரித்துவைத்துக்கொண்டு , 
பின்னர் அதனைப் பயன்படுத்திக்கொள்ளும் திறன் பாக்டீரியாக் 
களுக்கு கிடையாது என்றும் அவர்கள் கூறுகின்றனர் . எனினும் , 
ஆற்றலை உணவுச் சேர்க்கையுடன் இணைக்க ஒரு பொருள் இந்த 
உயிரினங்களில் இருக்கவேண்டும் . அது எளிதில் சிதைவடையக் 
கூடியதாக இருக்கலாம் . எனவே , அப் பொருளால் அதிக நேரம் 
ஆற்றலைப் பிடித்துவைத்துக்கொள்ள முடியாதுபோகலாம் . 


கின்றன 


உணவுச் சேர்க்கை : உணவுச் சேர்க்கையின் போது 

நடை 
பெறும் மாற்றங்கள் ஒளிச்சேர்க்கையின் இரண்டாவது நிலையில் 
காணப்படும் மாற்றங்களைப் பெரிதும் ஒத்திருப்பது போலக் காணப் 


110 


தாவரங்களின் வாழ்வியல் 


படுகிறது . தையோபாஸில்லஸ் - தையோபாரஸ் ( thiobacillus -thio. 
pharus ) எனும் பாக்டீரியா ரைபுலோஸ்- டை -பாஸ்ஃபேட்டை 
பாஸ்போ - கிளிசரிக் அமிலமாக மாற்றுந் திறன் . வாய்ந்ததாக 
உள்ளது என்று சான்டெர் ( Santer ) கண்டுபிடித்தார் . ஒளிச்சேர்க் 
கையில் இம் மாறுபாட்டின் மூலமே கார்பன் - டை - ஆக்ஸைடு ஏற்றுக் 
கொள்ளப்படுகிறது 

முன்னர் படித்தோம் . இதற்குத் 
தேவையான நொதிகளும் பாக்டீரியாவில் 'இருப்பதாகக் கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளது . எனவே , ஆற்றல் பெறும் முறையைத் தவிர 
மற்றவற்றில் ஒளிச்சேர்க்கைக்கும் வேதிச்சேர்க்கைக்குமிடையே 
பெரும் அளவு ஒற்றுமை இருப்பதைக் காண்கிறோம் . 


என்று 


கின்றன . 


படையாக 


11. புரதங்களும் கொழுப்புப் 

பொருள்களும் 

( Protiens and Fats ) 
ஒளிச்சேர்க்கையின்போது தயாரிக்கப்படும் தரசங்களிலிருந்து 
தாவரங்களுக்குத் தேவையான மற்றப் பொருள்கள் கட்டப்படு 
இவற்றில் முக்கியமானது புரதம் . 

உயிரின் அடிப் 
விளங்குவது புரதங்களே . புரோடோப்ளாசத்தில் 
பெரும் பகுதியாகப் புரதங்கள் உள்ளன . நொதிகள் , பச்சையம் , 
வைட்டமின்கள் போன்ற பல முக்கியமான பொருள்கள் புரதத் 
தாலானவை புரதங்கள் சேமிப்பு உணவுகளாகவும் பயன்படு 
கின்றன . ஸெல்லின் அமைப்புக்கு ஓர் அடிப்படைப் பொருளாக 
இருப்பதோடு , அவை ஸெல்லின் இயக்கங்களை ஒழுங்குபடுத்தவும் 
செய்கின்றன . தனித்தனி உயிரினங்களுக்கு இடையேயும் சிறப் 
பினங்கட்கு ( species ) இடையேயுமுள்ள வேறுபாடுகட்கு அடிப் 
படையாக இருப்பவையும் புரதங்களே . 

புரதங்கள் நைட்ரஜனைக்கொண்ட கூட்டுப் பொருள்கள் . 
எல்லாப் புரதங்களிலும் 

கார்பன் ( 50-54 % ) ஹைட்ரஜன் 
- ( சுமார் 7 % ) , நைட்ரஜன் ( 16-18 % ) , ஆக்ஸிஜன் ( 20-25 % ), ஆகிய 
மூலகங்கள் உள்ளன . தாவரங்களின் புரதத்தில் கந்தகமும் ( 2 % ) 
கலந்துள்ளது . சில முக்கியமான புரதங்களில் பாஸ்பரஸும் உண்டு . 

புரதங்கள் , பாலிமெர் ( polymer ) எனும் வகையைச் சேர்ந்த 
கூட்டுப் பொருள்கள் . அவற்றின் மூலக்கூறுகள் அளவில் மிகப் 
பெரியனவாக உள்ளன . இம் மூலக்கூறுகள் ஏறத்தாழக் கோள 
வடிவத்திலோ அல்லது ஒழுங்கற்ற வடிவத்திலோ இருக்கின்றன . 
அவற்றின் மூலக்கூறு எடை மிகவும் உயர்ந்துள்ளது . உதாரணமாக 
இன்ஸுலின் (insulin ) எனும் புரதத்தின் மூலக்கூறு எடை 6,000 ஆக 
உள்ளது . நத்தை ஹேமோஸையனின் (snail hemocyanin ) எனும் 
புரதத்தின் மூலக்கூறு எடை 6,700,000 என்று கணக்கிட்டிருக் 
கிறார்கள் . புரதங்களின் மூலக்கூறுகள் மிகவும் பெரியனவாக இருப் 


112 


தாவரங்களின் வாழ்வியல் 


பதால் , அவை கொலாய்டு நிலையிலும் இருக்கும் . அதிகமான 
வெப்பத்தால் இவை சிதைக்கப்படுகின்றன . புரதங்களில் நார்ப் 
புரதங்கள் ( fibrous proteins ), கோளப் புரதங்கள் ( global proteins ) 
என இரு வகை உண்டு . நார்ப் புரதங்கள் தண்ணீர்க் கரைசல் 
களிலோ , தூய்மையான தண்ணீரிலோ கரைவதில்லை . தலைமயிர் , 
நகம் , விலங்குகளின் ரோமம் , பறவைகளின் சிறகு இவற்றிலுள்ள 
கெராடின் (keratin ) இவ்வகையைச் சேர்ந்தது . கோளப் புரதங் 
களைத் தனிப் புரதங்கள் ( simple proteins ), இணைந்த புரதங்கள் 
( congregated proteins) என மேலும் இரண்டு வகைகளாகப் 
பிரிக்கலாம் . தனிப் புரதங்களில் புரதம் மட்டுமே 

உள்ளது ; 
இணைந்த புரதங்களில் புரதத்தோடு , புரதமல்லாத ஒரு பொருளும் 
இணைந்துள்ளது . புரதமல்லாத பகுதி ப்ரோஸ்தெடிக் தொகுதி 
( prosthetic group ) எனப்படுகிறது . உதாரணமாக , லிபோ புரதங் 
களில் ( lipo proteins ) புரதத்தோடு கொழுப்புப் பொருள் இணைந் 
துள்ளது . நியூக்ளியோ புரதங்களில் நியூக்ளீயிக் அமிலம் இணைந் 
துள்ளது . 


' ' 


புரதங்களின் அமைப்பு : புரதங்கள் அமினோ அமிலங்களா 
லானவை . அமினோ அமிலங்களை வரிசையாக அடுக்கி ' இணைத்துப் 
புரதங்கள் கட்டப்படுகின்றன . உயிரினங்களில் 20 வகையான 
அமினோ அமிலங்கள் இருப்பதாகக் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது .. 
இவை வெவ்வேறு விகிதத்தில் வெவ்வேறு வரிசைகளில் அடுக்கப் 
பட்டு வெவ்வேறு வகையான புரதங்கள் கட்டப்படுகின்றன . சில 
புரதங்களில் 100 - க்கு மேற்பட்ட, அமினோ அமிலத் துண்டுகள் 
( fragments) உள்ளன . இரு அமினோ அமிலங்கட்கு இடையேயுள்ள 
இணைப்பு , பெப்டைடு இணைப்பு ( peptide bond ) எனப்படுகிறது . 
இவ்விதம் பல அமினோ அமிலங்களை இணைப்பதால் தோன்றும் 
தொடர் பாலி பெப்டைடு ( polypeptide ) எனப்படுகிறது 
படம் 11-1 ) . 


( பெப்டைடு இணைப்பு 

- 
அமினோ அமிலம் , 

அ .. அ . 

-அஅ 
படம் - II | பாலிபெப்டைடுத் தொடர் 


அஅ 


அ.அ. 


இந்த நீண்ட தொடர் பிறகு சுருள்களாகச் சுற்றப்படுகிறது . 
இச் சுருள் ' ஆல்ஃபா சுருள் ' ( alpha helix ) எனப்படுகிறது . 
பாலிபெப்டைடுகளில் உள்ள அமைடு ( amide ) தொகுதிகளுக்கு 
இடையே ஹைட்ரஜன் இணைப்பு ( hydrogen bond ) ஏற்பட்டுச் சுருள் 
வலுப்படுத்தப்படுகிறது . நார்ப் புரதங்களில் இந்த ஆல்ஃபா 


புரதங்களும் கொழுப்புப் பொருள்களும் 


113 


சுருள்களே உள்ளன . இந்த ஆல்பா சுருள் பல வழிகளிலும் 
மடக்கப்பட்டு ஏறத்தாழ கோள வடிவமான மூலக் கூறாகிறது . ஒரு 
கோளப் புரதத்தின் ஒழுங்கற்ற வடிவம் படம் 11-2 - ல் காட்டப் 
பட்டிருக்கிறது . 


ஹைட்ரஜன் இணைப்பு 


பாலி பெப்டைடுத் 
தொடர் 


ஒழுங்கற்ற 
கோளம் 


படம் - 1.2 ஆல்பா சுருள் 
புரதச் சேர்க்கை ( Protein Synthesis ) : புரதங்கள் அமினோ 
அமிலங்களால் ஆனவை என்று பார்த்தோம் . முதலில் அமினோ 
அமிலங்கள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன என்பதைப் பார்ப் 
போம் . சாதாரண அங்கக அமிலங்களில் கார்பன் ( C ) , ஹைட்ரஜன் 
( H ) , ஆக்ஸிஜன் (0 ) ஆகிய மூலகங்கள் உள்ளன . அமினோ அமிலங் 
களில் இவற்றோடு ஒரு நைட்ரஜன் அணுவையும் , 2 ஹைட்ரஜன் 
அணுக்களையும் கொண்ட அமைனோ தொகுதி ( amino group ) . 
அல்லது தொகுதிகள் இணைக்கப்பட்டுள்ளன . அங்கக அமிலங் 
களிலுள்ள ஹைட்ரஜனில் ஓர் அணு நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக 
அமைனோ தொகுதி சேர்க்கப்படுகிறது . உதாரணமாக , அஸிடிக் 
அமிலம் எனும் அங்கக அமிலத்தோடு அமைனோ தொகுதி ஒன்று 
சேரும்போது கிளைஸீன் ( glycine ) எனும் அமினோ அமிலம் உண்டா 
கிறது . கீழேயுள்ள படம் இதைக் காட்டுகிறது . 


CH ; cooH 


CH ? 


- CooH 


அஸிடிக் அமிலம் 

+ ( அமைனோ தொகுதி ) 
NH2 

கிளைஸின் 
யம் - 11-3 குறைப்பு அமைனீகரணம் 
எனவே , அமினோ அமிலங்களைத் தயாரிக்க அங்கக அமிலங்களும் 
அமோனியமும் தேவைப்படுகின்றன என்று தெரிகிறது . இனி 
இவை இரண்டும் எங்கிருந்து கிடைக்கின்றன என்று பார்க்கலாம் . 

8 


114 


தாவரங்களின் வாழ்வியல் 


கின்றன . 


தாவரங்கள் நிலத்திலிருந்து நைட்ரேட்டுகளை எடுத்துக் 

காள் 
கின்றன என்று பார்த்தோம் . இந்த நைட்ரேட்டுகளில் நைட்ரஜன் , 
( N ) , ஆக்ஸிஜன் ( 0 ) இரண்டும் உள்ளன . தாவரங்களின் வேர்களில் 
நைட்ரேட்டிலிருந்து ஆக்ஸிஜன் நீக்கப்பட்டு ஹைட்ரஜன் 
சேர்க்கப்படுகிறது . அதாவது , நைட்ரேட்டுகள் குறைக்கப்படு 

அப்போது ' நைட்ரஜனும் ( N ) ஹைட்ரஜனும் ( H ) 
சேர்ந்த அமோனியம் உண்டாகிறது . இந் நிகழ்ச்சிகள் படிப்படி 
யாக நடைபெறுகின்றன . முதலில் ஓர் ஆக்ஸிஜன் நீக்கப்பட்டு 
நைட்ரேட் , நைட்ரைட் ( nitrite - NO , ) ஆகிறது . பிறகு மற்றோர் 
ஆக்ஸிஜன் நீக்கப்பட்டு 3 ஹைட்ரஜன்கள் சேர்க்கப்படுகின்றன . 
அப்போது ஹைட்ராக்ஸில் அமைன் ( hydroxyl - amine ) எனும் 
பொருள் உண்டாவதாகக் கருதப்படுகிறது . தொடர்ந்து மற்றோர் 
ஆக்ஸிஜன் நீக்கப்பட்டு ஒரு ஹைட்ரஜன் சேர்க்கப்படுகிறது . 
அப்போது அமோனியம் கிடைக்கிறது . 

-0 
NO ; - 

NO , 
நைட்ரேட் நைட்ரைட் 

-0 
NO , 

NH , OH ( ஹைட்ராக்ஸில் 
நைட்ரைட் + 3 H 

அமைன் ) 


NH , OH 


NH , + ( அமோனியம் ) 


+ H 


அமினோ அமிலங்களைத் தயாரிப்பதற்குத் தேவையான அங்கக 
அமிலங்கள் சுவாசித்தலின்போது இடைப் பொருள்களாகத் 
தோன்றுகின்றன . இவற்றில் ஆல்பா கீடோக்ளூடாரிக் அமிலம் 
( a - ketoglutaric acid ) என்பது ஒன்று . அமைனோ அமிலங்களின் 
தயாரிப்பில் இது முக்கியமான பங்கு வகிக்கிறது . அமைனோ 
தொகுதி இந்த அமிலத்துடன் இணைக்கப்படுகிறது . அப்போது 
க்ளூடாமிக் அமிலம் எனும் அமிலம் உண்டாகிறது . 
ஆல்பா கீடோக்ளூடாரிக் அமிலம் + அமோனியா -- 
( அங்கக அமிலம் ) 

க்ளூடாமிக் அமிலம் + தண்ணீர் 

- 

( அமினோ அமிலம் ) 
இவ்விதம் ஓர் அங்கக அமிலத்துடன் அமைனோ தொகுதியைச் 
சேர்ப்பது குறைப்பு அமைனீகரணம் (reductive amination ) எனப் 
படுகிறது . க்ளூடாமிக் அமிலத்திலிருந்து மற்ற அமினோ அமிலங் 
களைத் தயாரிக்கலாம் . - 'க்ளூடாமிக் அமிலம் மற்றொரு கீடோ 


புரதங்களும் கொழுப்புப் பொருள்களும் 


115 


அங்கக அமிலத்தோடு (( keto organic acid ) CFCGCUIT H 
க்ளூடாமில் அமிலத்திலுள்ள அமைனோ தொகுதி அங்கக அமிலத் 
திற்கு மாற்றப்பட்டு அதுவும் அமினோ அமிலமாகிறது . அமைனோ 
தொகுதியை இழந்த க்ளூடாமிக் அமிலம் மீண்டும் ஆல்பா கீடோ 
க்ளூடாமிக் அமிலம் ஆகிறது . உதாரணமாக , க்ளூடாமிக் அமிலம் 
ஆக்ஸால் அஸிடிக் அமிலத்தோடு ( oxalacetic acid ) சேரும்போது 
அமைன் தொகுதி மாற்றப்பட்டு அஸ்பார்டிக் அமிலம் எனும் 
அமினோ அமிலம் கிடைக்கிறது . இவ்விதம் ஓர் அமைனோ தொகுதி 
ஓர் அமிலத்திலிருந்து மற்றோர் அமிலத்திற்கு மாற்றப்படும் 
நிகழ்ச்சி மாற்று அமைனீகரணம் (transamination ) எனப்படுகிறது . 
இந்த முறையில் க்ளூடாமிக் அமிலத்திலிருந்து மற்ற அமினோ 
அமிலங்களைத் தயாரிக்க முடியும் . 


க்ளூடாமிக் அமிலம் + ஆக்ஸால் அஸிடிக் அமிலம் 

( அங்கக அமிலம் ) 
– அஸ்பார்டிக் அமிலம் + ஆ . கீடோ க்ளூடாரிக் 
( அமினோ அமிலம் ) 

அமிலம் . 


அமினோ அமிலங்கள் தயாரிக்கப்படும்போது ஏற்படும் மாற்றங் 
களை அடுத்துள்ள படம் ( படம் 11-4 ) காட்டுகிறது . 


ஒரு குறிப்பிட்ட புரதத்தில் குறிப்பிட்ட அமினோ அமிலங்கள் 
ஒரு குறிப்பிட்ட வரிசையிலே அமைந்துள்ளன என்று பார்த்தோம் . 
இவ் வரிசையை - இந்த ஒழுங்கை நிர்ணயிப்பது எது ? 


ஸெல்லின் பாகங்களைப்பற்றி படித்தபோது நியூக்ளியஸில் 
டி.என்.ஏ ( DNA ) என்று அழைக்கப்படும் டை ஆக்ஸீரைபோ 
நியூக்ளியிக் அமிலம் இருக்கிறது என்றும் , அதுவே உயிரினங்களின் 
பரம்பரைக் குணங்களை நிர்ணயிக்கிறது என்றும் படித்தோம் . 
புரதங்களின் ஒழுங்கை நிர்ணயிப்பதும் டி.என்.ஏ அமிலந்தான் . 
இந்த நிர்ணயிப்பு எப்படி நடைபெறுகிறது என்பதைக் காண 
நாம் டி.என்.ஏ அமிலத்தின் அமைப்பைத் தெரிந்துகொள்ள 
வேண்டும் . 


டி.என்.ஏ அமிலத்தில் டி ஆக்ஸிரைபோஸ் ( de oxyribose ) 
எனும் சர்க்கரைப் பொருளும் , பாஸ்பேட்டுகளும் ( phosphates) , 
ப்யூரீன் ( purine ) , பிரமிடீன் ( pyrimidine ) எனும் நைட்ரஜன் 
கூட்டுப் பொருள்களும் உள்ளன . பிரமிடீன்களில் ஸிடோஸின் , 
( cytosine) , தைமீன் (thymine ) என இரண்டு வகைகள் உள்ளன . 
அதுபோலவே ப்யூரீன்களில் 

914608 GT ( adenine ), 

( adenine) , குவானீன் 


116 


தாவரங்களின் வாழ்வியல் 


(guanine ) என இரண்டு வகைகள் உள்ளன . இவை மாஎன்.ஏ. 
அமிலக் கூறில் எந்த வகையில் அமைந்திருக்கின்றனர் என்பதை 
வாட்சன் ( Watson ) , க்ரிக் ( Crick ) என்ற இரு விஞ்ஞானிகள் கண்டு 
பிடித்தனர் . 

டி.என்.ஏ மூலக் கூறைக் கட்டையாலான படிகளைக் கொண்டு 
ஒரு கயிற்று ஏணிக்கு ஒப்பிடலாம் . டி ஆக்ஸிரைபோஸ் சர்க் 
கரையும் , பாஸ்பேட்டும் மாறி மாறி இணைந்து நீண்ட இரு 
' கயிறுகள் ' ஆகின்றன . இவற்றிடையே படிகளைப்போல் ப்யூரின் 
நைட்ரேட் 

தரசம் 


நைட்ரைட் 

சர்க்கரைப் பொருள் 

சுவாசித்தல் 
ஹைட்ராக்ஸில் ) ஆ.கீடோ ளூடாரிக் 
| 

அமிலம் 
அமோனியா 

/ 
குறைப்பு அமைனிகரணம் 


கீடோ அங்கக அமிலம் + க்வடாமிக் அமிலம் 

மாற்று 
அமைனிகரணம் 

மற்ற அமினோ அமிலங்கள் 
படம் - // 4 அமினோ அமிலம் உண்டாகும் முறை 
களும் , ப்ரமிடீன்களும் அமைந்துள்ளன . கயிற்றிலுள்ள சர்க்கரை 
மூலக்கூறுடன் ஒரு ப்யூரீனோ அல்லது ப்ரமுடீனோ இணைந்துள்ளது . 
ஒரு கயிற்றில் ஒரு ப்யூரீன் இணைந்திருந்தால் எதிர் கயிற்றில் அதற்கு 

ப்ரமிடீன் இணைந்துள்ளது . ஒரு கயிற்றில் ஒரு 
ப்ரமிடீன் இணைந்திருந்தால் அதற்கு நேராக எதிர்க் கயிற்றில் ஒரு 
ப்யூரீன் உள்ளது . எதிர் எதிராக இருக்கும் ப்யூரீனும் , ப்ரமிடீனும் 
ஹைட்ரஜனால் இணைக்கப்பட்டுள்ளன . ப்யூரீன்களும் , ப்ரமிடீன் 


நேராக ஒரு 


புரதங்களும் கொழுப்புப் பொருள்களும் 


117 


களும் குறிப்பிட்ட ஜோடிகளாகத்தான் சேரும் . ஸிடோஸின் 
( ப்ரமிடீன் ) . குவானீனுடன் தான் ( ப்யூரீன் ) சேரும் . தைமின் 
( ப்ரமிடீன் ) , அடினீனுடன் தான் ( ப்யூரீன் ) சேரும் . எனவே , ஒரு 
கயிற்றில் ஸிடோஸீன் இருந்தால் , எதிர்க் கயிற்றில் அதற்கு 
நேராக ஒரு குவானீன் தான் இருக்கும் . ஒரு அடினீன் இருந்தால் 
அதற்கு எதிராக தைமீன் தான் இருக்கும் . படம் 11-5ஐப் பார்த் 
தால் இவ்வமைப்பு விளங்கும் . டி.என்.ஏ - யின் அமைப்பைப் புரிந்து 
கொள்வதற்குத்தான் அதை ஓர் ஏணியாக உருவகித்துக்கொண் 
டோம் . உண்மையில் அது ஒரு நேரான ஏணியாக இல்லை . ஏணியின் 
இரண்டு ' கயிறு'களும் எதிர் எதிர் திசையில் சுற்றப்பட்டு ஓர் 
இரட்டைச் சுருளாக ( double helix ) இருக்கிறது ( படம் 11-5 ) . 


சர்க்கரை 


அ 


தை 


ஸி 


பாஸ்பேட் 


ஸி 


கை 


ஸிட 


லி 


| 


அ 


ஹைட்ரஜன் 

இரட்டைச் சுருள் 
இணைப்பு 
டி.என்.ஏ.மூலக்கூறின் அமைப்பு 


படம் - // - 5 
டி.என்.ஏ. மூலக்கூறில் அடினீன் , குவானீன் , ஸிடோஸின் , 
தைமீன் ஆகிய நான்கும் என்ன வரிசையில் அமைக்கப்பட்டிருக் 
கின்றனவோ அந்த வரிசைதான் புரதங்களின் அமினோ அமில 
வரிசையை நிர்ணயிக்கிறது . உயிரினங்களின் மரபு வழி குணங்களை 
நிர்ணயிக்கிறது . இவ் வரிசை இயற்கையாகவோ , செயற்கை 
யாகவேர் மாற்றப்பட்டால் அமினோ அமிலத்தின் வரிசை 


118 


தாவரங்களின் வாழ்வியல் 


/ 


மாறுகிறது . புரதத்தின் வகை மாறுகிறது . மரபு வழி குணங்கள் 
மாறுகின்றன . 

எனவே , ஸெல் பகுப்பு நடைபெறும் ஒவ்வொரு 
சமயத்திலும் - டி.என்.ஏ இரட்டிப்பு அடைகிறது . தன்னைப் 
போன்ற அமைப்பையுடைய மற்றொரு மூலக்கூறைத் தோற்று 
விக்கிறது . ஸெல் பகுப்பினால் தோன்றும் இரண்டு ஸெல்களும் 
ஒரே அமைப்புடைய டி.என்.ஏ - யை ஒரே அளவில் பெறுகின்றன 


டி.என்.ஏ எப்படி இரட்டிப்பு அடைகிறது ? முதலில் ப்யூரீன் 
களுக்கும் , ப்ரமிடின்களுக்கும் இடையேயுள்ள ஹைட்ரஜன் 
இணைப்பு துண்டிக்கப்படுகிறது . இரண்டு இழைகளும் அவற்றோடு 

ணைந்த ப்யூரீன் , ப்ரமிடீன்களுடன் தனித்தனியே பிரிந்து 
செல்கின்றன . ஓர் இழையிலுள்ள ப்யூரீன் , ப்ர மிடீன்களின் வரிசை 
மற்றோர் இழையில் அவற்றின் வரிசையை நிர்ணயிக்கிறது என்று 
பார்த்தோம் . ' அதாவது , பிரிந்த இழையில் அடினீன் இருந்தால் 
அதற்கு நேராக நியூக்ளியஸிலிருந்து ஒரு புதிய தைமீன் வந்து 
சேருகிறது . 

அதுபோலவே ஸிடோஸீனுக்கு எதிராக ஒரு 
குவானீன் வந்து சேருகிறது . இதுபோல் இரண்டு இழைகளிலு 
முள்ள ப்யூரீன்கட்கும் ப்ரமிடீன்கட்கும் இயைந்த ஜோடிகள் 
புதியதாக வந்து சேருகின்றன . எனவே , புதிய டி.என்.ஏ மூலக் 
கூறில் ஓர் இழை பழைய இழை , மற்றொன்று புதிதாகத் தோன்றிய 
இழை . இவ்விதம் டி.என்.ஏ மூலக்கூறு அதே அமைப்பை உடைய 
இரண்டு டி.என்.ஏ மூலக்கூறுகளாகிறது . ( படம் 11-6 ) இந்த 
மாற்றங்களைக் காட்டுகிறது . 


எனவே , டி.என்.ஏ - யில் ப்யூரீன்களும் ப்ரமிடீன்களும் ஒரு 
குறிப்பிட்ட வரிசையில் அமைந்துள்ளன என்றும் , இந்த வரிசையே 
அமினோ அமிலங்களின் வரிசையை நிர்ணயிக்கிறது என்றும் , 
ப்ரமிடீன்களும் ப்யூரீன்களும் குறிப்பிட்ட ஜோடிகளாக இணைந் 
துள்ளன . என்றும் , 

அவை ஒவ்வொன்றும் தனக்கியைந்த 
ஜோடியைப் புதிதாகத் தோற்றுவித்துக்கொள்ள முடியுமென்றும் 
அறிகிறோம் . . இக் கருத்துகளை மனத்திலே வைத்துக்கொண்டு 
புரதச் சேர்க்கை எப்படி நடைபெறுகிறது என்று பார்ப்போம் . 


ஸெல்களில் புரதச் சேர்க்கை , ரைபோஸோம் எனும் துகள் 
களில் நடைபெறுகிறது என்று பார்த்தோம் . அமினோ அமிலங் 
களின் வரிசையை நிர்ணயிக்கும் சங்கேதம் ( code ) நியூக்ளியஸில் 
உள்ளது . அப்படியானால் இந்த சங்கேதம் எப்படி நியூக்ளியஸில் 
இருந்து ரைபோஸோமை வந்து - அடைகிறது ? இதற்கு நியூக்ளி 
யஸில் தயாரிக்கப்படும் மற்றோர் அமிலம் உதவுகிறது . இந்த அமிலத் 
திற்கு ரைபோ- நியூக்ளியிக் அமிலம் - ( ribo nucleic acid ) என்று 


புரதங்களும் கொழுப்புப் பொருள்களும் 

119 
பெயர் . இதைச் சுருக்கமாக ஆர்.என்.ஏ. ( RNA ) என்று கூறு 
கிறார்கள் . டி.என்.ஏ. தன்னிடமுள்ள சங்கேதத்தை ஆர்.என் . 
ஏ - க்குக் கொடுக்கிறது . டி.என்.ஏ. இரட்டிப்பின்போது நடந்தது . 
போன்ற நிகழ்ச்சிகளே இங்கும் நடைபெறுகின்றன . 


-அ .... தை 


ஸி --- கு 


கு -- - - 


தை -.- அ 


அ ... தை 


ஸி ... கு 


- அ 


தை 


இழைகள் பிரிகின்றன 


லி 


ஸ 


தை 


தை 


பழைய 


இழை 


புதிய இழைகள் தோன்றுகின்றன 

அ ... தை . 

பழைய 
அ ... தை 

இழை 
ஜி ... கு 

ஸி .-- கு 
கு ..- 


Fகு .... 


தை .. - 


தை -- அ . 
அ ... தை 


அ ... தை 
ஜி ... கு 


லி ... கு 


படம்- II.6 டி.என்.ஏ. இரட்டித்தல் 


உதாரணமாக , டி.என்.ஏ - யின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு 
சங்கேத மாற்றம் எப்படி நடைபெறுகிறது என்று பார்ப்போம் . 
டி.என்.ஏ - யில் பிரமிடீன்களும் , ப்யூரீன்களும் , ஸிடோஸீன் , 
அடினீன் , ஸிடோஸீன் என்ற வரிசையில் இருப்பதாக வைத்துக் 
கொள்வோம் . ஸிடோஸீனுக்கு முன்னால் ஒரு குவானீன் தோன்றும் 
என்று பார்த்தோமல்லவா ? எனவே , டி.என்.ஏ-யிலுள்ள ஸிடோ 
ஸீனுக்கு எதிராக ஆர்.என்.ஏ - யில் ஒரு குவானீன் தோன்றுகிறது . 
ஆனால் , இது அமில வடிவில் குவானீலிக் அமிலமாக ( guanilic acid ) 


120 


தாவரங்களின் வாழ்வியல் 


கிடையாது . 


இருக்கிறது . அடினீனுக்கு முன்னால் ஒரு தைமீன் தோன்ற 
வேண்டும் . ஆனால் , ஆர்.என்.ஏ - யில் தைமீன் 
அதற்குப் பதிலாக யுரோஸில் ( urocil) என்ற பொருள் தோன்றும் . 
ஆகையால் , - டி.என்.ஏ - யிலுள்ள அடினீனுக்கு எதிராக யூரிடிலிக் 
அமிலம் ( uridylic acid ) தோன்றும் . மூன்றாவதாக உள்ள ஸிடோ 
ஸீனுக்கு எதிராகவும் ஒரு குவானீலிக் அமிலம் தோன்றும் . இது 
போல டி.என்.ஏ - யில் ஸிடோஸின் - அடினீன் - ஸிடோஸீன் என்ற 
வரிசை ஆர் . என் . ஏ - யில் குவானீலிக் அமிலம் - யுரீடிலிக் அமிலம் , 
குவானிலிக் அமிலம் என்று குறிப்பிடப்படும் ( படம் . 11-7 ) . இந்த 
அமில வரிசைதான் டி.என்.ஏ - யின் சங்கேதம் . இந்தச் சங்கே 
தத்தின் பொருள் என்ன ? 


லி 


ஸ் 


டி.என்.ஏ. 


ஆர் . என்.ஏ. 


லி 4 


1 


படம்- II.7 டி.என் . ஏமின் சங்கேதம் தூது 

ஆர் . என் ஏக்கு மாற்றப்படுதல் 


இந்த மூன்று அமிலங்களின் இவ் வரிசை ஒரு குறிப்பிட்ட 
அமினோ அமிலத்தைக் குறிக்கும் . உதாரணமாக , மேலே கண்ட 
கு - யு - கு என்ற வரிசை கிளைஸீன் எனும் அமினோ அமிலத்தைக் 
குறிக்கும் . அதாவது , ஆர்.என்.ஏ - யில் எங்கெல்லாம் இந்த மூன்று 
அமிலங்களும் , இதே வரிசையில் அமைந்துள்ளனவோ அங்கெல்லாம் 
ஒரு கிளைஸீன் வந்து சேர்ந்துகொள்ளும் . இனி டி.என்.ஏ மூலக் 
கூறின் அடுத்த பகுதியில் குவானீன் - அடினீன் - ஸிடோஸீன் என்ற 
வரிசை இருப்பதாக வைத்துக்கொள்வோம் . முதலிலுள்ள குவானீ 
னுக்கு எதிராக ஆர் . என் . ஏ - யில் ஸிடீடிலிக் அமிலம் தோன்று 
கிறது , அடினீனுக்கு எதிராக யுரீடிலிக் அமிலமும் , ஸிடோஸீ 
னுக்கு எதிராக குவானீலிக் அமிலமும் தோன்றும் . அதாவது , இந்த 
மூன்று அமிலங்களும் ஸி - யு - கு என்ற வரிசையிலிருக்கும் . இந்த 
வரிசை அல்னீன் ( alanine ) என்ற அமினோ அமிலத்தைக் குறிக்கும் . 
இப்போது இரண்டு பகுதிகளையும் சேர்த்து வைத்துப் பார்ப்போம் . 
முதல் பகுதியில் கு - யு- கு என்ற வரிசையும் , இரண்டாவது பகுதியில் 
ஸி - யு - கு என்ற வரிசையும் உள்ளன . இந்த வரிசை - டி.என்.ஏ 
யிலுள்ள ப்யூரீன் , பிரமிடீன் வரிசைக்கு இயைந்து தோன்றியது . 
இதில் ஒவ்வொரு மூன்று எழுத்தும் ஓர் அமினோ அமிலத்தைக் 
குறிக்கும் . இப்போது நாம் டி.என்.ஏ - யின் சங்கேதத்தைப் புரிந்து 
கொள்ள முடியும் . டி.என்.ஏ - யில் சங்கேத மொழியில் 4 எழுத்து 
கள் தாம் உண்டு . அதாவது 4 அமிலங்கள் தான் இருக்கின்றன . 


புரதங்களும் கொழுப்புப் பொருள்களும் 


121 


குவானீலிக், யுரீடிலிக் , ஸிடீடிலிக் , அடீனிலிக் என்ற நான்கு 
அமிலங்கள் உள்ளன . 

இந்த நான்கு அமிலங்களை வெவ்வேறு 
வரிசையில் மும்மூன்று அமிலங்களாக அடுக்கலாம் . கு , யு , ஸி , அ . 
என்று அமிலங்களின் முதல் எழுத்துகளை மட்டும் எடுத்துக்கொள் 
வோம் . அவற்றை எப்படியெல்லாம் வரிசைப்படுத்த முடியும் ? 
குயுஸி , ஸிகுயு , யுகுஸி , யுயுஸி , குகுஸி , அயுகு , குகுகு , ஸிஸிஸி , 
அயுஸி என்ற வெவ்வேறு வகைகளில் வரிசைப்படுத்த முடியு 
மல்லவா ? இதில் ஒவ்வொரு வரிசையும் ஒரு தனி அமினோ அமிலத் 
தைக் குறிக்கும் . இது முவ்வெழுத்துச் சங்கேதம் ( triplet code ) 
என்று கூறப்படுகிறது . 4 எழுத்துகளைக்கொண்டு இதுபோல 
64 ( 4 * ) முவ்வெழுத்துச் சங்கேதங்களை உண்டாக்கலாம் . அதாவது 
இந்த நான்கு அமிலங்களை மட்டும் கொண்டு 64 அமினோ அமிலங் 
களுக்கான சங்கேதங்களை உண்டாக்க முடியும் . ஆனால் , செடியில் , 
இருப்பது 20 அமினோ அமிலங்கள் தான் . எனவே , இச் சங்கேத 
முறை செடியிலுள்ள எல்லா அமினோ அமிலங்களையும் குறிக்கப் 
போதுமானது . 

சில சங்கேதங்களும் அவற்றின் அமினோ 
அமிலங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 


அமினோ அமிலம் 


உத்தேச சங்கேதம் 


' ஸிஸ்டீன் 
(Cysteine ) 


குயுயு ( GUU ) 


மெதியோனின் 
( Methionine ) 


யுகுஅ ( UGA ) 


டைரோஸின் 
( Tyrosine ) 


அயுயு ( AUU ) 


வாலைன் 
( Valine ) 


யுயுகு ( UUG ) 


இவ்விதம் டி.என்.ஏ - யின் சங்கேதத்தை முவ்வெழுத்து 
முறையால் ஆர்.என்.ஏ பெறுகிறது . பிறகு அது நியூக்ளியஸை 
விட்டு வெளியேறி ரைபோஸோமுடன் வந்து பொருந்துகிறது . 
அங்கு இந்தச் சங்கேதத்திற்கு ஏற்ப ஒவ்வோர் அமினோ அமிலமும் 
பாலிபெப்டைட் தொடரில் அதற்குரிய இடத்தில் பொருத்தப் 
பட்டுப் பின்னர் ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்றன . 
இவ்விதம் 

டி.என்.ஏ - யின் சங்கேதத்தை ரைபோஸோமுக்குக் 
கொண்டுவரும் ஆர்.என்.ஏ. , தூது ஆர்.என் . ஏ ( Messenger R.N.A ) 
எனப்படுகிறது . 


என்று 


கின் 
122 

தாவரங்களின் வாழ்வியல் 
இனி , அமினோ அமிலங்கள் எப்படி இந்த ஆர்.என்.ஏ அச்சில் 
பொருந்துகின்றன 

பார்ப்போம் . 

முதலில் 

அமினோ 
அமிலங்கள் ஸெல்லிலுள்ள ஆற்றல் செறிந்த ATP யுடன் சேர்ந்து 
ஊக்குவிக்கப்படுகின்றன . ஊக்குவிக்கப்பட்ட அமினோ அமிலங்கள் 
நேரடியாக தூது ஆர்.என்.ஏ - யின் அச்சில் சேர முடியாது . அது 
ஸைடோபிளாசத்திலுள்ள மாற்று ஆர்.என்.ஏ. ( Transfer RNA ) 
எனும் பொருளுடன் சேர்கிறது . ஒவ்வோர் அமினோ அமிலத் 
திற்கும் ஒரு மாற்று ஆர்.என்.ஏ உண்டு . இந்த மாற்று ஆர்.என்.ஏ 
தான் தூது ஆர்.என்.ஏ - யின் சங்கேதத்தைப் ' புரிந்துகொள் ' 
கிறது . அவ்விதம் புரிந்துகொண்டு தன்னோடு இணைந்த அமினோ 
அமிலத்தை அதற்குரிய இடத்திலே கொண்டு வைக்கிறது . நாம் 
முன்னர் பார்த்த உதாரணத்தில் முதல் சங்கேதம் கிளைஸினையும் , 
இரண்டாவது , அலனீனையும் குறிக்குமென்று பார்த்தோமல்லவா ? 
இந்த அமினோ அமிலங்கட்கு உரிய மாற்று ஆர்.என் ஏ - க்கள் இந்த 
அமிலங்களை * இழுத்து ', வந்து அச்சில் பொருத்துகின்றன . 

. 
டொன்று 

பெப்டைடு இணைப்புகளால் இணைக்கப்படுகின்றன . 
எல்லா அமினோ அமிலங்களும் இப்படிக் குறிப்பிட்ட வரிசையிலே 
அமைக்கப்பட்டு , இணைக்கப்பட்டு பாலிபெப்டைடு ஆகின்றன . 
பின்னர் அச்சிலிருந்து பிரிகின்றன . இவ்விதமாக டி.என்.ஏ - யின் 
சங்கேதம் அமினோ அமிலங்களைக் குறிப்பிட்ட வரிசையிலே 
வைத்துக் குறிப்பிட்ட புரதத்தைக் கட்டுகிறது . டி.என்.ஏ - யிலுள்ள 
வரிசை மாறினால் அமினோ அமிலங்களின் வரிசையும் மாறிவிடுகிறது . 
மேலே நாம் குறிப்பிட்ட உதாரணத்தில் முதல் பகுதியிலுள்ள 
ஸிடோஸீன் , அடினீன் , ஸிடோஸீன் என்ற வரிசை - அடி னீன் , 
ஸிடோஸீன் , ஸிடோஸீன் என்று மாறினால் ஆர்.என்.ஏ - யில் 
யுரீடிலிக் , குவானீலிக் , குவானீலிக் என்ற அமிலங்கள் தோன்றும் . 
சங்கேத எழுத்துகள் ' யுகுகு ' என்று மாறும் . அப்போது கிளைஸீ 
னுக்குப் பதிலாக அந்த இடத்தில் டிரிப்டோபேன் ( tryptophan ) 
எனும் அமினோ அமிலம் பொருத்தப்படும் . இவ்விதம் ஒவ்வோர் 
உயிரினமும் டி.என்.ஏ.யின் சங்கேதத்திற்கும் ஏற்ற முறையில் 
குறிப்பிட்ட புரதத்தைக் - கட்ட முடியும் . இந் நிகழ்ச்சிகளை 
அடுத்துள்ள படம் ( 11-8 ) விளக்குகிறது . 


நைட்ரஜன் நிலைப்பாடு : தாவரங்கட்கு நைட்ரஜன் இன்றி 
யமையாதது என்று பார்த்தோம் . காற்றிலே ஏராளமான நைட் 
ரஜன் உள்ளது . காற்றின் பருமானத்தில் 4/5 பங்கு நைட்ரஜனால் 
ஆனது . ஆனால் , உயர் தாவரங்களால் இந்த நைட்ரஜனைப் பயன் 
படுத்திக்கொள்ள முடிவதில்லை . அவை தங்கட்குத் தேவையான 


புரதங்களும் கொழுப்புப் பொருள்களும் 


123 


நைட்ரஜ்னை நிலத்திலிருந்து நைட்ரேட் வடிவிலேயே பெறுகின்றன . 
சில கீழ் உயிரினங்கள் ( lower organisms ) காற்றிலுள்ள நைட்ரஜனை 
எடுத்துக்கொண்டு அதை நைட்ரஜன் கூட்டுப் பொருள்களாக 
மாற்றுகின்றன் . இவ்விதம் நைட்ரஜன் வாயுவை நைட்ரஜன் 
கூடுட்ப் பொருளாக மாற்றும் நிகழ்ச்சி நைட்ரஜன் நிலைப்பாடு 
( nitrogen fixation ) எனப்படுகிறது . நைட்ரஜனை நிலைப்படுத்தும் 
திறன் பாக்டீரியாக்களுக்கும் நீலப் பச்சை பாசிகட்கும் ( blue green 
algae ) உண்டு . 


ை 


ரைபோலோம் 


டி - என் . ஏ . 
R அ ) ஸி கு ( அ ) ஸி 
41 கு- தூது ஆர்.என் . ஏ . 

சங்தேதம் மாற்றப்படுகிறது 
// 
தூது ஆர்.என்.ஏ ரைபோஸோமில் 
பொருந்துகிறது 

அமினோ அமிலங்கள் மாற்று 
ஆர் . என் . ஏ.யுடன் சேர்ந்துள்ளன 

- மாற்று ஆர்.எண்.ஏ. 


ஸயு 


கி ) கிளைஸீன் 


( O 


1 

மாற்று 
மாற்று ஆர் . என்.ஏக்கள் அமினோ 

ஆர்.என்.ஏ. 
' அமிலங்களை வரிசைப்படுத்துகின்றன . 
அமினோ அமிலங்கள் இணைக்கப்படுகின்றன 

அ அலனீன் 
அமினோ அமிலங்கள் 

தங்களுக்குரியமாற்று ஆர்.என்.ஏ. 

ஆர்.என்.ஏ. 
குகு 

யுடன் இணைந்துள்ளன 
மாற்று ஆர்.என்.ஏ. 


HEC 


POL 


புரதம் , 


அச்சிலிருந்து 
பிரிகின்றன 


படம் - II - 8 புரதச் சேர்க்கை 
நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்களில் இரண்டு வகை 
உண்டு . 

ஒரு வகையைச் சேர்ந்தவை நிலத்திலேயே சாருண்ணி 
களாக வாழ்கின்றன . மற்றொரு வகையைச் சேர்ந்தவை மற்ற 
உயர் தாவரங்களுக்குள்ளே வாழ்கின்றன. அவற்றிலிருந்து நைட் 
ரஜன் நிலைப்பாட்டிற்குத் தேவையான தரசப் பொருள்களை 


124 


தாவரங்களின் வாழ்வியல் 


எடுத்துக்கொண்டு காற்றிலுள்ள நைட்ரஜ்னுடன் சேர்ந்து நைட் 
ரஜ்ன் கூட்டுப் பொருள்களை உண்டாக்குகின்றன . இக் கூட்டுப் 
பொருளின் ஒரு பகுதி உயர் தாவரங்கட்கும் கிடைக்கிறது . 
எனவே , இரண்டு வகை உயிரினங்களும் இதனால் நன்மை பெறு 

இத்தகைய வாழ்க்கை முறை கூட்டுயிர் வாழ்க்கை 
(symbiosis) என்றும் , இதில் பங்கு கொள்ளும் உயிரினங்கள் கூட் 
டுயிர்கள் ( symbionts ) என்றும் அழைக்கப்படுகின்றன . 


கின்றன . 


அவுரி , கொழுஞ்சி , துவரை போன்ற அவரைக் குடும்பத்தைச் 
சேர்ந்த செடிகளின் வேர்களில் கொத்துக்கொத்தாகப் பல முடிச் 
சுகள் இருப்பதைக் காணலாம் . இவை வேர் முடிச்சுகள் (root 
nodules ) எனப்படும் . இந்த முடிச்சுகளின் உள்ளே , ரைஸோபியம் 
(rhizobium ) எனும் வகையைச் சார்ந்த பாக்டீரியா உள்ளது . இது 
நைட்ரஜனை நிலைப்படுத்தும் திறனுடையது . இந்த பாக்டீரியாக்கள் 
முதலில் நிலத்தில் வாழ்கின்றன . வேர்த் தூவிகளின் வழியாகச் 
செடியின் வேருக்குள் சென்று வேரின் புறணியை அடைகின்றன . 
அப்போது புறணியின் ஸெல்கள் மிகையான பகுப்பு அடைந்து 
முடிச்சுகளைத் தோற்றுவிக்கின்றன . இம் முடிச்சுகளின் நடுவே 
பாக்டீரியா உள்ளது . அதைச் சுற்றி பாரங்கைமாவால் (paren 
chyma ) ஆன மெல்லிய திசு உள்ளது . பாக்டீரியாக்கள் எண்ணிக் 
கையில் அதிகமாகின்றன . இவை செடியிலிருந்து தரசத்தை 
எடுத்துக்கொண்டு நைட்ரஜன் கூட்டுப் பொருள்களைக் கட்டு 
கின்றன . இது எப்படி நடைபெறுகிறது என்பது தெரியவில்லை . 
பாக்டீரியாவும் செடியும் தனித்தனியாகப் பிரிக்கப்பட்டால் 
இரண்டினாலும் நைட்ரஜ்ன் நிலைப்பாடு செய்ய முடிவதில்லை . 
அவை ஒன்றாகச் சேர்ந்து கூட்டுயிர் : வாழ்க்கை நடத்தும்போது 
தான் நைட்ரஜ்ன் நிலைப்பாடு நடைபெறுகிறது . நைட்ரஜ்ன் நிலைப் 
பாடு பாக்டீரியாக்கள் சிலவற்றில் நைட்ரோஜினேஸ் ( nitrogenase ) 
எனும் நொதி இருப்பதாகக் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . இந்த 
நொதி நைட்ரஜனோடு ஹைட்ரஜ்னைச் சேர்த்து அமோனியாவாக 
மாற்றும் திறனுடையது . இதற்குத் தேவையான ஹைட்ரஜன் 
ஸெல்களிலுள்ள பைரூவிக் . அமிலம் எனும் அமிலத்திலிருந்து 
பெறப்படுகிறது ( சுவாசித்தலில் இடைப்பொருளாக இந்த அமிலம் 
தோன்றுகின்றது ) . அமோனியாவிலிருந்து அமினோ அமிலங்கள் 
கட்டப்படலாம் என்பதை முன்னரே பார்த்தோமல்லவா ? படம் 
11-9 இந் நிகழ்ச்சிகளைக் காட்டுகிறது . 


இவ்விதம் . பாக்டீரியாவில் கட்டப்படும் அங்கக நைட்ரஜ்ன் 
கூட்டுப்பொருள்களில் பெரும்பகுதி செடியின் மற்ற பாகங்களுக்குச் 
செல்கிறது . அங்கு இவை செடியின் புரதச் சேர்க்கைக்குப் பயன் 


புரதங்களும் கொழுப்புப் பொருள்களும் 


125 


படுத்திக் கொள்ளப்படுகின்றன . உதாரணமாக , சோயாபீன்ஸ் 
(soya beans ) செடி அதன் வேர் முடிச்சு பாக்டீரியாக்களால் கட்டப் 
படும் . நைட்ரஜ்ன் கூட்டுப் பொருள்களில் 90 சதவிகிதத்தை 
இதுபோலப் பயன்படுத்திக்கொள்கிறது . ஒரு சிறு பகுதி வேர்களி 
லிருந்து வெளியேறி நிலத்தைச் சென்று அடையலாம் . வேரின் 
திசுக்கள் சிதைவடையும்போது இந்த நைட்ரஜ்ன் பொருள்களில் 
பெரும் பகுதி நிலத்தை அடைந்து அதை வளப்படுத்துகின்றது . 


இக் கூட்டுயிர் பாக்டீரியாவைத் தவிர நிலத்திலேயே 
சாறுண்ணிகளாக வாழும் அஸோடோபாக்டர் ( azotobacter) , 
கிளாஸ்ட்ரீடியம் ( clostridium ) ஆகிய பாக்டீரியாக்களும் நைட் 
ரஜன் நிலைப்பாடு செய்கின்றன . 
காற்று 

பைரூவிக் அமிலம் 

| 
நைட்ரஜன் 

ஹைட்ரஜன் 

( H ) 


| 


( நைட்ரோஜினேஸ் ) 
அமோனியா 

( NH ) 
படம் - 11.9 நைட்ரஜன் நிலைப்பாடு 


கின்றன . 


நைட்ரஜன் வட்டம் ( Nitrogen Cycle ) : தாவரங்கட்கு நைட் 
ரஜன் இன்றியமையாதது என்று பார்த்தோம் . தாவரங்கள் இடை 
விடாது நைட்ரேட்டுகளை நிலத்திலிருந்து எடுத்துக்கொண்டிருக் 

நைட்ரேட்டுகள் நீரிலே கரைந்து எளிதாக நிலத்தி 
லிருந்து நீக்கப்படுகின்றன . மண் அரிப்பின் ( erosion ) மூலமும் 
நைட்ரேட் நீக்கப்படுகிறது . ஆனால் , நிலத்திலுள்ள நைட்ரேட்டின் 
அளவு அதிகமாகக் குறைவதில்லை . தாவரங்களால் எடுத்துக் 
கொள்ளப்படும் நைட்ரேட்டுகள் மீண்டும் நிலத்தைச் சென்று 
அடைகின்றன . இது எவ்விதம் நடைபெறுகிறது என்பதைக் 
காண்போம் . 


தாவரங்களால் கட்டப்படும் புரதங்கள் விலங்குகளுக்கும் 
மனிதர்களுக்கும் உணவாகின்றன . அவற்றின் கழிவுகளும் , 
தாவரங்கள் விலங்குகள் இவற்றின் இறந்த பகுதிகளும் நிலத்தைச் 
சென்று அடைகின்றன . கழிவுகள் எரிக்கப்படும்போது ஒரு பகுதி 
நைட்ரஜன் வாயுவாக மாறி வளிமண்டலத்தைச் சென்று அடை 

கழிவுகள் அங்கக வேதிச்சேர்க்கை பாக்டீரியாக்களால் 


கிறது . 


128 


தாவரங்களின் வாழ்வியல் 


பாதிக்கப்படுகின்றன . கழிவுகளை முதலில் அமோனியா பாக்டீரி 
யாக்கள் பாதிக்கின்றன . 

அப்போது அங்ககக் கழிவுகள் 
அமோனியாவாகின்றன . இந்த அமோனியாவில் ஒரு பகுதியைச் 
சில தாவரங்கள் புரதச் சேர்க்கைக்கு எடுத்துக்கொள்ளுகின்எறன . 
ஆனால் , அமோனியாவில் பெரும் பகுதி நைட்ரோஸோமோனாஸ் 
( nitrosomonas ), நைட்ரஸோகோக்கஸ் ( nitrosococcus ) முதலிய 
பாக்டீரியாக்களால் நைட்ரைட்டுகள் ஆக்கப்படுகின்றன . இதில் 
ஒரு பகுதியும் தாவரங்களால் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது . 
நைட்ரோபாக்டெர் ( nitrobacter ) எனும் பாக்டீரியாக்கள் நைட் 
ரைட்டுகளை நைட்ரேட்டுகளாக்குகின்றன . இவை மீண்டும் தாவ 
ரங்களால் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன . இதைத் தவிர நிலத்தி 


இறப்பு , கழிவு 


விலங்குப் புரதங்கள் 
மின்னல் , மழை 
நைட்ரஜன் ( ( காற்று ) 


உணவு 


எரிதல் 


நைட்ரஜன் 
-நிலைப்பாடு காற்று 


தாவரங்கள் 


அங்ககக் கழிவுகள் 


நைட்ரஜன் 
நிலைப்பாடு 


நிலம் 


நைட்ரஜன் (நிலம் ) 


அமோனியா 


நைட்ரஜன் 
நீக்கம் 


நைட்ரோஸோமானாஸ் 


நைட்ரைட் 


நைட்ரேட் 


நைட்ரோபாக்டர் 


படம்- II.10 நைட்ரஜன் வடம் 


லுள்ள சாறுண்ணி பாக்டீரியாக்களும் , வேர் முடிச்சுகளில் உள்ள 
கூட்டுயிர் பாக்டீரியாக்களும் நைட்ரஜன் வாயுவை நிலைப்படுத்தி 
நைட்ரேட்டுகளாக்குகின்றன . இவற்றையும் தாவரங்கள் எடுத்துக் 
கொள்கின்றன . காற்றிலுள்ள நைட்ரஜ்ன் வாயு மின்னலால் 
வேதிச் சேர்க்கைமூலம் நைட்ரேட்டுகளாக்கப்பட்டு நிலத்தில் சேர் 
கிறது . இதில் ஒரு பகுதி , நைட்ரஜன் நீக்கும் பாக்டீரியாக்களால் 
( denitrifying bacteria) பாதிக்கப்பட்டு , நைட்ரஜன் வாயுவாக 


புரதங்களும் கொழுப்புப் பொருள்களும் 


127 


போன்ற 


. 


மாற்றப்படுகிறது . இவ்விதம் நைட்ரஜன் உயிரினங்கட்கும் 
சூழலுக்குமிடையே மாறிமாறி வருவது நைட்ரஜ்ன் வட்டம் 
எனப்படுகிறது ( படம் 11-10 ) . 
கொழுப்புப் பொருள்கள் : கொழுப்பு அல்லது கொழுப்பைப் 

பொருள்கள் எல்லா உயிரினங்களிலும் காணப்படு 
கின்றன . இவை புரோடோப்ளாசத்தின் அமைப்பில் பங்கு கொள் 
கின்றன . புரோடோப்ளாசத்தில் உள்ள லிபோ புரதங்களிலும் 
பைடோஸ்டீராலிலும் கொழுப்பு உள்ளது . தாவரங்களில் முக்கிய 
மான சேமிப்புப் பொருளாகவும் பயன்படுகின்றது . கொழுப்பில் 
கார்பன் , ஹைட்ரஜன் , ஆக்ஸிஜன் ஆகிய மூன்று பொருள்களும் 
*'உள்ளன . ஆக்ஸிஜனின் அளவு குறைவாக இருக்கிறது . உதாரண 
மாக , தேங்காய் எண்ணெயிலுள்ள பாமிடின் (palmitin ) எனும் 
கொழுப்பில் 51 கார்பன் அணுக்களும் , ஆறு ஆக்ஸிஜன் அணுக் 
களுந்தான் உள்ளன . 

கொழுப்பு அமிலங்களும் ( fatty acids ) சில சாராயங்களும் 
( alcohols ) சேரும்போது தோன்றும் எஸ்டெர் ( ester ) எனும் 
பொருள்களே கொழுப்பு எனப்படுகிறது . உதாரணமாக , கிளி 
ஸரால் ( glycerol ) எனும் சாராயமும் , பாமிடிக் அமிலம் எனும் 
கொழுப்பு அமிலமும் சேரும்போது பாமிடின் எனும் கொழுப்பும் 
தண்ணீரும் உண்டாகின்றன . 


சர்க்கரைப் பொருள்கள் 


உ சுவாசித்தல் 


கிளிலரால் 


கொழுப்பு அமிலங்கள் 


கொழுப்புப் பொருள்கள் 
படம் - 11 || கொழுப்புச் சேர்க்கை 


கிளிஸரால் + பாமிடிக் அமிலம்-- பாமிடின் + தண்ணீர் 


கொழுப்பு அமிலங்கள் , கிளிஸரால் ஆகிய இரு பொருள் 
களுமே சுவாசித்தலின் போது இடைப்பொருள்களாகத் தோன்று 


128 


தாவரங்களின் வாழ்வியல் 


11-11 - ல் காட்டியுள்ள முறையில் 


கின்றன . இதனைப் படம் 
பொதுவாகக் குறிக்கலாம் . 


இனி , கிளிஸரால் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று பார்ப் 
போம் . சுவாசித்தலின்போது டைஹைட்ராக்ஸி அஸிடோன் 
பாஸ்பேட் (dihydroxy acetone phosphate) எனும் பொருள் 
உண்டாகிறது . அதோடு . 2 ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு அது 
ஆல்பா கிளிஸரோ பாஸ்பேட் ( a - glycero phosphate) ஆகிறது . 
இதிலிருந்து பாஸ்பேட் நீக்கப்படும்போது கிளிஸரால் உண்டா 


கிறது . 


டை ஹைட்ராக்ஸி அஸிடோன் 
பாஸ்பேட் 

+ 2 H - * 

a கிளிஸரோ பாஸ்பேட் 
a- கிளிஸரோ பாஸ்பேட் -பாஸ்பேட் 

கிளிஸரால் 


கொழுப்பு அமிலங்கள் எப்படித் தயாரிக்கப்படுகின்றன 
என்பது தெளிவாகத் தெரியவில்லை . சுவாசித்தலின்போது 
தோன்றும் அஸிடில் - கோ - ஏ ( acytyl - co - A ) எனும் பொருளிலிருந்து 
இவை படிப்படியாகத் தயாரிக்கப்படலாம் . தாவரங்களில் லாரிக் 
அமிலம் ( lauric acid ) , ஒலியிக் அமிலம் ( oleic acid ) , பாமிடிக் 
அமிலம் ( palmitic acid ) , லினோயிக் அமிலம் ( linoleic acid ) ஆகிய 
கொழுப்பு அமிலங்கள் உள்ளன : 


. 


12. உணவு , கனிமங்கள் இவற்றின் 

இடப்பெயர்ச்சி 


லிருந்து 


( Translocation ) 
ஒரு செடியினுள் பல்வேறு பொருள்கள் இடைவிடாது வெவ் 
வேறு திசையில் சென்றுகொண்டிருக்கின்றன . 

வேர்களால் 
உறிஞ்சப்படும் கனிமங்கள் தண்டுமுனைக்கும் இலைகளுக்கும் மேல் 
நோக்கி அனுப்பப்பட வேண்டும் . இலைகளால் கட்டப்படும் 
உணவுகள் வேர்களுக்கும் நிலத்தின் அடியிலுள்ள சேமிப்பு அங்கங் 
களுக்கும் கீழ்நோக்கி அனுப்பப்பட வேண்டும் . சாறுக்குழல்களி 

உணவும் கனிமங்களும் தண்டின் நடுப்பகுதிக்கும் 
புறணிக்கும் பக்கவாட்டிலே அனுப்பப்பட வேண்டும் . இவ் விடப் 
பெயர்ச்சிகள் எப்படி நடைபெறுகின்றன என்பதைப் பார்ப்போம் . 
செடியின் 

சாறுக்குழல் தொகுதிகள் வேரிலிருந்து தண்டு 
நுனிவரை தொடர்ச்சியாக 

வலைபோலப் பின்னிக்கொண்டு 
செடியின் பல பகுதிகளையும் ஒன்றாக இணைக்கின்றன என்று பார்த் 
தோம் . பொருள்களின் இடப்பெயர்ச்சி இவற்றின்மூலமாகவே 
பெரும்பாலும் நடைபெறுகிறது . சாறுக்குழல் தொகுதியில் 
ஸைலம் , ஃப்ளோயம் என்ற இரண்டு முக்கியமான பகுதிகள் 
உள்ளன . இவை இரண்டும் குழல்போன்ற சில திசுக்களைக் 
கொண்டுள்ளன . உணவு , கனிமங்கள் இவற்றின் இடப்பெயர்ச்சியில் 
இவை என்ன பங்கு வகிக்கின்றன ? 

கனிமங்களின் மேல்நோக்கிய பெயர்ச்சி : கனிமங்களின் மேல் 
நோக்கிய இடப்பெயர்ச்சி ஸைலம் வழியாகவே நடைபெறுகிறது 
என்று பொதுவாகக் கருதப்படுகிறது . நிலத்திலிருந்து உறிஞ்சப் 
படும் நீர் ஸைலம் வழியாகவே இலைகட்குள் செல்கிறது என்று 
சாறேற்றம் எனும் பகுதியில் பார்த்தோம் . இந் நீரோட்டத்துடன் 
சேர்ந்து கனிமங்களும் செல்கின்றன என்று கருதப்படுகிறது . 
வளையச் சோதனைகள் இதற்குச் சான்று பகர்கின்றன . தண்டிலிருந்து 

9 


130 


தாவரங்களின் வாழ்வியல் 


ப்ளோயம் பகுதியை வெட்டி எடுத்துவிட்டாலும் , கனிமங்களின் 
மேல்நோக்கிய பெயர்ச்சி தடைப்படுவதில்லை . 

ஆனால் , ஸைலம் 
துண்டிக்கப்படும்போது மேல்நோக்கிய இடப்பெயர்ச்சியும் 
டைப்படுகிறது . கதிரியக்க கனிமங்களைக்கொண்டு செய்யப்பட்ட 
ஒரு சோதனையை இங்குக் குறிப்பிட வேண்டும் . ஒரு செடியின் 
தண்டில் 9 அங்குல நீளத்திற்கு எதிர் எதிராக இரண்டு கீறல்கள் 
போடப்பட்டன . கீறிய பகுதியில் மேல்பட்டையைத் தனியாகப் 
பிரித்து , மேற்பட்டைக்கும் நடுத்தண்டிற்குமிடையே எண்ணெய்க் 
காதிதமொன்று - வைக்கப்பட்டது . மேல்பட்டையில் தான் 
ப்ளோயம் இருக்கிறது . நடுத்தண்டில் ஸைலம் இருக்கிறது . 
இரண்டிற்குமிடையே எண்ணெய்க் காகிதத்தை வைக்கும்போது , 


> நடுத்தண்டு 


எண்ணைக் காகிதம் 


பெட்டை 


* 


- 
1 


படம் - 12. கனிமங்களின் மேல்நோக்கிய பெயர்ச்சி 
( அம்புக்குறிகள் கனிமத்தின் பாதையைக் காட்டுகின்றன ) 


9 அங்குல நீளத்திற்கு ஸைலத்திற்கும் ப்ளோயத்திற்குமிடையே 
உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது . மற்றப் பகுதிகளில் இவை 
இரண்டும் ஒன்றுக்கொன்று அருகிலுள்ளன . பிறகு செடிகளுக்குக் 
கதிரியக்கமுள்ள சோடியம் , பொடாஷியம் , பாஸ்பரஸ் முதலிய 
பொருள்கள் கொடுக்கப்பட்டன . ( இவை கதிரியக்கம் பெற்றிருப் 
பதால் இவை செல்லும் பாதையை 

எளிதில் தெரிந்து 
கொள்ளலாம் . ) சில மணி ரே நங்களுக்குப்பின் செடியைச் சோதனை 


131 


உணவு , 


கனிமங்கள் இவற்றின் இடப்பெயர்ச்சி 


செய்தபோது பின்வரும் விவரம் கிடைத்தது . தண்டில் ஸைலமும் 
ப்ளோயமும் பிரிக்கப்படாத பகுதிகளில் இரண்டு திசுக்களிலும் 
கதிரியக்கப் பொருள்கள் ஏறத்தாழ சம அளவில் இருந்தன . இவை 
இரண்டும் பிரிக்கப்பட்ட பகுதிகளில் கதிரியக்கப் பொருள்கள் 
அனைத்துமே ஸைலத்தில் தானிருந்தன ( படம் 12-1 ) . அதாவது , 
சினிமங்கள் ஸைலத்தின் வழியாக மேல்நோக்கிச் செல்கின்றன . 
அப்போது அவற்றில் ஒரு பகுதி பக்கவாட்டில் சென்று ப்ளோ 
யத்தை அடைகிறது . ஆனால் , ஸைலத்திற்கும் ப்ளோயத்திற்கு 
மிடையே தொடர்பற்றுப்போகும்போது பக்கவாட்டில் நடை 
பெறும் இந்த இடப்பெயர்ச்சி தடைப்படுகிறது . இதிலிருந்து 
பெறப்படும் முடிவு என்ன ? கனிமங்களின் மேல்நோக்கிய இடப் 
பெயர்ச்சி முக்கியமாக ஸை.லத்தின்மூலம் நடைபெறுகிறது . 
ஆனால் , சில சந்தர்ப்பங்களில் கனிமங்கள் பக்கவாட்டில் ப்ளோ 
யத்திற்குள் சென்று ப்ளோயத்தின் வழியாகவும் செல்லலாம் . 


கனிமங்களைத் தவிர அங்கக உணவுப் பொருள்களும் மேல் 
நோக்கி எடுத்துச் செல்லப்படுகின்றன . உதாரணமாக , இலையி 
லிருந்து வளரும் தண்டுமுனைக்கு மேல்நோக்கி உணவு செல்கிறது . 
அங்கக உணவுகளின் இந்த மேல்நோக்கிய இடப்பெயர்ச்சியும் 
ஸைலத்தின் மூலமாகத்தான் நடைபெறுகிறது 

என்று 
விஞ்ஞானிகள் கருதிவந்தனர் . வசந்த காலத்தில் இலைகள் தளிர்க்க 
ஆரம்பிக்கும்போது ஸைலத்திலுள்ள நீர்மத்தில் கரையக்கூடிய 
கார்போஹைட்ரேட்டுகளின் அளவு அதிகமாயிருக்கிறது . இலைகள் 
வளர்ச்சி யடைந்த பின்பு இந்த அளவு குறைந்துவிடுகிறது . 
எனவே , இலைகளின் வளர்ச்சிக்குத் தேவையான உ ணவுப் 
பொருள்கள் ஸைலத்தின்மூலம் செல்கின்றன என்று கருதப் 
பட்டது . ஆனால் , கர்டிஸ் ( Curtis ) செய்த சில சோதனைகள் இலை 

தை 
மறுதலித்தன . இரண்டு கொப்புகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு 
அவற்றின் இலைகள் அகற்றப்பட்டன . 

கொப்பிலிருந்து 
( வளையச் சோதனைக்குச் செய்வதுபோல ) ப்ளோயம் அகற்றப் 
பட்டது . மற்றொன்றிலிருந்து ஸைலம் அகற்றப்பட்டது . வெட்டப் 
பட்ட பகுதியைச் சுற்றி ஒரு கண்ணாடிக் குழல் வைக்கப்பட்டு 
அதில் தண்ணீர் வைக்கப்பட்டது . வெட்டப்பட்ட பகுதிகள் 
வாடாது இருக்கவும் 

அகற்றப்பட்ட கொப்பிற்கு 
வேண்டிய தண்ணீர் அளிக்கவும் இது உதவும் . சில நாட்கள் 
கழிந்து பார்த்தபோது , ப்ளோயம் அகற்றப்பட்ட கொப்புகள் 
சரியான வளர்ச்சியைக் காட்டவில்லை . ஸைலம் அகற்றப்பட்ட 
கொப்புகள் நன்கு வளர்ந்திருந்தன ( படம் 12-2 ) . இதிலிருந்து 
தெரிவது என்ன ? கொப்பின் வளர்ச்சிக்குத் தேவையான உணவுப் 
பொருள்கள் ஸைலம் இல்லாதபோதும் மேல்நோக்கிச் 


ஒரு 


ஸைலம் 


132 


தாவரங்களின் வாழ்வியல் 


D 


படி 


ப்ளோயம் 
> அகற்றப்பட்ட 
கொப்பு 


TULD NILIHTV 


ஸைலம் 
துண்டிக்கப்பட 
கொப்பு 


படம் - 12.2 உனவுப் பொருள்களின் மேல் நோக்கிய பெயர்ச்சி 


செல்கின்றன . ப்ளோயம் இல்லாதபோது அவை போதுமான 
அளவில் செல்வதில்லை . எனவே , அங்கக உணவுகளின் மேல் 
நோக்கிய பெயர்ச்சி ப்ளோயத்தின் வழியாகவே நடைபெறுகிறது . 
ஆக , பொருள்களின் மேல்நோக்கிய பெயர்ச்சியைப் பொறுத்த 
மட்டில் , அனங்ககக் கனிமங்கள் ஸைலத்தின் வழியாகவும் அங்கக 
உணவுகள் ப்ளோயத்தின் வழியாகவும் செல்கின்றன என்று முடிவு 
செய்யலாம் . 


இலையிலிருந்து தண்டிற்குக் கனிமங்களின் பெயர்ச்சி : இலைக்குச் 
செல்லும் கனிமங்கள் அங்கேயே இருந்துவிடுவதில்லை . அவற்றில் 
ஒரு பகுதி தண்டிற்குள் மீண்டும் வந்து , செடியின் வேறு பல பகுதி 
களுக்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது . நைட்ரஜன் , பாஸ்பரஸ் , 
பொடாஷியம் , மக்னீஷியம் முதலிய கனிமங்கள் இப்படி எடுத்துச் 
செல்லப்படலாம் . இவை ஸைலத்தின் வழியாகச் செல்கின்றனவா 
அல்லது ப்ளோயத்தின் வழியாகச் செல்கின்றனவா ? 


இதைப் பரிசோதிப்பதற்கும் கதிரியக்கப் பொருள்கள் பயன் 
படுத்தப்பட்டன . கதிரியக்க பாஸ்பேட்டை நேரடியாக 
இலைகளுக்குள் செலுத்தி , அது எப்பாதை வழியாகத் தண்டிற்குச் 
செல்கிறது என்று பரிசோதித்தார்கள் . இலைக்காம்பை வெப்பப் 
படுத்தி அதிலுள்ள ஸெல்களைக் கொன்றுவிட்டால் , பாஸ்பரஸ் 
தண்டிற்குள் செல்வதில்லை . இதிலிருந்து , பாஸ்பரஸின் இடப் 
பெயர்ச்சிக்கு உயிருள்ள ஒரு திசு தேவை என்று தெரிகிறது . 
ஸைலம் உயிரற்ற திசு ; ப்ளோயந்தான் உயிருள்ள திசு . எனவே , 
இலையிலிருந்து பாஸ்பரஸ் ப்ளோயத்தின் மூலமாகவே தண்டிற்குள் 
செல்லவேண்டும் . , மேலும் , இலைக்கணுவுக்குக் கீழே தண்டில் 
ப்ளோயத்தையும் ஸைலத்தையும் தனியாகப் பிரித்து , எண்ணெய்க் 
காகிதத்தை இடையில் வைத்துச் சோதனைகள் செய்யப்பட்டன . 


133 


கனிமங்கள் இவற்றின் இடப்பெயர்ச்சி 


ணவும் 


அப்போது கதிரியக்க பாஸ்பரஸ் முழுவதும் பட்டையிலே காணப் 

எனவே , இலையிலிருந்து கனிமங்கள் ப்ளோயத்தின் 
வழியாகவே செல்கின்றன என்று முடிவு செய்யலாம் . 


பட்டது . 


இவற்றிலிருந்து பொருள்களின் மேல்நோக்கிய பெயர்ச் 
சியைப்பற்றிக் கீழ்க்கண்ட ஒரு பொதுவான கருத்தை ஏற்படுத்திக் 
கொள்ளலாம் . கனிமங்கள் வேர்களால் எடுத்துக்கொள்ளப் 
படுகின்றன . 

அவை 

வேர் ஸெல்களின் வழியாகச் சென்று 


1 ) 


ஸைலம் - 


ப்ளோயம் 


- > கனிமங்கள் 


உணவு 


T 


படம் -12.3 கனிமங்கள், உணவுப்பொருள்களின் பெயர்ச்சி 


வேரிலுள்ள ஸைலத்தை அடைகின்றன . பிறகு ஸைலத்தின் 
வழியாகத் தண்டுப்பகுதிகளுக்குச் சென்று இலையை அடைகின்றன . 
இவ்விதம் ஸைலத்தின் வழியாகச் செல்லும்போது , கனிமங்களின் 
ஒரு பகுதி பக்கவாட்டில் சென்று ப்ளோயத்தையும் அடைகிறது . 
இலைகளுக்குச் சென்ற கனிமங்களில் பல இலையிலிருந்து மீண்டும் 
தண்டிற்கு வரலாம் . அப்போது அவை ப்ளோயத்தின் வழியாக 
வந்து தண்டில் மேலும் கீழும் செல்கின்றன . இலையிலிருந்து மேல் 
நோக்கிச் செல்லும் அங்கக உணவுப் பொருள்கள் ப்ளோயத்தின் 
வழியாகவே செல்கின்றன . 


134 


தாவரங்களின் வாழ்வியல் 


க 


அங்கக உணவுகளின் பெயர்ச்சி : உணவுச் சேர்க்கைகளின் 
விளைவாக மூன்று வகையான , உணவுப் பொருள்கள் தோன்று 
கின்றன . இவற்றைப் பொதுவாகத் தரசம் , புரதம் , கொழுப்பு 
என்று குறிப்பிடலாம் . இந்த உணவுப் பொருள்கள் தண்ணீரில் 
கரையக்கூடியவை அல்ல . எனவே , அவை பெயர்ச்சி அடையு 
முன் எளிய பொருள்களாக மாற்றப்படுகின்றன . இந்த நிகழ்ச்சி 
செமித்தல் ( digestion ) எனப்படுகிறது . . செமித்தலுக்குக் 
காரணமாக இருப்பவை நொதிகள் ( enzymes) எனப்படும் 
பொருள்கள் . இவற்றைப்பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம் . 

நொதிகள் : உயிரினங்களில் ணப்படும் வினையூக்கிகளே 
( catalysts ) நொதிகள் எனப்படுகின்றன . இவை புரதத்தாலானவை . 
பொதுவாக 

மிக உயர்ந்த வெப்ப நிலையிலேயே ஏற்படக்கூடிய 
இயைபு மாற்றங்கள் உயிரினங்களினுள்ளே சாதாரண வெப்ப 
நிலையில் நடைபெறுகின்றன . இது நொதிகளின் உதவியாலே நடை 
பெறுகிறது . இது எப்படி நடைபெறுகிறது என்பதை 

ஓர் 
உதாரணத்தால் விளக்குவோம் . யூரியா ( urea ) எனும் பொருளைத் 
தண்ணீரில் கரைத்தால் அது தண்ணீருடன் அதிக அளவில் வினை 
புரிவதில்லை . ஏனெனில் , தண்ணீருக்கும் யூரியாவிற்குமிடையே ஓர் 
வேதிவினை ஏற்பட வேண்டுமானால் , அவற்றின் மூலக்கூறுகளை 
ஓரளவு ஆற்றலுடன் ஒன்றோடொன்று மோதவேண்டும் . மூலக் 
கூறுகளை ஊக்குவிக்கத் தேவைப்படும் ஆற்றல் ஊக்குவிப்பு ஆற்றல் 
( energy of activation ) எனப்படுகிறது . தண்ணீரையும் யூரியா 
வையும் கலந்து காய்ச்சினோமானால் , அந்த உயர்ந்த வெப்பநிலையில் 
அவற்றின் மூலக்கூறுகளில் பல இந்த ஆற்றலை அடைகின்றன . 
அப்போது அவை வினை 

அவை வினை புரிகின்றன . வெப்பமடையச் செய் 
வதற்குப் பதிலாக யூரியேஸ் எனும் நொதியைச் சேர்த்தால் நொதி , 
இந்த இயைபு வினைக்குத் தேவையான ஊக்குவிப்பு ஆற்றலைக் 
குறைக்கிறது . அதாவது , வினை புரிவதற்குமுன் மூலக்கூறுகள் 
அடையவேண்டிய ஆற்றலின் அளவைக் குறைக்கிறது . அப்போது 
சாதாரண வெப்ப நிலையிலேயே பல மூலக்கூறுகள் ஒன்றோடொன்று 
மோதி வினை புரிய முடியும் . இவ்விதம் ஓர் வேதிவினைக்குத் 
தேவையான ஊக்குவிப்பு ஆற்றலின் அளவைக் குறைப்பதன்மூலம் 
நொதிகள் வேதி மாற்றங்களை ஊக்குவிக்கின்றன . உதாரணமாக , 
ஹைட்ரஜன் பெர் - ஆக்ஸைடு ( H , 0 , -Hydrogen Per - oxide ) 
தண்ணீராகவும் பிராணவாயுவாகவும் பிரிவதற்கு நொதிகள் 
இல்லாத நிலையில் 18,000 / கி.கா. / மோக்குச் சமமான ஆற்றல் 
தேவைப்படுகிறது . ஆனால் , காடலேஸ் ( catalase ) எனும் நொதி 
இருந்தால் , இதே மாறுபாடு 5,500 | கி.கா. / மோக்குச் சமமான 
ஆற்றல் நிலையில் ஏற்பட்டுவிடும் . 


135 


உணவு , கனிமங்கள் இவற்றின் இடப்பெயர்ச்சி 


தங்கள் 


நொதிகளை வினையூக்கிகள் என்று கூறினோம் . ஆனால் , மற்ற 
வேதி வினையூக்கிகளுக்கும் நொதிகளுக்குமிடையே ஒரு முக்கிய 
மான வேறுபாடு உண்டு . நொதிகள் குறிப்புச் சார்பு ( specificity ) 
உடையவை . அதாவது , ஒவ்வொரு நொதியும் ஒரு குறிப்பிட்ட 
பொருளையே பாதிக்கமுடியும் . உதாரணமாக , யூரியேஸ் , யூரியாவை 
மட்டுந்தான் பாதிக்கமுடியும் . எனவே , அவை ஸெல்லில் நடை 
பெறும் வினைகளை ஊக்குவிப்பதோடு அவற்றை ஒழுங்குபடுத்தவும் 
செய்கின்றன . 

நொதிகளின் பண்புகள் : நொதிகள் புரதங்களாக இருப்பதால் , 
அவை புரதங்களின் பண்புகள் பலவற்றைக் கொண்டுள்ளன . 
அவை உயர்ந்த 

வெப்ப நிலையில் சிதைவடைந்து 
தன்மையை 

இழக்கின்றன . அநேகமாக எல்லா நொதிகளும் 
60-70 ° செ.கி. வெப்ப நிலையில் இவ்வாறு சிதைவடைகின் றன. 
சில நொதிகள் மட்டும் 100 ° செ.கி. வெப்பநிலையில் சிறிது நேரம் 
இருக்க முடியும் . புரதங்களைப்போலவே அவையும் மிகப் பெரிய 
மூலக்கூறுகளாக இருப்பதால் அவை கொலாயிடுகளாக உள்ளன . 

குறிப்புச் சார்பு : நொதிகளுக்குக் குறிப்புச் சார்பு உண்டு 
என்று முன்னரே பார்த்தோம் . ஒரு நொதி குறிப்பிட்ட ஒரு 
பொருளைத்தான் பாதிக்கும் . இவ்விதம் ஒரு நொதியால் பாதிக்கப் 
படும் பொருள் தளப்பொருள் (substrate ) எனப்படுகிறது . ஆனால் , 
இது நொதிகளின் ஒரு முழு முதன்மையான பண்பு அன்று . சில 
நொதிகள் ஒரே ஒரு பொருளை மட்டுமன்றி ஒரு தொகுதியைச் 
சேர்ந்த அங்ககப் பொருள்கள் அனைத்தையும் பாதிக்கமுடியும் . 
உதாரணமாக , ஆல்கஹால் - டி - ஹைட்ரோஜினேஸ் ( alcohol- de 
hydrogenase ) எனும் நொதி . எத்தனால் (ethanal ) எனும் ஆல்க 
ஹாலை மட்டுமன்றி மற்ற எல்லா ஆல்கஹால்களையும் பாதிக்கிறது . 

வினையூக்கிகள் : நொதிகள் வினையூக்கிகளாக உள்ளன என்று 
பார்த்தோம் . வினையூக்கிகள் வேதிவினைகளிலே பங்குகொள்ளும் 
போது , வினையின் முடிவில் முதலில் என்ன அளவிலிருந்தனவோ 
அதே அளவில் வெளியிடப்படுகின்றன . அதாவது , அவை வேதி 
வினைகளை ஊக்குவிக்கின்றனவே தவிர வேதி மாற்றம் அடைவ 
தில்லை . எனவே , சிறிதளவு நொதி இருந்தாலும் அது திரும்பத் 
திரும்பப் பயன்படுகிறது . வேதிவினைகளை ஊக்குவிக்க நொதிகள் 
மிகக் குறைந்த அளவிலேயே தேவைப்படுகின்றன . உதாரணமாக , 
சுக்ரோஸ் , தனது எடையைப்போன்று 10 இலட்சம் மடங்கு அதிக . 
மான சுக்ரோஸைச் சிதைக்க முடியும் . 

வினைகளின் தன்மை : நொதிகளால் ஊக்குவிக்கப்படும் 
வினைகள் இரு திசைகளிலும் நடக்கக் கூடியவை . அதாவது , ஒரு 


136 


தாவரங்களின் வாழ்வியல் 


* 


தளப்பொருளைச் சிதைக்கும் நொதியே அதைக் கட்டவும் உதவு 
கிறது . உதாரணமாக , லிபேஸ் எனும் நொதி கொழுப்புப் 
பொருளைக் கொழுப்பு அமிலமாகவும் கிளிஸராலாகவும் சிதைக் 
கிறது . அதே நொதி இவ்விரண்டையும் சேர்த்துக் கொழுப்பைக் 
கட்டவும் செய்கிறது . ஒரு நொதி ஒரு பொருளைச் சிதைக்குமா , 
கட்டுமா என்பதை நிர்ணயிப்பது ஸெல்லிலுள்ள மற்ற நிலைமை 
களைப் பொறுத்துள்ளது . 

லிபேஸ் 
கிளிஸரால் + கொழுப்பு அமிலம் 

– கொழுப்பு 


-- 


ஒரு நொதியின் குறிப்புச் சார்புக்குக் காரணம் என்ன ? 
நொதியின் புறப்பரப்பு அமைப்பே இதற்குக் காரணமாக 
இருக்கலாம் என்று கருதுகிறார்கள் . அண்மைக் காலத்தில் வெளி 
யிடப்பட்டுள்ள பூட்டு - சாவிக் கோட்பாட்டைக் (lock and key 
theory ) கீழ்க்கண்ட படம் விளக்குகிறது . நொதியின் மேல்பரப்பில் 


* 


நொதி 


த 


- 


த 3 


A 


பயம் - 12.4 பூட்டுச் சாவிக் கோட்பாடு 


ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இருப்பதைக் காண்கிறோம் . ஸெல்லி 
லுள்ள பல தளப்பொருள்களில் எந்தத் தளப்பொருளின் அமைப்பு 
இதற்கு ஏற்றதாக இருக்கிறதோ அதுமட்டுமே நொதியுடன் 
இணையும் . உதாரணமாக , மேலே உள்ள படத்தில் ' த , ' மட்டுமே 
நொதியுடன் பொருந்த முடியும் . மற்றவை பொருந்தா நொதி 
யென்னும் பூட்டிற்குத் த ' எனும் சாவிதான் சேரும் . மற்றவை 
சேரா . இவ்விதம் ஒரு நொதி தனது புறப்பரப்பு அமைப்பின் 
உதவியால் தனக்குரிய தளப் பொருளுடன் சேர்ந்து கூட்டமைப்பு 
ஒன்றைத் தோற்றுவிக்கிறது . வேதி மாற்றங்கள் முடிந்தவுடன் 
மீண்டும் பிரிந்துவிடுகின்றது . 


உணவு , கனிமங்கள் இவற்றின் இடப்பெயர்ச்சி 


137 


நொதி + தளப்பொருள் 


நொதி தளப்பொருள் 
கூட்டமைப்பு 
முடிவுப் பொருள்கள் 

+ நொதி 


நொதி தளப்பொருள் கூட்டமைப்பு 


முடிவும் 
பொருள்கள் 


> F ந்து 


ML ம் -2.5 நொதி தளப்பொருள் கூட்டமைப்பு 
நொதி இயக்கத்தைப் பாதிக்கும் அம்சங்கள் 


1. தளப்பொருள் - செறிவு : ' ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் 
தளப்பொருளின் செறிவு அதிகமாக அதிகமாக நொதியின் 
இயக்கமும் அதிகமாகிறது . ஆனால் , தளப்பொருளின் செறிவு ஓர் 
உயர்ந்த மட்டத்தை அடைந்த பின்பு , நொதி முழுவதும் தளப் 
பொருளால் நிரப்பப்பட்டுவிடுகிறது . அதற்கு மேல் தளப் 
பொருளின் செறிவை உயர்த்தினால் நொதி இயக்கம் உயர்வதில்லை . 


2. நொதியின் செறிவு : பொதுவாக நொதியின் அளவை 
உயர்த்தினால் நொதியின் இயக்கமும் அதிகமாகிறது . இது இயக் 
கத்தின் ஆரம்ப நிலைகட்கே பொருந்தும் . நொதி இயக்கம் முடியுந் 
தறுவாயில் தோன்றும் முடிவுப் பொருள்கள் நொதி இயக்கத்தைக் 
குறைக்கின்றன . 

3. வெப்ப நிலை : வெப்பநிலை உயரும்போது நொதி இயக் 
கமும் உயர்கிறது . மிக அதிகமான நொதி இயக்கம் 30-50 ° செ.கி. 
வெப்ப நிலையில் நடைபெறுகிறது . பின்னர் . குறைகிறது . அந்த 
வெப்ப நிலைக்கு மேலே நொதி சிதைய ஆரம்பித்துடுவவிதால் தான் 
இது நிகழவேண்டும் . 


ஊக்கிகள் ( Activators) ; சில உலோகங்களின் அயனிகள் நொதி 
இயக்கத்தை ஊக்குவிக்கின்றன . இவை ஊக்கிகள் எனப்படு 
கின்றன . உதாரணமாக , ஆர்கினேஸ் ( arginase) எனும் - நொதிக்கு 
கோபால்ட் அயனிகளும் ஆஸ்கார்பிக் ஆஸிட் ஆக்ஸிடேஸீக்கு 
( ascorbic acid oxidase ) தாமிரமும் தேவைப்படுகின்றன . புரத 
நொதிகளில் பல , நொதியின் வடிவிலேயே தயாரிக்கப்படுவதில்லை . 
அவை நொதியின் - தன்மையற்ற நொதி முன் பொருளாக 
( proenzyme ) தயாரிக்கப்படுகின்றன . இவை நொதிகளாக மாற 


138 


தாவரங்களின் வாழ்வியல் 


உடையவையாக 


வேண்டுமானால் அவை ஓர் ஊக்கியால் ஊக்குவிக்கப்படவேண்டும் . 
உதாரணமாக , பெப்ஸின் ( pepsin ) எனும் நொதியின் ' நொதி முன் 
பொருள் ' பெப்ஸினோஜின் ( pepsinogen ) எனப்படுகிறது . இதைப் 
பெப்ஸின் ஆக்குவதற்கு ஹைட்ரஜன் அயனி தேவை . 

இணை நொதிகள் (Co -enzymes) : சில நொதிகள் புரதமற்ற 
வேறு ஏதாவது 

பொருளுடன் இணைந்திருந்தால் தான் 
வினையூக்கத்திறனை 

இருக்கின்றன . நொதியின் 
இப் புரதமல்லாத பகுதி இணை நொதி எனப்படுகிறது . இணை 
நொதிகளை நொதியிலிருந்து டையாலிஸிஸ் முறைமூலம் பிரிக்க 
லாம் . இணை நொதிகள் 100 ° செ.கி . வெப்ப நிலையைக் கூடத் 
தாங்கிக்கொள்கின்றன . TPN , DPN- டை -பாஸ்போபைரிடின் 
நியூக்ளியோடைடு ( diphospho pyridine - nucleotide), ரைபோ 
ஃப்ளேவின் ( ribo flavin ) , கோ என்ஸைம் - ஏ ( co - enzyme A ) , 
வைடமின் பி 12 (vitamin B 12 ) ஆகியவை இணை நொதிகளாக 
உள்ளன . 


. 


. 


அடக்கிகள் (Inhibitors) : நொதிகளின் இயக்கத்தைத் தடை 
செய்யும் பொருள்கள் அடக்கிகள் எனப்படுகின்றன . அடக்கலில் 
இரண்டு வகை உண்டு . ஒன்று போட்டியில்லா அடக்கல் ( non 
competitive inhibition ) ; மற்றொன்று போட்டி அடக்கல் ( competi 
tive inhibition ) . போட்டியில்லா அடக்கலில் ஓர் வேதிப்பொருள் 
நொதியின் முக்கியமான பகுதியில் இணைந்துகொண்டு அதை 
இயங்கவிடாது செய்கின்றன . ஸையனைடுகள் (cyanides ) , கார்பன் 
மானாக்ஸைடு ( carbon - monoxide ) இவை போட்டியில்லா 
அடக்கிகள் . போட்டி அடக்கலில் தளப்பொருளைப்போன்ற புற 
அமைப்புடைய வேறு ஒரு பொருள் , நொதியுடன் சேர்ந்து 
கொண்டு தளப்பொருளைச் சேரவிடாது தடுக்கிறது . அதாவது , 
நொதியிலுள்ள இடத்திற்குத் தளப்பொருளும் அதைப்போன்ற 
அமைப்பை உடைய மற்றொரு பொருளும் போட்டியிடுகின்றன .. 
உதாரணமாக , அ ஸி டிக் அமிலத்தை ஆக்ஸிகரணிக்கும் ஒரு 
நொதியின் செயலை மானோஃப்ளுரோ அஸிடேட் ( monofluoro 
acetate ) எனும் பொருள் அடக்குகிறது . ஏனெனில் , 'தளப்பொரு 
ளான அஸிடிக் அமிலமும் மானோப்ளுரோ அஸிடேட்டும் ஒரே 
அமைப்பை உடையன . ஆகவே , அடக்கி தளப்பொருளுக்குப் 
பதிலாக நொதியுடன் சேர்ந்துகொண்டு ஆக்ஸிகரணத்தைத் 
தடுக்கிறது . படம் 12-6 இந் நிகழ்ச்சியை விளக்குகிறது . 


நொதிகளின் வகைகள் : நொதிகளை அவற்றின் வினைகளுக்கு 
ஏற்ப இரண்டு வகைகளாகப் பிரிக்கலாம் . ஒருவகைச் சேமித் 


உணவு , கனிமங்கள் இவற்றின் இடப்பெயர்ச்சி 

139 
தலுக்குப் பயன்படுவதால் அவற்றைச் * செமித்தல் நொதிகள் 
{digestive enzymes ) என்கிறோம் . மற்றொரு வகை சுவாசித் 
தலுக்குப் பயன்படுவதால் அவற்றை சுவாச நொதிகள் என்கிறோம் . 
இப் பகுதியில் செமித்தல் நொதிகளைப்பற்றிப் படிப்போம் . 
செமித்தல் நொதிகள் எந்த வகை உணவுப் பொருளைச் செமிக்கின் 


நொதி 


H 


COOH 


அஸ்டிக் அமிலம் 

( தளப் பொருள்) 


COOH 


மானோப் நூரோ அஸிடேட் 

( அடக்கி ) 
தளப்பொருள் , அடக்கி , இரண்டும் 
ஒரே உருவத்தைப் பெற்றுள்ளன 


நொதி 


CooH 

அடக்கி நொதியோடு சேர்ந்து 
கொண்டு தாய்பொருளைத் தடுக்கிறது 


படம் -12.6 போட்டி அடக்கல் 
றனவோ அதற்கேற்ப அவற்றை மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் . 
கார்போஹைட்ரேட்டுகளைச் செமிப்பவை கார்போஹைட்ரேஸஸ் 
( carbohydrases) எனப்படுகின்றன . கொழுப்புப் பொருள்களைச் 
செமிப்பவை லிபேஸஸ் ( lipases ) எனப்படுகின்றன . புரதங்களைச் 
செமிப்பவை புரோடியோளடிக் நொதிகள் ( proteolytic enzymes ) 
எனப்படுகின்றன . 


கார்போ ஹைட்ரேஸஸ் 


1. டயாஸ்டேஸ் ( Diastase ) : தரசத்தை குளுகோஸ் சர்க் 
கரையாக மாற்றும் ஒரு நொதித் தொகுதி டயாஸ்டேஸ் எனப் 
படுகிறது . இதில் அமிலேஸ் (amylasc ), மால்டேஸ் ( maltase) என்ற 


140 


தாவரங்களின் வாழ்வியல் 


இரு நொதிகள் உள்ளன . சிலர் டெக்ஸ்ட்ரேஸ் (dextrase ) என்ற 
மூன்றாவது நொதியும் இருப்பதாகக் கூறுகிறார்கள் . அமிலேஸ் 
தரசத்தை முதலில் மால்டோஸாக மாற்றுகிறது . இதைக் கீழ்க் 
கண்ட சமன்பாட்டால் குறிக்கலாம் : 

அமிலேஸ் 
தரசம் 

மால்டோஸ் 

அமிலேஸ் 
2C : H. O ; - > Ci , H , 
மால்டேஸ் : அமிலேஸ் தரசத்தை மால்டோஸ் ஆக மாற்று 
கிறது என்று பார்த்தோம் . இந்த மால்டோஸை மால்டேஸ் எனும் 
நொதி குளுகோஸாக மாற்றுகிறது . 


011 


22 


மால்டேஸ் 
மால்டோஸ் 

2 குளுகோஸ் 
Maltase 
C ,, H ,, 041 

2 (C : H1 , 08 ) 
ஸுக்ரேஸ் : எல்லாத் தாவரங்களிலும் காணப்படும் ஒருநொதி 
இது . ஸுக்ரோஸ் எனும் கரும்புச்சர்க்கரையை குளுகோஸாகவும் 
ப்ரக்டோஸாகவும் மாற்றுகிறது . 

ஸுக்ரேஸ் 
ஸுக்ரேஸ் 

-- குளுகோஸ் + ப்ரக்டோஸ் 

Sucrase 
C , H ,, 0 . 

- C, H , 0. + C , H , 0. 
மேலேயுள்ள சமன்பாட்டைப் பார்த்தால் ஓர் உண்மை புலப் 
படும் . ஸுக்ரேஸில் 22 ஹைட்ரஜன் அணுக்களும் 11 ஆக்ஸிஜன் 
அணுக்களும் உள்ளன . குளுகோஸ் , ப்ரக்டோஸ் இரண்டிலுமாகச் 
சேர்ந்து 24 ஹைட்ரஜன் அணுக்களும் , 12 ஆக்ஸிஜன் அணுக்களும் 
உள்ளன . அதாவது , அவற்றில் ஹைட்ரஜன் அணு 2 - ம் ( H , ) 
ஆக்ஸிஜன் அணு ஒன்றும் அதிகமாக இருக்கின்றன . இந்த 
விகிதத்தில் ஹைட்ரஜன் அணுவும் ஆக்ஸிஜனும் சேர்ந்திருந்தால் 
அது தண்ணீராகிறது ( H , 0 ) . எனவே , ஸுக்ரேஸுடன் ஒரு மூலக் 
கூறு 

சேர்க்கப்படும்போது அது குளுகோஸாகவும் 
ப்ரக்டோஸாகவும் மாறுகிறது . இத்தகைய மாற்றம் நீர் இணைத்தல் 
( hydrolysis ) எனப்படுகிறது . செமித்தல் என்பது பெரும்பாலும் 
நீர் இணைத்தல் மாறுபாடுகளே . 

லிபேஸஸ் : லிபேஸ்கள் கொழுப்புப் பொருள்களைச் செமிக்க 
உதவுகின்றன : கொழுப்புப் பொருள் செமிக்கப்படும் போது அது 


தண்ணீர் 


உணவு , கனிமங்கள் இவற்றின் இடப்பெயர்ச்சி 


141 


கிளிஸராலாகவும் கொழுப்பு அமிலமாகவும் பிரிகிறது . இந்த 
இரண்டு பொருள்களின் சேர்க்கையின் மூலமே கொழுப்பு கட்டப் 
படுகிறது என்று பார்த்தோம் . உதாரணமாக , பாமிடீன் எனும் 
கொழுப்பு செமித்தல் அடையும்போது கிளிஸராலும் பாமிடிக் 
அமிலமும் முடிவுப் பொருள்களாகத் தோன்றுகின்றன . 


லிபேஸ் 
பாமிடீன் --- > கிளிஸரால் + பாமிடிக் அமிலம் 

+ H , O 


புரோடியேஸஸ் : இவை புரதப் பொருள்களைச் செமிக்க உதவு 
கின்றன . இவற்றில் பலவகை உண்டு . உதாரணமாக , டிரிப் 
ஸினேஸ் ( trypsinase ) என்ற நொதி புரதத்தை பாலிபெப்டைடுக 
ளாக்குகிறது ; பெப்டிடேஸ் ( peptidase) எனும் நொதி பாலி 
பெப்டைடுகளை அமினோ அமிலங்களாக மாற்றுகிறது . 


புரதம் 


டிரிப்ஸினேஸ் 

-- > பாலிபெப்டைடு 

பெப்டிடேஸ் 
பாலிபெப்டைடு 

--- அமினோ அமிலங்கள் 


இனி , நொதிகளால் செமிக்கப்பட்ட உணவு எப் பாதையின் 
வழியாக மற்றப் பகுதிகளுக்குச் செல்கிறது என்பதைப் பார்ப் 
போம் . சாறுக்குழல் தொகுதியிலுள்ள ப்ளோயத்தின் வழியாகவே 
அங்கக உணவுப் பொருள்கள் செல்கின்றன என்று தெரிகிறது . 
இதற்கு ஆதரவாகவுள்ள விவரங்களைத் தொகுத்துக் கூறுவோம் . 


1. புளோயத்தின் வழியாகச் செல்லும் ரசத்தை வேதி 
ஆய்வுக்கு உட்படுத்தினால் , அதில் கார்போஹைட்ரேட்டுகளும் 
நைட்ரஜன் கூட்டுப் பொருள்களும் மிகுதியாக இருப்பது காணப் 


படுகிறது . 


2. வளர்ந்துகொண்டிருக்கும் செடியின் தண்டில் , புளோயம் 
பகுதியை வெட்டி எடுத்து விட்டால் , உணவுப் பொருள் வெட்டு 
வாய்க்குக் கீழே செல்வதில்லை . இதை வளையச் 

இதை வளையச் சோதனை மூலம் 
காணலாம் . தண்டின் நடுவில் பட்டையை ஒரு வளையமாக வெட்டி 
எடுத்துவிட்டால் புளோயம் நீக்கப்பட்டுவிடுகிறது . அப்போது 
உணவுப் பொருள் , வளையத்திற்குமேலே பெருமளவில் சேர்கிறது . 
இப் பகுதியிலிருந்து புதிய வேர்கள் தோன்றுகின்றன . வளையத் 
திற்குக் கீழே இருக்கும் பகுதிக்குப் போதுமான உணவு கிடைக் 
காமல் நாளாவட்டத்தில் இறந்துவிடுகிறது ( படம் 12-7 ) . 


142 


தாவரங்களின் வாழ்வியல் 


ப்ளோயம் அகற்றப்பட்ட 


பகுதி 


படம் - 12.7 எ!ளையச் சோதனை 


3. கதிரியக்கப் பொருள்களைக் 

கொண்டு 

செய்யப்பட்ட 
சோதனைகள் இதற்கு ஆதரவாக உள்ளன . செடியிலுள்ள ஓர் இலை 
சிறு கண்ணாடிப் பெட்டிக்குள் மூடிவைக்கப்பட்டது . பெட்டிக்குள் 
C ' என்ற கதிரியக்க கார்பனைக் கொண்ட கார்பன் - டை - ஆக்ஸைடு 
செலுத்தப்பட்டது . 

ஒளிச்சேர்க்கை செய்யும்போது 
உண்டாக்கப்படும் தரசம் , கதிரியக்கக் கார்பனைக் கொண்டிருக்கும் . 
பிறகு இத் தரசம் எந்த வழியாகச் செல்கிறது என்று பரிசோதித்துப் 
பார்த்தபோது , அது புளோயத்தின் வழியாகச் செல்வது தெரிந்தது 
( 12-8 ) . 


C " 0, 


ப்ளோயம் 


படம் - 12.8 கதிரியக்கக் கார்பனின் பெயர்ச்சி 


4. புளோயத்தின் அமைப்பு , பொருள்கள் செல்வதற்கு 
ஏற்றதாக இருக்கிறது . புளோயத்தின் நீள்வெட்டுத் தோற்றத் 
தைப் பார்த்தால் , அதில் நீண்ட குழாய் போன்ற ஸெல்கள் 


ணவு , கனிமங்கள் இவற்றின் இடப்பெயர்ச்சி 


143 


இருப்பது தெரியும் . இவற்றில் ஆங்காங்கு உள்ள குறுக்குச் சுவர் 
களில் பல நுண்துளைகள் உள்ளன . துளைகளைக் கொண்ட இக் 
குறுக்குச் சுவர் , சல்லடைத் தட்டு ( sieve plate ) எனப்படுகிறது . 
குழல்கள் , சல்லடைக் குழல்கள் ( sieve tubes ) எனப்படுகின்றன . 
இக் குழல் ஸெல்களில் நியூக்ளியஸ் - கிடையாது . சிறிதளவு 
ஸைடோப்ளாசம் உள்ளது . ஸைடோப்ளாசம் 

ஸெல் சுவரை 
ஒட்டிப் படர்ந்துள்ளது . 

நடுவிலே பெரிய ' வாக்குவோல் ' 
உள்ளது . மற்ற ஸெல்களில் வாக்குவோலும் ஸைடோப்ளாசமும் 
தெளிவாகப் பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்த்தோம் . ஆனால் , 
சல்லடைக் குழல் ஸெல்களில் அதுபோன்ற தெளிவான பிரிவு 
இல்லை . ஒரு குழல் ஸெல்லின் ஸைடோப்ளாசம் , மற்றொரு குழல் 
ஸெல்லின் ஸைடோப்ளாசத்தோடு சல்லடைத் துளைகள் வழியாக 
இணைக்கப்பட்டிருக்கிறது . சல்லடைக் குழலை ஒட்டி நியூக்ளிய 
ஸுடன் கூடிய மற்றொரு ஸெல் உள்ளது . இது துணைஸெல் ( com 
panion cell ) எனப்படுகிறது . புளோயத்தில் உள்ள இந்த நீண்ட 
குழல்கள் உணவுப் போக்குவரத்திற்குப் பயன்படக்கூடிய 
முறையிலே அமைந்துள்ளன . சாறுக்குழல் - தொகுதியில் குழாய் 
வடிவிலுள்ள ஸைலம் என்ற மற்றொரு திசுவும் இருக்கிறது . ஆனால் , 
இதன் வழியாகத் தண்ணீரும் கனிமப் பொருள்களும் மேல் 
நோக்கிச் செல்வதால் உணவுப் பொருள்களும் அதன் வழியாகச் 
செல்ல முடியாது என்றும் அவை புளோயத்தின் வழியாகத்தான் 
செல்லவேண்டுமென்றும் கருதப்படுகிறது . மேலும் , தண்டின் 
பகுதிகளை உயர்ந்த வெப்பத்தின் மூலமோ , வேதி முறைகள் 
மூலமோ கொன்றுவிட்டால் , உணவுப் பெயர்ச்சி நடைபெறுவ 
தில்லை . ஆகவே , உணவுப் பெயர்ச்சியால் உயிருள்ள ஒரு திசு பங்கு 
கொள்கிறது என்று தெரிகிறது . ஸைலம் உயிரற்ற திசு . எனவே , 
உயிருள்ள திசுவாகிய புளோயத்தின் வழியாகவே உணவுப் 
பெயர்ச்சி நடைபெறுகிறது என்று கொள்ளலாம் . 

இனி , புளோயத்தின் வழியாக உணவுப் பொருள்கள் எப்படிச் 
செல்கின்றன என்பதைப் பார்ப்பதற்கு முன் இதில் உள்ளார்ந் 
துள்ள சில 

பிரச்சினைகளைப்பற்றிக் கவனிப்போம் . உணவுப் 
பொருள்களின் பெயர்ச்சிக்கு உயிருள்ள ஸெல்கள் தேவையென்று 
தெரிகிறது . மேலும் , புளோயத்தில் பொருள்கள் ஒரே சமயத்தில் 
இரு திசைகளில் செல்கின்றன என்று தெரிகிறது . ஜெரானியம் 
( Geranium ) செடியில் கதிரியக்க பாஸ்பரஸும் கதிரியக்க கார்போ 
ஹைட்ரேட்டும் எதிர் எதிர் திசையில் செல்கின்றன என்று காட்டப் 
பட்டுள்ளது . பாஸ்பரஸ் கீழிருந்து மேல் நோக்கிச் சென்று 
கொண்டிருக்கும் போது கார்போஹைட்ரேட் மேலிருந்து கீழ் 
நோக்கி வருகிறது . இந்த இருதிசைப் பெயர்ச்சி புளோயம் திசுவில் 


ஸைடோப்ளாசம் 


G4துணை 


- 
சல்லடைத் 
தட்டு 


சல்லடைக் குழல் 


ஸெல 


துணைஸெல் 


சல்லடைக் 
குழல் 


" சல்லடைத்தட்டு 


படம்-12.9ப்ளோயத்தின்அமைப்பு 


உணவு , கனிமங்கள் இவற்றின் இடப்பெயர்ச்சி 


145 


நடைபெறுகிறது . ஆனால் , திசுவில் உள்ள வெவ்வேறு குழல்களின் 
வழியாக நடைபெறுகின்றதா அல்லது ஒரே குழலில் இரண்டும் 
ஒரே சமயத்தில் வெவ்வேறு திசையில் செல்கின்றனவா என்பது 
உறுதியாகத் தெரியவில்லை . புளோயத்தின் வழியாக ஏராளமான 
பொருள்கள் செல்கின்றன . 

தண்ணீர்ப் பழச் செடிகளில் 
டி : ஜி : மேஸன் (T. G. Mason ) செய்த சோதனைகள் இதைக் காட்டு 
கின்றன . செடியில் முற்றிக்கொண்டிருக்கும் பழத்தின் உலர் 
எடை சராசரியாக மணிக்கு 61 கிராம் உயர்கிறது என்று 
தெரிகிறது . ஆகவே , ஒவ்வொரு பழத்திற்கும் ஒரு மணிக்கு - 5 
கிராம் வீதம் 33 நாட்களுக்கு உணவு அளிக்கப்பட வேண்டும் . 
இந்த அளவிற்கு உணவு செல்லவேண்டுமானால் ( அது கரைசலாக 
இருந்தால் ) , மணிக்கு 55 செ . வேகத்தில் செல்லவேண்டும் . 
எனவே , புளோயத்தில் உணவுப் பெயர்ச்சியின் வேகம் மிகவும் 
உயர்வாக இருக்கவேண்டும் . பருத்திச் செடியின் புளோயத்தில் 
கதிரியக்க பாஸ்பரஸ் மணிக்கு 21 செ.மீ. வேகத்தில் செல்கிறது 
என்று கணக்கிடப்பட்டுள்ளது . அகன்ற இலைகளுடைய மரங் 
களில் இந்த வேகம் மணிக்கு 100 செ.மீ. வரை இருக்கலாம் . 
உணவுப் பெயர்ச்சியிலும் ஓர் இலயம் இருக்கிறது . இரவைக் 
காட்டிலும் பகலில் அதிகமான உணவுப் பெயர்ச்சி நடைபெறு 
கிறது . புளோயத்தில் நடைபெறும் உணவுப் பெயர்ச்சியின் செயல் 
முறையை விளக்க முயலும்போது இவற்றை மனத்தில் வைத்துக் 
கொள்ளவேண்டும் . 


புளோயத்தில் நடைபெறும் உணவுப் பெயர்ச்சியை விளக்கப் 
பல கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன . அவற்றை இனிப் 
பரிசீலனை செய்வோம் . 


பரவுதல் கோட்பாடு ( Diffusion Hypothesis ) : மூலக்கூறுகள் 
செறிவு மிகுந்த இடத்திலிருந்து செறிவு குறைந்த இடத்தை நோக் 
கித் தங்கள் இயக்க ஆற்றலால் பரவுகின்றன என்று பார்த்தோம் . 
உணவுப் பெயர்ச்சியும் அதுபோன்ற நிகழ்ச்சியே என்று கருதப் 
படுகிறது .. உணவு இலையிலிருந்து வேருக்குச் செல்லவேண்டு 
மென்று வைத்துக்கொள்வோம் . இலையில் சர்க்கரைப் பொருள்கள் 
கட்டப்படுகின்றன அல்லது தரசப் பொருள்கள் செமித்தல் மூலம் 
சர்க்கரைப் பொருளாக மாற்றப்படுகின்றன . எனவே , அங்கு 
சர்க்கரைப் பொருளின் செறிவு அதிகமாக இருக்கிறது . வேரில் 
சர்க்கரைப் பொருள்கள் வளர்சிதை மாற்றத்திற்குப் பயன்படுத்திக் 
கொள்ளப்படுகின்றன அல்லது தரசச் சேமிப்புப் பொருளாக மாற் 
றப்படுகின்றன . எனவே , அங்கு சர்க்கரைப் பொருளின் செறிவு 
குறைவாக இருக்கிறது . ஆகவே , செறிவுமிகுந்த இடமாகிய இலையி 


10 


146 


தாவரங்களின் வாழ்வியல் 


லிருந்து , சர்க்கரைப் பொருள் , செறிவு குறைந்த 

குறைந்த இடமாகிய 
வேரை நோக்கிப் பரவுதல் மூலம் செல்கிறது . இம் முறையில் 
வேறொரு நன்மையுமிருக்கிறது . பொருள்கள் தங்கள் செறிவுக்கு 
ஏற்ப ஓர் ஊடகத்தில் இரு வெவ்வேறு திசைகளில் பரவ முடியும் . 
ஆதலால் , இலையிலிருந்து சர்க்கரை வேருக்குச் செல்லும்போது 
வேர்களில் செறிவடைந்துள்ள பொருள்கள் இலைக்குச் செல்ல 
முடியும் . புளோயத்தில் நடைபெறும் 

இருதிசை உணவுப் 
பெயர்ச்சியை விளக்க இது உதவும் . எனினும் , இக் கோட்பாட்டில் 
ஒரு குறைபாடு உள்ளது . புளோயத்தில் நடைபெறும் உணவுப் 
பெயர்ச்சியின் வேகம் பரவுதல் வேகத்தைவிடப் பன்மடங்கு 
அதிகமாக உள்ளது . உதாரணமாக , கரும்புச் சர்க்கரை தண்ணீரில் 
பரவுவதைவிட 20,000-40,000 மடங்கு விரைவாக புளோயத் 
தில் செல்கிறது . எனவே , பொருள்கள் புளோயத்தினுள் பெயர்ச்சி 
அடைவதைப் பரவுதலின்மூலம்மட்டும் விளக்க முடியாது . 


ஊக்கப்பட்ட பரவுதல் கோட்பாடு ( Activated Diffusion 
Hypothesis ) : மேஸன் ( Mason ) , பில்லிஸ் ( Phillis ) ஆகிய இரு விஞ் 
ஞானிகளும் பரவுதல் கோட்பாட்டைச் சிறிது மாற்றியுள்ளனர் . 
புளோயத்தில் நடைபெறுவது சாதாரணப் பரவுதல் 

அன்று 
என்றும் பரவும் மூலக்கூறுகள் புரோடோப்ளாசத்தினால் ஊக்கு 
விக்கப்படுகின்றன என்றும் அவர்கள் கூறினார்கள் . இதன்மூலம் 
பரவுதல் வேகம் அதிகமாகும் என்பது அவர்கள் கருத்து . ஆனால் , 
இக் கோட்பாட்டிற்குச் செயல்முறை ஆதரவு எதுவும் இல்லை . 


என்று 


புரோடோப்ளாச ஓட்டக் கோட்பாடு ( Streaming of Protoplasm 
Hypothesis ) : சில ஸெல்களில் ஸைடோப்ளாசம் ஸெல் சுவரை 
ஒட்டிச் சுற்றிச்சுற்றிவருகிறது . இந்த ஓட்டம் உணவுப் பெயர்ச் 
சிக்கு உதவுகிறது 

கருதப்படுகிறது . மூலக்கூறுகள் 
ஸைடோப்ஸாசத்தோடு சேர்ந்து ஓடுகின்றன . சல்லடைத் தட்டை 
அடைந்தவுடன் பரவு தல்மூலம் அடுத்த குழலுக்குச் செல்கின்றன . 
மீண்டும் ஸைடோப்ளாச ஓட்டத்துடன் சேர்ந்து கீழ்நோக்கிச் 
செல்கின்றன . இவ்விதம் குழல் பகுதி வழியாகச் செல்வதற்குப் 
ஸைடோப்ளாச ஓட்டமும் சல்லடைத்தட்டின்மூலம் செல்வதற்குப் 
பரவுதலும் உதவுகின்றன . புரோடோப்ளாச ஓட்டம் ஒரு சுழற்சி 
யாக நடைபெறுவதால் எதிர்ச்சுவர்களில் ஓட்டம் எதிர்த்திசைகளை 
நோக்கி இருக்கிறது . ஒரு பக்கத்தில் மேலிருந்து கீழும் எதிர்ப் 
பக்கத்தில் கீழிருந்து மேலும் செல்கிறது . எனவே , ஒரே சமயத்தில் 
பொருள்கள் இரு திசைகளிலும் செல்ல முடியும் ( படம் 12-10) 
புரோடோப்ளாசத்தின் ஓட்டத்தைக் குறைக்கும் அல்லது தவிர்க் 


உணவு , கனிமங்கள் இவற்றின் இடப்பெயர்ச்சி 


147 


கும் அம்சங்கள் உணவுப் பெயர்ச்சியையும் தடை செய்கின்றன 
என்ற விவரம் இக் கோட்பாட்டிற்கு ஆதரவாக எடுத்துக்காட்டப் 
படுகிறது . உதாரணமாக , வெப்ப நிலை 20 ° செ.சி. - க்குக் குறைக்கப் 
படும்போது புரோடோப்ளாச ஓட்டம் தடைப்படுகிறது . இந்த 
வெப்பநிலையில் உணவுப் பெயர்ச்சியும் தடைப்படுகிறது . அது 
போலவே ஆக்ஸிஜன் குறைவும் , இரண்டு நிகழ்ச்சிகளையும் தடை 


புரோடோப்ளாச 
ஒட்டம் 


புரோடோப்ளாச 
இட்டம் 


பரவுதல் - 


பரவுதல் 


படம் - 12.10 புரோடோப்ளாக ஓட்டக் கோட்பாடு 
செய்கிறது . ஆனால் , இக் கோட்பாட்டிற்கும் சில குறைபாடுகள் 
உண்டு . முதிர்ச்சி அடையாத இளங் குழல்களில் மட்டுமே 
புரோடோப்ளாச ஓட்டம் காணப்படுகிறது . முதிர்ச்சி அடைந்த 
புளோயம் குழல்களில் இந்த ஓட்டம் காணப்படுவதில்லை . மேலும் , 
புரோடோப்ளாச ஓட்டத்தின் வேகம் மணிக்கு 15 செ.மீ.- க்கு 
( 20-25 ° செ.கி. வெப்ப நிலையில் ) மேல் போவதில்லை . எனவே , 
உணவுப் பெயர்ச்சியின் வேகத்திற்கு இது ஈடுகொடுக்கமுடியாது . 


மொத்த ஓட்டக் கோட்பாடு ( Mass Flow Hypothesis ) : 
பொருள்கள் பரவுதல்மூலமன்றி , மொத்தமான நீர்ம ஓட்டமாகச் 
செல்லுகின்றன என்பது இக் கோட்பாட்டின் மையக் கருத்து . 
இதை மஞ்ச் ( Munch ) என்பவர் முன்வைத்தார் . இதைப் புரிந்து, 
கொள்ள ஒரு பரிசோதனையைச் செய்வோம் . 


148 


தாவரங்களின் வாழ்வியல் 


கோள வடிவமான இரு ஆஸ்மாடிக் சவ்வுகளை எடுத்துக் 
கொள்வோம் . இரண்டையும் ஒரு கிடைமட்டக் (horizontal ) 
குழாயால் இணைப்போம் . முதல் கோளத்தில் அடர்த்தி மிகுந்த 
கரைசலையும் இரண்டாவது கோளத்தில் அடர்த்தி குறைந்த கரை 
சலையும் எடுத்துக்கொள்வோம் . இந்த அமைப்பை இரு தொட்டி 
களிலுள்ள தண்ணீரில் மூழ்கவைப்போம் . இரண்டு தொட்டி 
களையும் ஒரு குழாயால் இணைப்போம் . படம் 

12-11 இந்த 
அமைப்பைக் காட்டுகிறது . 


கிடைமட்டக்குழாய் 


AA 
--10 % 


- 


2 


-ய 


ட 


A , B : ஆஸ்மாடிக் சவ்வுகள் 
படம் - 12.// மன்ச் சோதனை 
இப்போது என்ன நேரிடும் ? இரண்டு சவ்வுகளும் அரைச் 
செலுத்தி சவ்வுகளாக இருப்பதால் தண்ணீர் இரண்டிற்குள்ளும் 
செல்லும் . ஆனால் , முதல் சவ்வில் கரைசலின் அடர்த்தி அதிகமாக 
இருப்பதால் அதில் அதிகமான உறிஞ்சு அழுத்தம் இருக்கும் . 
எனவே , அதிகமான தண்ணீர் உள்ளே செல்லும் . இத் தண்ணீர் 
கிடைமட்டக் குழல் வழியாக இரண்டாவது சவ்விற்குள் சென்று 
அங்குள்ள தண்ணீரை அழுத்தும் . அப்போது இரண்டாவது 
சவ்வில் உறிஞ்சு அழுத்தம் குறைந்து தண்ணீர் , இரண்டாவது 
தொட்டிக்குள் செல்லும் . அங்கிருந்து இணைப்புக் குழல் வழியாக 
முதல் தொட்டிக்குள் செல்லும் . இவ்விதம் அமைப்பில் தண்ணீர் 
சுழன்று சுழன்று ஓடும் . அமைப்பு முழுவதிலும் கரைசலின் 
அடர்த்தி ஒரே சீராகும்வரை இந்த ஓட்டம் நடைபெறும் .. இது 
போன்ற நிகழ்ச்சி தாவரங்களிலும் நடப்பதாகக் கருதப்படுகிறது . 

இலைகளிலுள்ள ஸெல்களில் இடைவிடாத ஒளிச்சேர்க்கை 
நடந்துகொண்டிருப்பதால் , அந்த ஸெல்களின் ஆஸ்மாடிக் 


. 


உணவு , கனிமங்கள் இவற்றின் இடப்பெயர்ச்சி 

149 
அழுத்தம் உயர்வாக இருக்கும் . வேரில் உணவுப் பொருள்கள் 
பயன்படுத்திக்கொள்ளப்படுகின்றன ; அல்லது சேமிப்புப் பொரு 
ளாக மாற்றப்படுகின்றன . எனவே , அங்கு ஆஸ்மாடிக் அழுத்தம் 
குறைவாகவே - இருக்கும் . இலையிலுள்ள ஸைலத்திலிருந்து தண் 
ணீர் இலை ஸெல்களுக்குக் கொடுக்கப்படுகிறது . எனவே , இலை 
ஸெல்லில் உயர்ந்த விறைப்பு அழுத்தம் தோன்றுகிறது . இந்த 
அழுத்தம் உணவுப்பொருள்களைப் புளோயத்தின் வழியாகத் தள்ளு 
கிறது . உணவுப் பொருள்கள் வேரை அடையும்போது அவை 
வேரால் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன . மீதமுள்ள தண்ணீர் 
ஸைலத்தின் வழியாக மேல்நோக்கிச் செலுத்தப்பட்டு , மீண்டும் 
இலை ஸெல்லைச் சென்று அடையும் . அடுத்தடுத்துள்ள இரண்டு 
சல்லடைக் குழல்களை இணைக்கும் சைடோப்ளாசம் 
பெயர்ச்சிக்கு உதவுகிறது . 

இந்த நிகழ்ச்சிக்கும் நாம் முதலில் செய்த பரிசோதனைக்கும் 
ஒற்றுமைகள் இருப்பதைக் காணலாம் . இலை ஸெல் அடர்த்தி 
மிகுந்த கரைசலைக்கொண்ட ஆஸ்மாடிக் சவ்வைப் போலவும் 
வேர் ஸெல் நீர்த்த கரைசலைக் கொண்ட ஆஸ்மாடிக் சவ்வைப் 
போலவும் இயங்குகின்றன . இச் சவ்வுகளை இணைக்கும் கிடை 
மட்டக் குழாயைப்போலப் புளோயம் இருக்கிறது . இணைக்கப் 
பட்ட தண்ணீர்த்தொட்டிகளாக ஸைலம் இருக்கிறது . நாம் செய்த 
பரிசோதனையில் ஆஸ்மாடிக் அமைப்பு சமநிலையை அடையும் 
போது நீர் ஓட்டம் நின்றுவிடுமென்று பார்த்தோம் . ஆனால் , 
செடியில் உள்ள அமைப்பில் அத்தகைய சமநிலை ஏற்பட முடியாது . 
இலைகளில் உணவுப் பொருள்கள் கட்டப்படுவதால் அங்கு அவற் 
றின் அடர்த்தி எப்போதும் அதிகமாகவே இருக்கும் . வேரில் 
உணவுப் பொருள்கள் பயன்படுத்திக்கொள்ளப்படுவதால் அங்கு 
அவற்றின் அடர்த்தி எப்போதும் குறைவாகவே இருக்கும் . எனவே , 
உணவுப் பெயர்ச்சி இடைவிடாது நடைபெறும் ( படம் 12-12 ) . 

இத்தகைய ஓட்டம் இருப்பதற்கு ஏதாவது அறிகுறி காணப் 
படுகிறதா ? ஒரு செடியின் புளோயத்தை நடுவில் வெட்டினால் 
அதிலிருந்து ஒரு நீர்மம் வெளியாகிறது . இதில் கணிசமான அளவு 
சர்க்கரைப் பொருள்கள் உள்ளன . 24 மணி நேரங்கள்கூட இது 
போல நீர்மம் தொடர்ந்து வெளிப்படலாம் . ஒரு நிமிடத்திற்கு 
.01- . 1 செ . மீ . வேகத்தோடு நீர்மம் வெளிவருகிறது . புளோயத் 
தில் மொத்தமான ஒரு நீர்ம ஓட்டம் இருக்கிறது என்பதை இது 
காட்டுகிறது . 

இக் கோட்பாட்டிற்கும் எதிர்ப்புகள் உள்ளன . புளோயத் 
தில் உள்ள நீர்மம் மொத்தமாக ஓடும் போது சல்லடைத் தட்டு 


150 


தாவரங்களின் வாழ்வியல் 


கள் அதன் ஓட்டத்தைத் தடை செய்கின்றன . இத் தடையை மீறி 
உணவுப் பொருள் செல்லவேண்டுமானால் , இலை ஸெல்லில் மிக 
உயர்ந்த விறைப்பு அழுத்தம் தோன்றவேண்டும் . இலை ஸெல்லில் 
அவ்வளவு உயர்ந்த விறைப்பு அழுத்தம் ஏற்படுகிறதா என்பது 
சர்ச்சைக்குரியது . மேலும் , இக் கோட்பாட்டின்படி அனுப்பும் 


இலை ஸ்ெல் 


> ப்ளோயம் 


1 


- 


லைலம் . 


உணவு 


தண்ணீர் 


1 


வேர் ஸெல் 


படம் - 12.12 
டங்களில் உயர்வான விறைப்பு அழுத்தமும் பெறும் இடங் 
களில் குறைவான விறைப்பு அழுத்தமும் எப்போதும் இருக்க 
வேண்டும் . சில சமயங்களில் இதற்கு நேர்மாறான நிலை இருக்க 
லாம் என்று தெரிகிறது . அதாவது , சில சந்தர்ப்பங்களில் விறைப்பு 
அழுத்தம் குறைவாக உள்ள இடத்திலிருந்து அதிகமாக உள்ள 
இடத்திற்கு உணவு 

செல்வதுபோலக் காணப்படுகிறது . இக் 
கோட்பாட்டிற்கு மற்றுமொரு முக்கியமான எதிர்ப்பு என்ன வென் 
றால் , இக் கோட்பாட்டின்படி பொருள்கள் புளோயத்தில் ஒரு 
திசையிலேயே செல்லமுடியும் . மொத்தமான ஒரு நீர்ம ஓட்டம் 
இருக்கும்போது பொருள்கள் ஓட்டத்தை ஓட்டி 

அடித்துக் 


உணவு , கனிமங்கள் இவற்றின் இடப்பெயர்ச்சி 


151 


கொண்டு செல்லப்படும் ; எதிர்த்திசையில் 

செல்லமுடியாது . 
எனவே , புளோய்த்தில் இருதிசை உணவுப் பெயர்ச்சி இருக்கிறது 
என்று ஏற்றுக்கொள்வோமானால் இக் கோட்பாடு பொருந்தாது . 


நிற்க , புளோயத் திசுவின் மூலம் உணவுப் பெயர்ச்சி நடை 
பெறுகிறது என்ற கோட்பாட்டையே மறுப்பவர்களும் உண்டு . 
செடியில் புளோயத்தின் அளவு மிகவும் குறைவாக உள்ளது . 
அதிலும் சல்லடைக் குழாய்கள் இங்கொன்றும் அங்கொன்று 
மாகவே காணப்படுகின்றன . புளோயத்தின் வழியாக ஏராளமான 
உணவு சென்றாகவேண்டுமென்று கணக்கிட்டோம் அல்லவா ? அந்த 
அளவிற்கு உணவு செல்வதற்குப் புளோயம் போதுமா என்று சிலர் 
ஐயப்படுகின்றனர் . டிக்ஸ்ன் என்ற விஞ்ஞானி இக் கருத்தை 
உடையவராக இருந்தார் . 


முடிவாக உணவுப் பெயர்ச்சியைப்பற்றிப் பல கோட்பாடுகள் 
முன்வைக்கப்பட்டிருந்தபோதிலும் , . ஒன்றாவது அந் நிகழ்ச்சியை 
முழுமையாக விளக்கவில்லை . எனினும் , மொத்த ஓட்டக் கோட் 
பாடு பெரும்பான்மையினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது . 


13. சுவாசித்தல் 

( Respiration ) 


சுவாச 


உயிரினங்கள் அனைத்தும் சுவாசிக்கின்றன என்பது நமக்குத் 
தெரியும் : உயிரின் இன்றியமையாத - தேவைகளில் சுவாசித்தலும் 
ஒன்று . நாம் உணவில்லாமல் பல நாட்கள் வாழமுடியும் . ஆனால் , 
சுவாசிக்காமல் சில நிமிடங்கள் தாம் வாழமுடியும் . 
மில்லையேல் உயிர் இல்லை ! நாம் சுவாசிக்கும்போது பிராண 
வாயுவை எடுத்துக்கொண்டு கரியமில வாயுவை வெளியிடுகிறோம் . 
ஆனால் , இதுமட்டுமே சுவாசித்தல் அன்று . சுவாசித்தல் எனும் 
நிகழ்ச்சியில் நமக்குப் புலனாகும் பகுதியே இது . சுவாசித்தலின் 
முக்கியமான மாறுபாடுகள் நம் 

கண்ணிற்குத் தெரியாமல் 
உயிரினங்களின் உள்ளே நடைபெறுகின்றன . இம் மாற்றங்களைப் 
பற்றி இனித் தெரிந்துகொள்வோம் . 


உயிரினங்கட்கு சுவாசித்தல் இன்றியமையாததாக இருப்பது 
ஏன் ? உயிரினங்கள் பல வேலைகளைச் செய்கின்றன . உதாரணமாக , 
ஒரு செடியை எடுத்துக்கொண்டால் , அது தண்ணீரையும் கனிமங் 
களையும் உறிஞ்சுகிறது . பலவகையான உணவுப் பொருள்களையும் 
கட்டுகிறது ; வளர்கிறது ; இனப்பெருக்கம் செய்கிறது ; பல இயச் 
கங்களைக் காட்டுகிறது . இவையனைத்தும் தொழில் ; இத் தொழில் 
களைச் செய்வதாலேயே அது உயிரோடு இருக்கிறது . உலகில் எந்த 
ஒரு தொழிலையும் செய்ய ஆற்றல் வேண்டும் . 

ஒரு தொழிலைச் 
செய்யப் பயன்படும் ஆற்றல் சுயேச்சை ஆற்றல் ( free - energy ) எனப் 
படுகிறது . இந்த ஆற்றலைச் செடி , உணவிலிருந்து பெறுகிறது 
செடி ஒளிச்சேர்க்கை செய்யும்போது , சூரியனது ஆற்றலை ஈர்த்து 
உணவுப் பொருளிலே வேதி ஆற்றலாகப் பொதிந்துவைக்கிறது 
என்று பார்த்தோம் . உணவிலுள்ள இந்த ஆற்றலே பின்னர் ப 
தொழில்களையும் செய்யப் பயன்படுகிறது . உணவிலுள்ள ஆற்றலை 
செடிகள் நேரடியாகப் பயன்படுத்திக்கொள்ள முடியாது . 


சுவாசித்தல் -1 


153 


ஆற்றல் செடிகளுக்குப் பயன்படக்கூடிய முறையில் வெளிப்படுவது 
சுவாசித்தலின்போது தான் . உயிரினங்கள் வாழ்வதற்குத் தேவை 
யான ஆற்றலை அளிப்பதால் தான் சுவாசித்தல் அவற்றிற்கு இன்றி 
யமையாததாக இருக்கிறது . இந்த ஆற்றல் வெளியீடு எப்படி 
நடைபெறுகிறது ? 

நம்மைச் சுற்றிப் பல இயந்திரங்கள் இயங்குவதைக் காண் 
கிறோம் . அவை ஓடுகின்றன ; பறக்கின்றன ; மிதக்கின்றன ; சுழல் 
கின்றன . அவற்றை இயக்குவது எது ? உதாரணமாக , ரயில்வே 
எஞ்சினை எடுத்துக்கொள்வோம் . அதில் நிலக்கரியைப் போட்டு 
உஷ்ணப்படுத்துகிறோம் . நிலக்கரி , காற்றிலுள்ள பிராணவாயு 
வுடன் சேர்ந்து வேதி மாற்றமடைகிறது . அப்போது நிலக்கரியில் 
மறைந்துள்ள ஆற்றல் வெப்ப ஆற்றலாக வெளியேறுகிறது . அது 
நீரை ஆவியாக்குகிறது . நீராவி , தண்டைத் தள்ளி சக்கரத்தைச் 
சுற்றுகிறது . ரயில் ஓடுகிறது . இவ்விதம் நிலக்கரி உயர்ந்த வெப்ப 
நிலையில் ஆக்ஸிஜனுடன் சேரும்போது , அதாவது , ஆக்ஸிகரண 
மடையும்போது அதில் மறைந்துள்ள ஆற்றல் வெளியிடப்படு 
கிறது . இதுபோல் உயர்ந்த வெப்ப நிலையில் ஆக்ஸிகரணத்தின் 
மூலம் ஏற்படும் ஆற்றல் வெளியேற்றம் எரிதல் எனப்படுகிறது . 
எரிதலுக்குப் பயன்படும் நிலக்கரி ' எரிபொருள் ' எனப்படுகிறது . 
இது போல உயிரினங்களிலும் ஓர் ஆக்ஸிகரணத்தின்மூலம் 
ஆற்றல் வெளிப்பாடு அடைகிறது . . ஆனால் , இந்த ஆற்றல் வெளிப் 
பாடு சாதாரண வெப்ப நிலையிலேயே ஏற்படுகிறது . இதற்குக் 
காரணம் ஸெல்லிலுள்ள நொதிகளேயாகும் . இந்த ஆக்ஸிகரணத் 
திற்கு எரிபொருளாகப் பயன்படுவது உணவு . 

உயிரினங்களில் சுவாசித்தல் நடைபெறும்போது ஆற்றல் 
வெளிவிடப்படுவதில்லை . இயந்திரங்களில் நடைபெறுவது 
போல ஆற்றல் 

வெப்பமாக வெளிப்பட்டுவிடுமானால் , அது 
உயிரினங்களுக்குப் பயன்படாது . உணவிலுள்ள ஆற்றல் உயிரினங் 
'களுக்குப் பயன்படக்கூடிய முறையில் ஸெல்லிலுள்ள சில பாஸ்பரக் 
கூட்டுப் பொருள்களுக்கு மாற்றப்படுகிறது . தாவரங்கள் ஒளியில் 
உணவுச் சேர்க்கை செய்யும்போது , கார்பன் - டை - ஆக்ஸைடையும் 
ஹைட்ரஜனையும் இணைத்து உணவாக்குகின்றன . இவ்விதம் 
இணைப்பதற்கு ஆற்றல் தேவை . இந்த ஆற்றலை அவை ஒளியி 
லிருந்து பெறுகின்றன . ஒளியின் ஆற்றல் குறிப்பிட்ட வேதி 
இணைப்புகளை ( chemical bonds ) உண்டாக்கப் பயன்படுத்திக் 
கொள்ளப்படுகிறது . இந்த ' இணைப்புகளைப் பிரிக்கும்போது 
ஆற்றல் வெளியிடப்படுகிறது . ஆற்றல் வெளியிடப்பட்டுவிட்டால் 
உயிரினங்களுக்குப் பயன் இல்லை என்று பார்த்தோம் . ஆகவே , 


. 


154 


தாவரங்களின் வாழ்வியல் 


உயிரினங்கள் இந்த ஆற்றலை இணைப்பு ஆற்றலாகப் ( bond energy ) 
பாஸ்பரஸ் கூட்டுப் பொருள்களுக்கு மாற்றிச் சேமித்துவைத்துக் 
கொள்கின்றன . 

தேவைப்படும்போது இந்த இணைப்பு ஆற்றல் 
மற்ற மூலக்கூறுகட்கு மாற்றப்படுகிறது . எல்லா இணைப்பு 
களிலும் ஆற்றல் ஒரே அளவில் இல்லை . உதாரணமாக , குளூகோஸ் 
பாஸ்பேட்டில் உள்ள பாஸ்பேட் இணைப்பைப் பிரித்தால் 2000 
3000 கா / மோ ஆற்றல் கிடைக்கிறது . ஆனால் , ஏ . டி . பி . எனப் 
படும் அடினோஸைன் - டிரை - பாஸ்பேட்டில் ( adenosine- tri - phos 
phate ) உள்ள கடைசி இரண்டு பாஸ்பேட் இணைப்புகளைப் பிரித் 
தால் 12,000 கா / மோ ஆற்றல் கிடைக்கிறது . இதுபோன்று 
ஆற்றல் மிகுதியாக உள்ள இணைப்புகள் மிகை ஆற்றல் இணைப்புகள் 
( energy rich bonds) எனப்படுகின்றன . உணவு ஆக்ஸிகரணிக்கப் 
படும்போது வெளிப்படும் ஆற்றல் இத்தகைய மிகை ஆற்றல் 
இணைப்புகளில்தான் சேமித்து வைத்துக்கொள்ளப்படுகின்றன . 
இது போன்ற மிகை ஆற்றல் இணைப்புகளைக்கொண்ட பாஸ் 
பேட்டுகள் மிகை ஆற்றல் பாஸ்பேட்டுகள் ( energy rich phbs 
phates ) எனப்படுகின்றன . ஸெல்லிலே நடைபெறும் ஏதாவது 
ஒரு மாற்றத்திற்கு ஆற்றல் தேவைப்படும்போது , இப் பாஸ் 
பேட்டுகள் அம் மாற்றத்தில் பங்குகொண்டு தங்கள் ஆற்றலை 
அளித்து மாறுபாட்டை இயக்குகின்றன . இவ்விதம் ஆற்றலை 
வெளியிடும் சுவாசித்தல் எனும் நிகழ்ச்சியிலும் ஆற்றல் தேவைப் 
படும் மற்ற நிகழ்ச்சிகளிலும் பங்குகொள்ளும் பொதுப் பொருளாக 
- இவ்விருவகை நிகழ்ச்சிகளுக்குமிடையே ஒரு பாலமாக - மிகை 
ஆற்றல் பாஸ்பேட்டுகள் விளங்குகின்றன . விவசாயி நெல்லை 
விளைவிக்கிறார் . அதற்கும் மதிப்பு உண்டு . ஆனால் , அவர் துணி 
வாங்கவேண்டுமானால் நெல்லை விற்றுப் பணமாக்கிக்கொள்கிறார் . 
பணத்தைக்கொண்டு துணி வாங்குகிறார் . நெல்லின் மதிப்பு 
பணத்திற்கு மாற்றப்பட்டு , பணம் துணி வாங்க உதவுகிறது . 
உணவுப் பொருளிலே ஆற்றல் பொதிந்துள்ளது . ஆனால் , அதைக் 
கொண்டு நேரடியாகப் பல இயக்கங்களையும் செய்யமுடியாது . 
உணவின் ஆற்றல் மிகை ஆற்றல் பாஸ்பேட்டுகளுக்கு மாற்றப் 
படுகிறது . அவை மற்ற மாறுபாடுகளை இயக்குகின்றன . 


ஸெல்லில் மிகையாற்றல் பாஸ்பேட்டுகள் பல உள்ளன . அடி 
னோஸைன் -டிரை - பாஸ்பேட் ( adenosine - tri - phosphate) . யூரிடீன் 
டிரை - பாஸ்பேட் ( uridine - tri - phosphate ) . ஸிடிடீன் - டிரை -பாஸ் 
பேட் ( cytidine- tri -phosphate) , குவானஸைன் - டிரை - பாஸ்பேட் 
( guanosine -tri - phosphate ) முதலியன அவற்றில் சில . இவை 
முறையே ATP , UTP , CTP , GTP என சுருக்கமாக அழைக்கப் 
படுகின்றன . இவற்றில் : ATP- யே மிகவும் 

ATP- யே மிகவும் முக்கியமானது . 


சுவாசித்தல் -1 


155 


சுவாசித்தலின் போதும் ஒளிச்சேர்க்கையின்போதும் தோன்றும் 
முக்கியமான மிகை ஆற்றல் பாஸ்பேட் ATP தான் , மேற்கண்ட 
மற்ற பாஸ்பேட்டுகளை அதிலிருந்து தோற்றுவிக்க முடியும் . 
பெரும்பான்மையான வாழ்வியல் நிகழ்ச்சிகளிலே அது நேரடி 
யாகப் பங்குகொள்கிறது . ஒளிச்சேர்க்கைக்கும் அயனிகள் 
உள் - எடுப்புக்கும் தேவையான ஆற்றலை அளிப்பது ATP என்று 
முன்னரே பார்த்தோம் . எனவே , ATP- யை ஸெல்லின் ' ' ஆற்றல் 
நாணயமென்று ' கூறுகிறார்கள் . ATP- யைப்பற்றி மேலும் சில 
விவரங்களைத் தெரிந்துகொள்வோம் . 


ATP- யில் அடினோஸைன் எனும் பொருளும் மூன்று பாஸ்பேட் 
மூலக்கூறுகளும் உள்ளன . இதில் கடைசி இரண்டு பாஸ்பேட் 
மூலக்கூறுகளும் மிகை ஆற்றல் இணைப்புடையவை . இந்த இணைப்பு 
ஆற்றலே முன்கூறியபடி மற்ற மாறுபாடுகளை இயக்க உதவுகிறது . 
ஓர் உதாரணத்தைப் 

பார்ப்போம் . சுவாசித்தலின்போது 
குளுகோஸ் சர்க்கரை ஆக்ஸிகரணிக்கப்படுகிறது . இதற்கு ஆற்றல் 
வேண்டும் . 


A - P.P) 


PP 


மிகை இணைப்பு ஆற்றல் 
குளுகோஸ் +0 Ⓡ ( P ) - A 


( ATP ) 
குளுகோஸ் பாஸ்பேட் + @ ~ @ - A 

ADP 
படம் - 13./ 


எனவே , மாறுபாட்டின் முதற் படியாக ஒரு ATP மூலக்கூறு 
குளூகோஸுடன் வினைபுரிகிறது ; தன்னிடமுள்ள மிகை ஆற்றல் 
பாஸ்பேட் ஒன்றை குளூகோஸுக்கும் அளிக்கிற 

கிறது . அப்போது 
குளூகோஸ் பாஸ்பேட் உண்டாகிறது . ATP- யில் மூன்று பாஸ்பேட் 
மூலக்கூறுகள் உள்ளன என்று பார்த்தோம் . எனவேதான் , அது 
அடினோஸைன் -டிரை - பாஸ்பேட் ( டிரை- tri = மூன்று ) எனப்படு 
கிறது . ஒரு பாஸ்பேட்டை குளூகோசுக்குக் கொடுத்தபின் அது 
இரண்டு பாஸ்பேட்டுகளைக் கொண்ட அடினோஸைன் - டை -பாஸ் 
பேட் ( டை-di = இரண்டு ) ஆகிறது . படம் 13-1 இதை விளக்கு 
கிறது . இவ்விதம் ATP-யிலுள்ள இணைப்பு ஆற்றல் குளூகோஸுக்கு 


156 


தாவரங்களின் வாழ்வியல் 


மாற்றப்படுகிறது . ஸெல் நிகழ்ச்சியில் ATP பங்குபெறும்போது 
இதுபோல் ஒரு பாஸ்பேட்டை இழந்து ADP ஆகிவிடும் . இவ்விதம் 
ஸெல்லிலுள்ள ATP- யெல்லாம் ADP- யாக மாறிக்கொண்டு மட்டு 
மிருந்தால் ஒரு நிலையில் ஸெல்லில் ATP- யே இல்லாது போய்விடு 
மல்லவா ? அப்போது ஸெல்லின் இயக்கங்களும் நின்றுவிடாவா ? 
ஒரு மோட்டார் பாட்டரியை எடுத்துக்கொள்ளுங்கள் . அதை 
உபயோகிக்க உபயோகிக்க 

உபயோகிக்க அதன் மின் ஆற்றல் குறைந்து 
கொண்டே வந்து , ஒரு நிலையில் மின் ஆற்றலே இல்லாதுபோய்விடு 


ATP 


சுவாசித்தல் 

+ O 


- 


கே. 


ஸெல் இயக்கங்கள் 


ADP4 


படம் - 13.2 


கிறது . அப்போது என்ன செய்கிறோம் ? பாட்டரியில் மீண்டும் 
மின் ஆற்றலை ஏற்றிவைக்கிறோம் . அதாவது , பாட்டரியை 
'சார்ஜ் ' ( charge ) செய்கிறோம் . பாட்டரி மீண்டும் இயங்க ஆரம் 
பிக்கிறது . அதுபோலவே ஆற்றலை இழந்த ADP மீண்டும் சார்ஜ் 
செய்யப்படுகிறது . அதாவது , ஸெல்லிலிருந்து ஒரு பாஸ்பேட்டை 
எடுத்து அதை மிகை ஆற்றல் இணைப்பின் மூலம் ADP- யுடன் 
சேர்த்து ATP மீண்டும் உண்டாக்கப்படுகிறது . சுவாசித்தலின் 
போது நடைபெறும் முக்கியமான நிகழ்ச்சி இதுதான் . உணவின் 
ஆக்ஸிகரணத்தால் வெளியிடப்படும் ஆற்றலின் மூலம் ADP 


157 


சுவாசித்தல் -1 


பாஸ்பேட் இவற்றிலிருந்து புதிய ATP தோற்றுவிக்கப்படுகிறது . 
ஸெல்லில் நடைபெறும் பல வகையான நிகழ்ச்சிகள் ATP- யிலிருந்து 
ஆற்றலைப் பெற்றுக்கொண்டு , அதை 

அதை ADP ஆக்குகின்றன . 
சுவாசித்தலின்போது ADP , ATP ஆக்கப்படுகிறது இதுபோல் 
இடைவிடாது தொடர்ந்து நடைபெறுகிறது . படம் 13-2 இந்த 
நிகழ்ச்சிகளை விளக்குகிறது . 


எனவே , உணவின் ஆக்ஸிகரணமும் ஆற்றல் பொதிந்த ATP 
யின் தோற்றமுமே சுவாசித்தலின் முக்கியமான நிலைகள் . இந்த 
ஆக்ஸிகரணத்தின்போது கார்பன் - டை - ஆக்ஸைடும் தண்ணீரும் 
முடிவுப் பொருள்களாகக் கிடைக்கின்றன . இந்த ஆக்ஸிகரணம் 
எப்படி நடைபெறுகிறது என்பதை இப் பகுதியில் தெரிந்துகொள் 
வோம் . 


விலங்குகள் சுவாசிக்கும்போது மூச்சுவிடுகின்றன . இது நமது 
கண்ணிற்குப் புலனாகிறது . ஆனால் , தாவரங்கள் சுவாசிப்பது நமது 
கண்ணிற்குப் 

புலனாகவில்லை . அதைப் பரிசோதனைகள் மூலமே 
காணமுடியும் . சுவாசித்தலின்போது கார்பன் - டை - ஆக்ஸைடு 
வெளியிடப்படுகிறது . இது தெளிந்த சுண்ணாம்புக் கரைசலை 
வெண்ணிறமாக்குகிறது . இதை வைத்துக்கொண்டு நாம் தாவ 
ரங்கள் சுவாசிப்பதை ஒரு பரிசோதனை மூலம் காட்ட முடியும் . 


ஒரு கூம்பு கூஜாவில் ( conical flask ) சில பூக்களை எடுத்துக் 
கொள்வோம் . 

கூஜாவின் 

வாயை இரு துளைகளைக்கொண்ட 
ரப்பர் அடைப்பானால் மூடுவோம் . ஒரு துளை வழியாக ஒரு நீண்ட 
காம்புடைய புனலையும் மற்றொரு துளை வழியாக ஒரு வளைந்த 
விடுகுழலையும் செருகுவோம் . விடுகுழலின் மறுமுனை ஒரு 
கண்ணாடிக் கலனிலுள்ள தெளிந்த சுண்ணாம்புக் கரைசலில் மூழ்கி 
யுள்ளது . புனலில் தண்ணீரை எடுத்துக்கொள்வோம் . சுமார் 
4 மணி நேரங்கள் கழிந்து 

புனலில் 

உள்ள - தண்ணீரைக் 
கூஜாவினுள் செலுத்தினால் , தெளிந்த சுண்ணாம்பு நீர் வழியாக 
ஒரு வாயு குமிழிடுகிறது . தெளிந்த சுண்ணாம்பு நீர் வெளிர் நிறம் 
அடைகிறது . எனவே , வெளிவரும் வாயு கார்பன் - டை - ஆக்ஸைடு 
என்றும் அது பூக்கள் சுவாசிப்பதால் தோன்றியது என்றும் 
அறிகிறோம் ( படம் 13-3 ) . 


ஆக்ஸி 


உயிரினங்கள் சுவாசிக்கும்போது உணவுப் பொருள் ஆக்ஸி 
கரணிக்கப்படுகிறது என்று பார்த்தோம் . இவ்விதம் 
கரணிக்கப்படும் பொருள் சுவாச தளப்பொருள் ( respiratory 
substrate) எனப்படுகிறது . தாவரங்களில் உள்ள 

உணவுகள் 


158 


தாவரங்களின் வாழ்வியல் 


மூன்று வகைப்படும் . அவை கார்போஹைட்ரேட்டுகள் , 
கொழுப்புப் பொருள்கள் , புரதங்கள் என்பன . இவற்றில் கார்போ 
ஹைட்ரேட்டுகளே பெரும்பாலும் 

பெரும்பாலும் சுவாச . தளப்பொருளாகப் 
பயன்படுகின்றன . 

கார்போஹைட்ரேட்டுகள் இல்லாதபோது 


+ தண்ணீர் 


HUTHWE 


- வீடு குழாய் 


LIUIRIERARIRHEIHEIR 


தெளிந்த சுண்னும் நீர் 


பூக்கள் 


படம் - 13.3 சுவாசித்தல் 


கொழுப்புப் பொருள்கள் பயன்படுகின்றன . இவை இரண்டும் 
இல்லாதபோது தான் புரதப் பொருள்கள் பயன்படுத்தி 
கொள்ளப்படுகின்றன . பொதுவாகப் புரதப் பொருள்கள் சுவா 
தளப்பொருள்களாகப் பயன்படுவதில்லை . 

சுவாச ஈவு ( Respiratory Quotient ) ; கார்போஹைட்ரேட்டுகள் 
சுவாசிக்கப்படும்போது அவை காற்றிலுள்ள ஆக்ஸிஜனை எடுத்து 
கொண்டு முடிவுப் பொருள்களாகத் தண்ணீரையும் கார்பன் - டை 
ஆக்ஸைடையும் உண்டாக்குகின்றன . இதை பின்வரும் சமா 
பாட்டால் குறிக்கலாம் : 


159 


சுவாசித்தல் -1 


C. H , 30. + 60 , 


6C0 , + 6H, O 


கார்போஹைட்ரேட்டுகள் சுவாசப் பொருளாகப் பயன்படும் 
போது வெளியிடப்படும் கார்பன் - டை - ஆக்ஸைடின் அளவும் உள் 
எடுத்துக்கொள்ளப்படும் ஆக்ஸிஜனின் அளவும் சமமாக இருக் 
கின்றன என்று மேற்கண்ட சமன்பாட்டிலிருந்து தெரிகிறது . 
6 மூலக்கூறு ஆக்ஸிஜன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ; 6 மூலக்கூறு 
கார்பன் - டை - ஆக்ஸைடு வெளியிடப்படுகிறது . கார்பன் - டை - 
ஆக்ஸைடுக்கும் ஆக்ஸிஜனுக்கும் உள்ள இந்த விகிதம் சுவாச ஈவு 
எனப்படுகிறது . கார்போஹைட்ரேட்டுகள் சுவாச தளப்பொரு 
ளாகப் பயன்படும்போது சுவாச ஈவு 1 - க்குச் சமமாக உள்ளது . 


சுவாச ஈவு 


- 


Co .,/ 0 , 


- 


1 


6 / 6 / 


கொழுப்புப் பொருள்களில் ஆக்ஸிஜனின் விகிதம் குறைவாக 
இருக்கிறது என்று பார்த்தோம் . எனவே , கொழுப்பு சுவாசிக்கப் 
படும்போது வெளியிடப்படும் கார்பன் - டை - ஆக்ஸைடின் அளவு 
எடுத்துக்கொள்ளப்படும் . ஆக்ஸிஜனின் அளவைவிட அது குறை 
வாக இருக்கிறது ; அதாவது , சுவாச ஈவு ஒன்றுக்குக் குறைவாக 
உள்ளது . கீழ்க்கண்ட சமன்பாட்டைப் பாருங்கள் :: 


போது 


டிரையோலீன் + 800 , 

57CO , + 52 H , 0 
( கொழுப்பு ) 
சுவாச ஈவு = C0 , / 0 , 57 / 80 = ' 7 
சில 

தாவரங்களில் ஆக்ஸிஜன் மிகுதியாக உள்ள அங்கக 
அமிலங்கள் சுவாச தளப்பொருளாகப் பயன்படுகின்றன . அப் 

கார்பன் - டை - ஆக்ஸைடு அதிகமாக வெளியிடப்பட்டு 
சுவாச ஈவு ஒன்றுக்குமேல் உயர்கிறது : 

ஆக்ஸாலிக் அமிலம் + 0 , -- > 4C0 , + 2 H , 0 
சுவாச ஈவு = 

CO / 0 , 4/1 
சுவாச ஈவின் பொதுவான கணக்கீடுகளே இவை . ஒரே தளப் 
பொருளில்கூட வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு சுவாச ஈவு 
கிடைக்கலாம் . 


சுவாசித்தலைப் பாதிக்கும் அம்சங்கள் 


1. புரோடோப்ளாசத்தின் நிலை : புரோடாப்ளாசம் மிகுதி 
யாக உள்ள இளம் ஸெல்களில் முதிர்ந்த ஸெல்களைக் காட்டிலும் 
அதிகமான சுவாசம் நடைபெறுகிறது . புரோடோப்ளாசத்தின் 


160 


தாவரங்களின் வாழ்வியல் 


அளவு மட்டுமன்றி அதன் நிலையும் சுவாசித்தலைப் பாதிக்கலாம் . 
முக்கியமாக , புரோடோப்ளாசத்தின் நீர்ம நிலை சுவாசித்தலைப் 
பாதிக்கிறது . பொதுவாக புரோடோப்ளாசத்திலுள்ள நீரின் 
அளவு அதிகமாக , அதிகமாக சுவாசித்தலும் அதிகமாகிறது . 
உதாரணமாக , தாவரங்களின் விதைகளில் புரோடோப்ளாசம் நீர் 
குறைந்து இறுகிய ஜெல் நிலையில் உள்ளது . எனவே , அதில் சுவா 
சித்தல் மிகவும் குறைவாகவே நடை பெறுகிறது . விதை , நீரை 
உறிஞ்சும்போது புரோடோப்ளாசம் ஸாலாக மாறுகிறது ; சுவாச 
விகிதமும் உயர்கிறது . கோதுமை தானியத்தில் தண்ணீரின் அளவு 
16 % -க்கு அதிகமாகும்போது சுவாசம் திடீரென்று உயர்கிறது 
என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . 


வெப்ப நிலை : வெப்ப நிலைக்கும் சுவாசித்தலுக்கும் இடையே 
யுள்ள தொடர்பு சற்றுச் சிக்கலானது . ஒரு குறிப்பிட்ட வரம் 
பிற்குள் வெப்பநிலை உயரும்போது சுவாசித்தலும் உயர்கிறது . 
உதாரணமாக , பட்டாணி நாற்றுகளைக்கொண்டு செய்யப்பட்ட 
சோதனைகளில் வெப்ப நிலையை 0 ° செ.கி. - லிருந்து 30 ° செ.கி 
வரை உயர்த்தும்போது சுவாசித்தல் உயர்ந்து கொண்டே 
போகிறது . ஆனால் , 30 °-லிருந்து 45 ° செ.கி. - க்கும் உயரும்போது 
குறைந்துகொண்டேவருகிறது . எனவே , 30 ° செ.கி.- ஐ சுவாசித்த 
லுக்கு ஏற்ற வெப்பநிலையாகக் கருதலாம் . இந்த வெப்பநிலை 
செடிக்குச் செடி மாறுபடும் . பொதுவாக வெப்பநிலை 0 ° செ.கி. - க்கு 
கீழே போகும்போது சுவாசித்தல் தடைப்படுகிறது . எனினும் , சில 
செடிகள் - 20° செ.கி. - ல்கூட சுவாசிக்கின்றன . 


வளிமண்டலத்தின் ஆக்ஸிஜன் செறிவு : ஆக்ஸிஜன் செறிவால் 
சுவாசித்தலில் ஏற்படும் விளைவுகள் திசுவுக்குத் திசு மாறுபடு 
கின்றன . சூழ்நிலையின் மற்ற அம்சங்களாலும் இந்த விளைவுகள் 
பாதிக்கப்படுகின்றன . வளிமண்டலத்தில் ஆக்ஸிஜன் செறிவில் 
ஏற்படும் சிறு ஏற்றத்தாழ்வுகள் சுவாசித்தலைப் பாதிப்பதில்லை 
சுவாசித்தலைக் கணிசமான 

அளவில் பாதிக்கவேண்டுமானால் 
வளிமண்டலத்தின் ஆக்ஸிஜன் செறிவு 5 சதவீதமாவது வேறுபட 
வேண்டும் . நிலத்தின் கீழுள்ள பகுதிகளே ஆக்ஸிஜன் செறி 
மாறுபாடுகளால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன . தண்ணீர் தேங்கி 
நிற்கும் களிமண் நிலங்களில் ஆக்ஸிஜன் செறிவு மிகவும் குறைந்து 
விடும் ; ஆக்ஸிஜன் இல்லாமலேயும் போகலாம் . அப்போது 
சுவாசித்தல் பாதிக்கப்படுகிறது . அந்த நிலையில் நீர் உறிஞ்சுதல் 
கனிமப் பொருள்களை உள் எடுத்தல் , வேர்களின் வளர்ச் 
முதலியவை தடைப்படலாம் ; அல்லது முழுமையாக அடக்க 
படலாம் . சில செடிகள் ஆக்ஸிஜன் செறிவு மாறுபாடுகளா 


- .. 


சுவாசித்தல் 


161 


ப 


A 


பெரிதும் பாதிக்கப்படுவதில்லை . உதாரணமாக , உருளைக்கிழங்கு 
களில் 6.2 - லிருந்து 98.6 சதவீதம்வரை ஏற்படும் ஆக்ஸிஜன் 
செறிவு மாற்றங்கள் சுவாசித்தலைப் பாதிப்பதில்லை . ஆனால் , 
மற்றச் சில செடிகளில் - ஆக்ஸிஜன் செறிவு குறையும்போது 
சுவாசித்தலும் குறைகிறது . 

கார்பன் - டை - ஆக்ஸைடின் செறிவு : கார்பன் - டை - ஆக்ஸைடு , 
செறிவுகளின் விளைவுகளும் , திசுவிற்குத் திசு மாறுவதோடு சூழ்நிலை 
களாலும் பாதிக்கப்படுகிறது . எனினும் , 

சில செடிகளில் 
( உதாரணமாக வெண் கடுகு நாற்றுகளில் ) கார்பன் - டை - ஆக்ஸை 
டின் செறிவு அதிகமாக , அதிகமாக சுவாசித்தல் குறைகிறது . 
ஆனால் , சில செடிகளில் கார்பன் - டை - ஆக்ஸைடின் செறிவு அதிக 
மாகும் போது சுவாசித்தல் உயர்கிறது . உதாரணமாக , உருளைக் 
கிழங்குகளை 16 சதவிகிதத்திற்கு அதிகமான கார்பன் - டை - ஆக் 
ஸைடு செறிவில் 20-24 மணி நேரங்கள் வைத்திருந்தால் சுவாசம் 
மிகவும் உயர்கிறது . அதிகமான கார்பன் - டை - ஆக்ஸைடு செறிவில் 
உருளைக்கிழங்கில் உள்ள தரசம் சர்க்கரையாக மாற்றப்படுவது 
இதற்குக் காரணமாக இருக்கலாம் . நிலத்திலுள்ள கார்ப்பன் . 
டை - ஆக்ஸைடின் செறிவு சில சமயங்களில் 10 சதவீதம் அதிக 
மாகலாம் . அப்போது வேரின் இயக்கங்களும் வளர்ச்சியும் 
தடைப்படுகின்றன . 

உணவு : உணவு சுவாசதளப் பொருளாகப் பயன்படுகிறது 
என்று பார்த்தோம் . எனவே , கரையக்கூடிய உணவின் அளவு 
அதிகமாக அதிகமாக சுவாசித்தலும் உயர்கிறது . 

காயங்கள் : செடியின் திசுக்களை வெட்டிக் காயமடையச் 
செய்யும்போது சுவாசித்தல் உயர்கிறது . உதாரணமாக , உருளைக் 
கிழங்கை இரண்டு துண்டுகளாக வெட்டினால் , அவற்றின் சுவாச 
அளவு முழு உருளைக்கிழங்கின் சுவாச அளவைவிட அதிகமாக இருக் 
கிறது . கிழங்கு வெட்டப்படும்போது அதிலுள்ள சர்க்கரையின் 
அளவு அதிகமாகிறது என்று தெரிகிறது . இந்த உயர்வே 
சுவாசத்தின் உயர்வுக்குக் காரணமாக இருக்கலாம் . 

வேதிப்பொருள்கள் : சில வேதிப் பொருள்கள் குறைந்த 
அளவில் கொடுக்கப்பட்டால் , செடியின் சுவாசத்தை அடக்கு 
கின்றன . ஸயனைடுகள் (cyanides ) , அஸைடுகள் ( azides ), கார்பன் 
LITÁMOG (carbon monoxide ) , GOTTGJITUITLD ( chloroform ) 
முதலிய பொருள்கள் சுவாசத்தை அடக்குகின்றன . 

சுவாசித்தலின்போது வெளியிடப்படும் ஆற்றல் , செடிகளுக்குப் 
பயன்படக்கூடிய முறையில் மிகை ஆற்றல் பாஸ்பேட்டுகளில் 

11 


ப 


1621 


தாவரங்களின் வாழ்வியல் 


சேமித்து வைக்கப்படுகிறது என்று பார்த்தோம் . ஆனால் , உணவின் 
ஆக்ஸிகரணத்தின்போது வெளியிடப்படும் ஆற்றல் முழுவதும் 
இதுபோலச் சேமித்து வைக்கப்படுவதில்லை . ஆற்றலின் ஒரு பகுதி 
வெப்பமாக மாறி வெளியேறுகிறது . முளைத்துக்கொண்டிருக்கும் 
விதைகளை ஒரு பிளாஸ்கிலே ( thermos fask ) போட்டு விதைகளி 
னூடே ஒரு வெப்ப மானியை வைத்தால் வெப்பநிலை உயர்வதைக் 
காணலாம் . தாவரங்களைப் பொறுத்தமட்டில் இந்த வெப்பத்தால் 
யாதொரு பயனும் இல்லை அவற்றிற்கு இஃது ஓர் இழப்பே 
யாகும் . 


4 . 


சுவாச நொதிகள் : சுவாசித்தலின்போது ஏற்படும் மாற்றங் 
களை ஊக்குவிக்கும் நொதிகள் சுவாச நொதிகள் எனப்படுகின்றன . 
அவை ஒவ்வொன்றும் செய்யும் செயலுக்கேற்ப அவற்றிற்கு 
பெயரிடப்பட்டுள்ளது . சில முக்கியமான சுவாச நொதிகளையும் , 
சுவாசித்தலில் அவை ஆற்றும் பங்கையும்பற்றிப் பார்ப்போம் . 


பாஸ்பரஸ் மாற்றிகள் ( Transphosphorylases ) : இவை பாஸ் 
பேட்டுகளை ஒரு மூலக்கூறிலிருந்து மற்றொரு மூலக்கூறுக்கோ 
அல்லது ஒரு மூலக் கூறில் ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கோ 
மாற்றுகின்றன . உதாரணமாக , 'குளூகாஸ் சுவாசித்தலில் பங்கு 
கொள்ளும்போது - ATP- யிலிருந்து ஒரு பாஸ்பேட் மூலக்கூறை 
எடுத்துக்கொண்டு குளூகோஸ் பாஸ்பேட் ஆகிறது என்று பார்த் 
தோமல்லவா ? ATP-யிலிருந்து குளூகோஸுக்கு பாஸ்பேட்டை 
மாற்ற ஒரு பாஸ்பரஸ் மாற்றி உதவுகிறது . இவை எந்தத் 
தளப்பொருளைப் பாதிக்கின்றனவோ , அதற்கேற்ப இவற்றில் 
பல வகையுண்டு . உதாரணமாக , குளூகோசுக்குப் பாஸ்பேட்டை 
மாற்றும் நொதி ஹ்ெக்ஸோகினேஸ் ( hexokinase ) எனப்படுகிறது . 
பாஸ்போ கிளிஸரிக் அமிலத்தைப் பாதிக்கும் நொதி பாஸ்போ 
கிளிஸரோம்யூடேஸ் ( phospho glyceromutase ) எனப்படுகிறது . 

ஹைட்ரஜன் நீக்கிகள் ( Dehydrogenases ): இவை ஒரு பொருளி 
லிருந்து ஹைட்ரஜனை நீக்குகின்றன . நீக்கப்பட்ட ஹைட்ரஜனை 
மற்றொரு பொருள் ஏற்றுக் கொள்கிறது . ஹைட்ரஜனை ஏற்றுக் 
கொள்ளும் பொருள் ஏற்பான் எனப்படுகிறது . இவ்விதம் ஒரு 
பொருளிலிருந்து ஹைட்ரஜனை நீக்கி ஓர் ஏற்பானுடன் சேரச் 
செய்யும் நொதி ஹைட்ரஜன் நீக்கி எனப்படுகிறது . உதாரணமாக , 
மாலிக் அமில் - டி - ஹைட்ரோஜினேஸ் ( malic acid dehydrogenase ) 
என்னும் நொதி மாலிக் அமிலத்திலிருந்து ஹைட்ரஜனை நீக்கி DPN 
(diphosphopyridine nucleotide ) என்னும் ஏற்பானுடன் சேரச் 
செய்கிறது . 


சுவாசித்தல் 


163 


நீரிகள் ( Hydrases ): இவை ஒரு பொருளிலிருந்து ஒரு மூலக்கூறு 
தண்ணீரை எடுக்கவோ அல்லது அப்பொருளோடு ஒரு மூலக்கூறு 
தண்ணீரைச் சேர்க்கவோ 

செய்கின்றன . 

உதாரணமாக , 
இனோலேஸ் ( enolaze ) என்னும் நொதி பாஸ்போ கிளிசரிக் அமிலத் 
திலிருந்து ஒருமூலக்கூறு தண்ணீரை நீக்கி அதை பாஸ்போ இனோல் 
பைருவிக் அமிலம் ( phospho enol pyrovic acid ) ஆக்குகிறது . 


ஆக்ஸிடேஸ ஸ் ( Oxidases ): இவை காற்றிலுள்ள ஆக்ஸிஜனின் 
உதவியால் பொருள்களை ஆக்ஸிகரணமடையச் செய்கின்றன . 


டெஸ்மோ லேஸஸ் (Desmolases ) : இவை நீண்ட கார்பன் 
கூட்டுப் பொருள்களைச் சிறு கூறுகளாகத் துண்டிக்கின்றன ; 
அல்லது சிறு துண்டுகளை இணைத்து நீண்ட கார்பன் கூட்டுப் 
பொருள்களை உண்டாக்குகின்றன . 


ஸைமேஸ் ( Zymasc) : ஸைமேஸ் எனும் நொதி சர்க்கரையை 
நொதிக்கச் செய்து சாராயங்களாக மாற்றுகிறது . இது இரண்டு 
நொதிகளாலான கூட்டு நொதியாகும் . கிளைகோலேஸ் ( glycolase ), 
கார்பாக்ஸிலேஸ் ( carboxylase ) என்ற இரு நொதிகள் இதில் 
உள்ளன . கார்பாக்ஸிலேஸ் கீடோ அமிலங்களிலிருந்து கார்பன் 
டை ஆக்ஸைடை வெளிப்படுத்துகிறது . 


இணைநொதிகள் : சுவாசித்தலுக்கு மேற்கண்ட நொதிகளோடு 
சில இணைநொதிகளும் தேவைப்படுகின்றன . குறிப்பாக ஹைட் 
ரஜன் நக்கிகளால் அகற்றப்படும் ஹைட்ரஜனை ஏற்றுக்கொள்ள 
இணைநொதிகள் தேவை . DPN , TPN ( triphospho pyridine nucleo 
tide ) FMN ( ribo flarin mononucleotide ) ஆகியவை ஹைட்ரஜன் 
ஏற்கும் இணைநொதிகளாகச் செயற்படுகின்றன . இவை தவிர 
வேறு இணைநொதிகளும் உண்டு . இந் நொதிகள் , இணைநொதிகள் , 
இவற்றின் செயலைப் புரிந்துகொண்டால் சுவாசித்தலின்போது 
நடைபெறும் வேதி மாற்றங்களைப் புரிந்து கொள்வது எளிது . 


14. சுவாசித்தல் -11 


சுவாசித்தலின்போது ஏற்படும் வேதி மாற்றங்களைப் பற்றி 
இனித் தெரிந்துகொள்வோம் . - இம் மாற்றங்களை நன்கு புரிந்து 
கொள்வதற்காகச் சுவாசித்தலை மூன்று பகுதிகளாகப் பிரித்துக் 
கொள்வது வழக்கம் . முதல் பகுதி கிளைகோலிஸிஸ் ( glycolysis) 
என்றும் , இரண்டாவது பகுதி கிரேப் வட்டம் ( kreb's cycle ) 
என்றும் , மூன்றாவது பகுதி எலெக்ட்ரான் மாற்றம் ( electron trans 
port ) என்றும் கூறப்படுகிறது .. இனி ஒவ்வொரு நிலையிலும் 
ஏற்படும் மாற்றங்களைப்பற்றிப் படிப்போம் . ( முதல் நிலையில் 
ஏற்படும் மாற்றங்களை விளக்கப் பொருள்களின் அமைப்புச் 
சூத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது . ஒவ்வொரு மாற்றத்தையும் 
அதற்கு இயைந்த படத்தோடு ஒப்பிட்டுப் படித்தால் மாற்றங் 
களை எளிதாகப் புரிந்து கொள்ள முடியும் ) . 


F 


சுவாசித்தலில் முக்கியமாகப் பங்குகொள்ளும் சுவாச தளப் 
பொருள் குளூகோஸ் என்னும் சர்க்கரையாகும் . தரசப்பொருள்கள் 
நொதிகளால் செமிக்கப்படும்போது அவை குளூகோஸ் சர்க்கரை 
யாகின்றன என்று பார்த்தோம் . இக் குளூகோஸ் சர்க்கரையே 
சுவாசித்தலில் பங்கு கொள்கிறது . முதல் நிலையில் குளூகோஸ் 
ATP யிடமிருந்து ஒரு பாஸ்பேட்டைப் பெற்று , குளூகோஸ் பாஸ் 
பேட் ஆகிறது . ATP , ADP யாக மாறுகிறது . கீழேயுள்ள படத்தில் 
இம் மாற்றம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது . 

குளூகோஸில் 
6 கார்பன் , 12 ஹைட்ரஜன் , 6 ஆக்ஸிஜன் உள்ளன . . 
இணைந்திருக்கும் விதத்தை குளூகோஸின் அமைப்புச் சூத்திரம் 
காட்டுகிறது . கார்பன் அணுக்கள் ஒன்றோடொன்று தொடர்ச்சி 
யாக இணைக்கப்பட்டுள்ளன . ஆக்ஸிஜனும் ஹைட்ரஜனும் இக் 
கார்பன் அணுக்களுடன் படத்தில் காட்டியபடி இணைந்துள்ளன . 
இதோடு ATP சேரும்போது , அதிலிருந்து ஒரு பாஸ்பேட் , குளூ 
கோஸுக்கு மாற்றப்படுகிறது . குளூகோஸில் உள்ள 6 ஆவது கார் 
பனிலிருந்து ஒரு ஹைட்ரஜனை நீக்கிவிட்டு , பாஸ்பேட் அங்கு 


அவை 


165 


சுவாசித்தல்- II 


H 


H 
6. H c o ( H ) 


Hco 

| 
HOCH 


5HOCH 

| 
4 HOCCH 

| 
3 HCOH 

| 
2 HoCH 

| 


+ 


P ) 


( P ) 


-AL 


но с Н 

| 
нсон 

| 
Hoc H 

( 


-A 


| 


H 


Q 


H 


0 


குளூகோஸ் + ATP குநூ கோஸ் .6 + ADP 

பாஸ்பேட் 
படம் -14.1 


T 


இணைந்துகொள்கிறது . பாஸ்பேட் மூலக்கூறு 6 ஆவது கார்பனில் 
இணைந்துள்ளதால் இது குளூகோஸ் 6 பாஸ்பேட் ( glucose 6 phos 
phate ) எனப்படுகிறது . ஹெக்ஸோ கினேஸ் எனும் பாஸ்பரஸ் 
மாற்றி இவ்விணையை ஊக்குவிக்கிறது (படம் 14-1 ) . 

H 
H CO P 

H C - 0 
| 
НОС Н 

НОС Н 

| 
HO'CH 

носн. 
- © -Ⓡ - A 

+ -A 
нсон 

- > HC OH 

| 


C = O 

| 
H c 0 ( H) 


| 
H Co ( P 


H 


H 


ப்ரக்டோஸ் -6 , பாஸ்பேட் + ATP் ப்ரக்டோஸ் . , 6 + ADP 

டைபாஸ்யே 
படம் .14.2 


166 


தாவரங்களின் வாழ்வியல் 


பிறகு குளூகோஸ் 6 பாஸ்பேட் , ப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் 
(fructose 6 phosphate ) ஆக மாற்றப்படுகிறது . ப்ரக்டோஸ் 
6 பாஸ்பேட்டிலும் , குளூகோஸ் 6 பாஸ்பேட்டில் உள்ள 
மூலகங்களே உள்ளன . ஆனால் , அவை வேறு வகையில் இணைக்கப் 
பட்டிருக்கின்றன . ( இவ்விரு பாஸ்பேட்டுகளின் 1 , 2 கார்பன் 
அணுக்களை ஒப்பிட்டுப் பார்த்தால் இம் மாற்றம் தெரியும் ). பிறகு 
மற்றொரு ATP ப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டுடன் சேருகிறது . 
அப்போது அதிலிருந்து ஒரு பாஸ்பேட் மூலக்கூறு ப்ரக்டோஸ் -6 
பாஸ்பேட்டிற்கு மாற்றப்படுகிறது . இப் புதிய பாஸ்பேட் மூலக் 
கூறு 1 ஆவது கார்பனுடன் இணைக்கப்படுகிறது . எனவே , புதிய 
பொருள் ப்ரக்டோஸ் 1 , 6 டை பாஸ்பேட் (fructose 1 , 6 di- phos 
phate ) எனப்படுகிறது . ( படம் 14-2 ) . 


இந் நிலையில் ஓர் ஐயம் ஏற்படலாம் . சுவாசித்தலின்போது 
ATP உண்டாக்கப்படுவதாகச் சொன்னோம் . ஆனால் , இதுவரை 
ATP பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிரப் புதிதாகத் தோன்ற 


H 


H 


H co © 


4 . 


H co 


НО С Н 

ப 


OOCH ( ஆல்டோலேஸ் ) 

துண்டிக்கிறது 


нос Н 

| 
C 
AN 
OH 


கிளிஸரால்டிஹைடு 
3. பாஸ்பேட் 


нс Он 

1 
C = 0 


H 


Hdoe 


2 


* H - C - 0H 
H 

C = O டைஹைட்ராக்ஸி 
HC 0 

அளிடோன் 
- P 

பாஸ்பேட் 
H 


ப்ரக்டோஸ் 1, 6 டை 
பாஸ்பேட் 


படம் - 14.3 


வில்லையே என்று நீங்கள் கருதலாம் . இந்த இரண்டு ATP- யும் 
மீண்டும் தோற்றுவிக்கப்படுவதோடு ஏராளமான புதிய ATP- க் 
களும் உண்டாக்கப்படுவதைப் பின்னர்க் காண்பீர்கள் . சுவாசித் 
தலில் இதுவரை இரண்டு ATP- க்கள்- முதலீடு செய்யப்பட்டுள்ளன . 


சுவாசித்தல்- II 


167 


பின்னர் இதற்கு கொள்ளை இலாபம் கிடைக்கும் ! இனி நாம் 
ப்ரக்டோஸ் 1 , 6 டை பாஸ்பேட்டைத் தொடர்ந்து செல்வோம் . 
இப் பொருளின் மேல் ஆல்டோலேஸ் எனும் நொதி செயற்படு 
கிறது . இந் நொதி நீண்ட கார்பன் கூட்டுப் பொருள்களைத் 
துண்டிக்கக் கூடியது . 

எனவே , ப்ரக்டோஸ் 1 , 6 டை பாஸ்பேட் 
மூன்று கார்பன்களைக் கொண்ட இரண்டு துண்டுகளாகத் 
துண்டிக்கப்படுகிறது ( படம் 14-3 ) . 


ஒரு , 

துண்டு . கிளிஸரால்டிஹைடு 3 பாஸ்பேட் என்றும் 
(glyceraldehyde 3 phosphate ) , மற்றொன்று டை ஹைட்ராக்ஸி 
அஸிடோன் பாஸ்பேட் ( dihydroxyacetone phosphate ) என்றும் 
கூறப்படுகிறது . இதில் டை ஹைட்ராக்ஸி அஸிடோன் பாஸ் 
பேட்டும் பின்னர் கிளிஸரால்டிஹைடு 3 பாஸ்பேட்டாக மாற்றப் 
பட்டுத்தான் சுவாசித்தலில் பங்கு கொள்கிறது . எனவே , நாம் 
கிளிஸரால்டிஹைடு 3 பாஸ்பேட் என்ன மாற்றங்களை அடைகிறது 


நொதி 


நொதியுடன் சேருதல் 


. 


S ( H ) 


04 


H 


HCOH 


-- 


கிளிஸரால் டிஹைடு 3 பாஸ்பேட் 
-OP 
H 

DPN ( இணை நொதி ) 
1 நொதி ரு 

ஹைட்ரஜன் நீக்கம் 
НСОН 
Hdom 
HI 


-5 


* 


மிகை ஆற்றல் இனைப்பு 


நொதி- s - d 


+ DPN H2 


нсон 


HCOP) 


படம் - 14.4 


168 

தாவரங்களின் வாழ்வியல் 
என்று பார்த்தால் போதும் . இது டிரையோஸ் 

இது டிரையோஸ் பாஸ்பேட்டி 
ஹைட்ரோஜினேஸ் என்னும் நொதியுடன் சேருகிறது . DPN இணை 
நொதியாக உள்ளது . இந்த நொதியில் ஸல்பரையும் ( S ) ஹைட் 
ரஜனையும் ( H ) கொண்ட SH தொகுதி ஒன்று உள்ளது கிளிஸரால் 
டிஹைடு 3 பாஸ்பேட் நொதியின் இப் பகுதியுடன் தான் 
சேருகிறது . டிஹைட்ரோஜினேஸ் என்பது ஹைட்ரஜன் நீக்குக் 
நொதி என்று பார்த்தோம் . எனவே , அது கிளிஸரால்டிஹ்ைடு 
3 பாஸ்பேட்டிலிருந்து ஹைட்ரஜனை நீக்குகிறது . அதாவது , கிளிஸ 
ரால் டிஹைடு 3 பாஸ்பேட் ஆக்ஸிகரண மடைகிறது . நீக்கப் 
பட்ட ஹைட்ரஜ்னை இணை நொதியாகிய DPN ஏற்கிறது . இந்த 
ஆக்ஸிகரணத்தின்போது வெளியிடப்படும் ஆற்றல் நொதியிலுள்ள 
ஸல் பருக்கும் , தளப்பொருளிலுள்ள கார்பனுக்கும் 

கார்பனுக்கும் இடையே 
மிகை ஆற்றல் இணைப்பாகச் 

சேர்த்து வைக்கப்படுகிறது 
( படம் 14-4 ) . 

இப்போது ஸெல்லிலுள்ள அனங்கக பாஸ்பேட் ஒன்று இத் 
தொகுதியுடன் சேருகிறது . ஸல்பருக்கும் , கார்பனுக்கும் இடை 
யேயுள்ள மிகை ஆற்றல் இணைப்பு பாஸ்பேட்டிற்கு மாற்றப்படு 
கிறது . அதாவது , பாஸ்பேட் ஸல்பரை நீக்கிவிட்டு கார்பணுடன் 
மிகை ஆற்றல் இணைப்பால் இணைகிறது . பாஸ்பேட்டிலிருந்து ஒரு 
ஹைட்ரஜன் , ஸல்பருடன் சேர்ந்துகொள்கிறது . நொதி முழு 
உருவமடைந்து பிரிந்துவிடுகிறது . இம் மாற்றங்களின் விளைவாக 
மிகை ஆற்றல் பாஸ்பேட்டைக் கொண்ட ஒரு புதிய பொருள் 


O=U 


S- நொதி 

நொதி நொதிபிரிகிறது 


нсон 


HC-0P 


( P 

அனங்கக பாஸ்பேட் 
மிகை ஆற்றல் இணைப்பில் சேர்கிறது 


O 

மிகை ஆற்றல் இணைப்பு 
C -05 
нсон 

+ HS- நொதி 
HCOP 

4 
டை பாஸ்போ கிளிசரிக் அமிலம் 

படம் - 4-5 


. 


சுவாசித்தல் - II 


169 


தோன்றுகிறது . இது டை பாஸ்போ கிளிஸரிக் அமிலம் (diphospo 
glyceri acid ) என்று சொல்லப்படுகிறது ( படம் 14-5 ) . 

இணைநொதியாகிய DPN H- லிருந்து ஹைட்ரஜன் நீக்கப்படும் 
முறையைப் பின்னர்க் காண்போம் . இந்த அமிலத்தோடு ADP 
வினை புரிகிறது . 

அப்போது மிகை ஆற்றல் பாஸ்பேட் ADP-க்கு 
மாற்றப்பட்டு அது ATP ஆகிறது . டை பாஸ்போ கிளிசரிக் 
அமிலம் ஒரு . பாஸ்பேட்டை இழந்து பாஸ்போ கிளிசரிக் அமில 
மாறுகிறது . இந்த அமிலத்தில் பாஸ்பேட் 3 ஆம் கார்பனில் 
ணைந்துள்ளதால் இது 3 பாஸ்போ கிளிசரிக் அமிலம் எனப்படு 
றது ( படம் 14-6 ). 


-o - e 


НСОН 

| 


மிகை ஆற்றல் பாஸ்பேட் 

ADP க்கு மாற்றப்படுகிறது 
PP P - A 

( AD.P ) 


+ 


Hcom 


H 


! 


ON 


ocus 


нсон 

+ 

-e - A 

( ATP ) 
HCO P 

H 
பாஸ்போ கிளிசரிக் அமிலம் 

படம் -14.6 
ஸெல்லிலிருந்து அங்கக பாஸ்பேட்டை எடுத்து , அதை ADP 
யுடன் இணைத்து , எப்படி ATP உண்டாக்கப்படுகிறது என்பதை 
மேற்கண்ட மாறுபாடுகளிலிருந்து தெரிந்துகொள்ளலாம் . இனி , 
பாஸ்போகிளிசரிக் அமிலம் என்ன மாறுதலடைகிறது 
பார்க்கலாம் . பாஸ்போகிளிசரிக் அமிலத்தின் மூன்றாவது கார் 
பனில் உள்ள பாஸ்பேட் பாஸ்பரஸ் மாற்றி ஒன்றால் இரண்டாவது 
கார்பனுக்கு மாற்றப்படுகிறது . இந்த அமிலம் 2 பாஸ்போ 
கிளிசரிக் அமிலம் எனப்படுகிறது ( படம் 14-7 ) . 


என்று 


HQ | 


170 


தாவரங்களின் வாழ்வியல் 


HO 


C = O 


G 


нсон ; 


Hc0 ( P 

H 


HCoe 
HCOH 

H 
3.பாஸ்போ கினிஸரிக் 2. பாஸ்போ கிளிஸரிக் 
அமிலம் 

அமிலம் 
படம் - 14 : 7 


2 பாஸ்போகிளிசரிக் அமிலத்திலிருந்து ஒரு மூலக்கூறு 
தண்ணீர் நீக்கப்படுகிறது . இதற்கு இனோலேன் எனும் நொதி 
உதவுகிறது . அப்போது பாஸ்போ இனோல் பைருவிக் அமிலம் 
உண்டாகிறது . அதே சமயத்தில் பாஸ்பரஸுக்கும் கார்பனுக்கு 
மிடையேயுள்ள இணைப்பில் ஆற்றல் சேர்ந்து மிகை ஆற்றல் 
இணைப்பாக மாறுகிறது ( படம் 14-8 ) . 


HO 


F 


HO 


@so © 


மிகை ஆற்றல் 
இணைப்பு 
( P 


C 


НСОН 


нс Н 


- Hz0 
( தண்ணீர் 

நீக்கம் ) 
2. பாஸ்போ கிளிஸரிக் 

அமிலம் 


பாஸ்போ இனோல் பைருவிக் 

அமிலம் 


படம் -14.8 


இந்த அமிலத்தோடு ADP சேரும்போது மிகை ஆற்றல் பாஸ் 
பேட் ADP- க்கு மாற்றப்பட்டு ATP ஆகிறது . பாஸ்போ இனோல் 
பைருவிக் அமிலம் பாஸ்பேட்டை இழந்து . இனோல் பைருவிக் 
அமிலமாகிய - ( படம் 14.9 ) . = '. 


சுவாசித்தல்- II 


171 


HO 


C 


| 


பாஸ்யே ஓக்கு 

மாற்றப்படுகிறது 


P 


P 


1 
H C H : 


( P - AL 
ADP 

HQ e 


C 


பாஸ்போ இனோல் 
பைருவிக் அமிலம் 


C - OH + D 


-A 


ЯСН 
இனோல் பைசூலிக் 
அமிலம் 

+ ATP 


படம் - 14.9 
இதன்பின் இனோல் பைரூவிக் அமிலம் பைரூவிக் அமிலமாக 
மாற்றப் படுகிறது ( படம் 14.10 ) . 


/cooh 


c00 Н 


. 


| 
C = O 


C - OH 


11 


| 


CH , 


сH3 


இனோல் பைருவிக் அமிலம் பைருவிக் அமிலம் 

படம் - 14.10 
இவ்வாறு ஒரு கிளிஸரால் டிஹைடு 3 பாஸ்பேட் பைரூவிக் 
அமிலமாக மாறும்போது 2 ATP- க்கள் உண்டாகின்றன . ப்ரக் 
டோஸ் 1 , 6 பாஸ்பேட் இரண்டு துண்டுகளாகும்போது இரண்டு 
கிளிஸரால்டிஹைடு 3 பாஸ்பேட்டுகள் உண்டாகின்றன என்று 
பார்த்தோம் . ஒரு கிளிஸரால் டிஹைடு 3 பாஸ்பேட் 2 ATP- க்களை 
உண்டாக்குகிறது . 2 மூலக்கூறுகளும் 4 ATP- க்களை உண்டாக்கும் . 
2 ATP- க்கள் பயன்படுத்திக்கொள்ளப்படுகின்றன . ஆக இந்த 
நிலையில் 2 ATP- க்கள் அதிகமாகத் தோன்றுகின்றன . 


17.2 


தாவரங்களின் வாழ்வியல் 


இவ்விதம் குளூகோஸ் பைரூவிக் அமிலமாக மாற்றப்படுவ 
துடன் முதல் நிலையாகிய கிளைகால்ஸிஸ் முடிவடைகிறது . 
சுவாசிக்கும்போது உள் எடுத்துக்கொள்ளப்படும் ஆக்ஸிஜன் 
இம் முதல் நிலையில் எந்த மாறுபாட்டிலும் பங்கு கொள்ளவில்லை 


குளுகோஸ் 


| CATE 


ADP 
குளோ கோஸ் பொஸ்பேட் 

. 


ப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் 

SADP 
ப்ரக்டோஸ் 1 , 6 டை பாஸ்பேட் 


ADP ++ 


கிளிஸரால் டிஹைடு 3 பாஸ்பேட் - டை ஹைட்ராக்ஸி 

அஸிடோன் பாஸ்பேட் 
4 
+ பாஸ்பேட் 

| 
டைபாஸ்போ கிளிசரிக் அமிலம் பாஸ்போ இனோல் 

பைருவிக் அமிலம் 
| ( A 

ADP 
| ATP 

ta 

| ATP ) 
3 பாஸ்போ கிளிசரிக் அமிலம் இனோல் பைருவிக் அமிலம் 

. 
2 பாஸ்போ கிளிசரிக் அமிலம் பைருவிக் அமிலம் 
| 

படம் - 14 || 
என்பதைக் கவனியுங்கள் . கிளைகாலிஸிஸுக்கு ஆக்ஸிஜன் தேவை 
யில்லை . ஆக்ஸிஜன் இல்லாமலே அது நடைபெறுகிறது . கிளை 
காலிஸிஸின்போது நடைபெறும் மாற்றங்கள் கீழே தொகுத்துக் 
கொடுக்கப்பட்டுள்ளன ( படம் 14-11 ) . 


-H2O 


சுவாசித்தல் -II 

173 
பைருவிக் அமிலம் , மேலும் ஆக்ஸிகரணிக்கப்படும்போது 
தான் பெரும் பகுதி . ஆற்றல் வெளிப்படுகிறது . பைரூவிக் அமிலம் 
கார்பாக்ஸிலேஸ் நொதி ஒன்றால் பாதிக்கப்படுகிறது . அப்போது 
கார்பன் டை ஆக்ஸைடு வெளியேறுகிறது . பைரூவிக் அமிலம் 
அஸிடால் டிஹைடு ( acetal dehyde ) ஆகிறது . இந்த அஸிடால் 
டிஹைடு கார்பாக்ஸிலேஸின் இணை நொதியாகிய தையாமீன் 
பைரோ பாஸ்பேட்டுடன் (thamine pyrophosphate - TPP ) இணைந்து 
ஊக்குவிக்கப்பட்ட ஒரு கூட்டுப்பொருளாகிறது ( படம் 14-12 ) . 

CH3 
| 
C = 0 + TPP -- > TPP 

+ CO2 

H 
இணை நொதி கூட்டுப் 

பொருள் 
( Co0 ) H 


PPP [ CHS 


பைவிக் 
அழிலம் 


படம் - 14.12 


21 


பிறகு இது கோ என்ஸைம் ஏ எனும் இணைநொதியோடு 
சேர்கிறது . அப்போது அஸிடால் டிஹைடிலிருந்து ஹைட்ரஜன் 
நீக்கப்படுகிறது . நீக்கப்பட்ட ஹைட்ரஜனை DPN ஏற்று DPNH 
ஆகிறது . தளப்பொருளும் 

தளப்பொருளும் கோ என்ஸைம் A- யும் சேர்ந்து 
அஸிடில் - கோ - ஏ ( acetyl co a ) என்னும் பொருள் உண்டாகிறது . 
இம் மாறுபாடுகளைக் கீழ்க்கண்ட சமன்பாட்டால் குறிக்கலாம் . 
பைரூவிக் அமிலம் + கோ என்ஸைம் ஏ + DPN 

அஸிடில் - கோ , ஏ + DPNH + Co , 
கிரெப் வட்டம் : அஸிடில் கோ ஏ ஸெல்லிலுள்ள ஆக்ஸாலோ 
அஸிடிக் அமிலம் ( oxaloacedicacid ) என்னும் அமிலத்தோடுசேர்ந்து 
ஸிட்ரிக் அமிலத்தை உண்டாக்குகிறது . 
அஸிடில் கோ ஏ + ஆக்ஸாலே அஸிடிக் அமிலம் 

ஸிட்ரிக் அமிலம் . 
ஸிட்ரிக் அமிலத்தின் மேல் அகோனிடேஸ் ( aconitase ) எனும் 
நொதி வினை புரிகிறது . ( இது நீரீ வகையைச் சேர்ந்த நொதி ) . அப் 
போரது 

ஸிட்ரிக் அமிலத்திலிருந்து ஒரு மூலக்கூறு தண்ணீர் அகற்றப் 
பட்டு 
பட்டு அந்த அமிலம் ஸிஸ் அகோனிடிக் அமிலம் ( cic aconitic acid ) 
ஆகிறது . 


174 


தாவரங்களின் வாழ்வியல் 


9 


கோனிடேஸ் 
ஸிட்ரிக் அமிலம் 

ஸிஸ் அகோனிடிக் அமிலம் 
+ H , 0 


மற்றும் ஒரு நீரிஸிஸ் அகோனிடிக் அமிலத்தோடு ஒரு மூலக் 
கூறு தண்ணீரைச் சேர்க்கிறது . அதன் விளைவாக ' ஐஸோ - ஸிட்ரிக் 
அமிலம் ( isocitric acid ) என்ற அமிலம் தோன்றுகிறது . 


அகோனிடேஸ் 
ஸிஸ் அகோனிடிக் அமிலம் 

ஐஸோ ஸிட்ரிக் 
+ H ,O அமிலம் . 


/ 


அடுத்த நிலையில் ஹைட்ரஜன் நீக்கி ஒன்று ஐஸோ ஸிட்ரிக் 
அமிலத்தின் மேல் செயற்படுகிறது . அப்போது அமிலத்திலிருந்து 
2 ஹைட்ரஜன்கள் நீக்கப்படுகின்றன . நீக்கப்பட்ட ஹைட்ரஜனை 
TPN என்ற இணைநொதி ஏற்று TPNH ஆகிறது . ஐஸோ ஸிட்ரிக் 
அமிலம் ஆக்ஸாலோ - ஸக்கீனிக் அமிலம் ஆகிறது . 

ஹைட்ரஜன் நீக்கி 
ஐஸோஸிட்ரிக் அமிலம் + TPN 

ஆக்ஸாலோ - ஸக்கீனிக் அமிலம் + TPNH 
ஆக்ஸாலோ 

ஸக்கீனிக் அமிலத்தின் மீது கார்பாக்ஸிலேஸ் 
நொதி ஒன்று செயற்படுகிறது . கார்பாக்ஸிலேஸ் அமிலங்களி 
லிருந்து கார்பன் - டை - ஆக்ஸைடை நீக்கும் என்று பார்த்தோ 
மல்லவா ? எனவே , ஆக்ஸாலோ - ஸக்கீனிக் அமிலத்திலிருந்து 
கார்பன் - டை - ஆக்ஸைடு நீக்கப்பட்டு வெளிவிடப்படுகிறது . 
சக்கீனிக் அமிலம் அல் பாகீடோ குளுடோரிக் அமிலமாகிறது . 

கார்பாக்ஸிலேஸ் 
ஆக்ஸாலோ ஸக்கீனிக் அமிலம் 

CO , 

ஆல்பா கீடோ குளுடோரிக் அமிலம் 
ஆல்பா கீடோ குளுடோரிக் அமிலத்தின்மீது ஹைட்ரஜன் 
நீக்கி ஒன்று வினைபுரிகிறது . அப்போது 2 ஹைட்ரஜன் நீக்கப்பட்டு , 
இணைநொதியாகிய DPN உடன் சேருகின்றன . அமிலம் சக்கீனிக் 
அமிலமாகிறது . அதேசமயத்தில் ஒரு கார்பாக்ஸிலேஸும் வினை 
புரிந்து கார்பன் - டை - ஆக்ஸைடையும் நீக்குகிறது .. 

ஹ்ை . நீக்கி 
ஆல்பா கீடோ குளுடோரிக் அமிலம் + DPN 

கார்பாக்ஸிலேஸ் 
ஸக்கீனிக் அமிலம் + DPNH + CO , 


2 


சுவாசித்தல் -II 


175 


பின்னர், மற்றொரு ஹைட்ரஜன் நீக்கி ஸக்கீனிக் அமிலத் 
திலிருந்து 2 ஹைட்ரஜன்களை நீக்கி ஃப்ளேவின் ( favin ) என்னும் 

ணைநொதியோடு சேரச் செய்கிறது . ஸக்கீனிக் அமிலம் ஃப்யூமரிக் 
அமிலமாகிறது . 


ஹை . நீக்கி 
ஸக்கீனிக் அமிலம் + ஃப்ளேவின் 

ஃப்யூமரிக் அமிலம் + FH 


இந்த நிலையில் ஃப்யூமரேஸ் என்னும் நீரிவகையைச் சேர்ந்த 
நொதி ஃப்யூமரிக் அமிலத்தோடு ஒரு மூலக்கூறு தண்ணீரைச் 
சேர்த்து , அதை மாலிக் அமிலம் (malic acid ) ஆக்குகிறது . 

ஃப்யூமரேஸ் 
ஃப்யூமரிக் அமிலம் 

மாலிக் அமிலம் 

+ H ,O 
மாலிக் அமிலம் ஒரு ஹைட்ரஜன் நீக்கியால் பாதிக்கப்பட்டு 
2 ஹைட்ரஜன்களை இழக்கிறது . இந்த ஹைட்ரஜன் DPN என்னும் 
இணை நொதியோடு சேர்ந்து DPNH : ஆகிறது . ஃப்யூமரிக் அமிலம் 
மீண்டும் ஆக்ஸாலோ அஸிடிக் அமிலமாகிவிடுகிறது . 


ஹை . நீக்கி 
மாலிக் அமிலம் + DPN 

--- > ஆக்ஸாலோ 
அஸிடிக் அமிலம் + DPNH 


நாம் முதலில் ஆக்ஸாலோ அஸிடிக் அமிலத்துடன் தான் ஆரம் 
பித்தோம் . மீண்டும் அந்த அமிலத்தையே வந்து அடைந்து 
விட்டோம் ! இவ்விதம் தோன்றும் ஆக்ஸாலோ அஸிடிக் அமிலம் , 
மேலும் ஓர் அஸிடில் கோ ஏ - யை ஏற்று , இதே மாற்றங்களை 
அடையும் . இம் மாறுபாடுகள் இவ்வாறு இடைவிடாது சுழன்று 
நடைபெறுகின்றன . இச் சுழற்சி மாறுபாடுகளே கிரெப் வட்டம் 
( Kreb's cycle ) எனப்படுகிறது . படம் 14-13 கிரெப் வட்டத்தைக் 
காண்பிக்கிறது . 


ச 


மேலே உள்ள படத்தைப் பார்த்தால் பைரூவிக் அமிலம் 
ஆக்ஸிகரணமடையும்போது ஏற்படும் மாறுபாடுகளைத் தெரிந்து 
கொள்ளலாம் . மூன்று இடங்களில் கார்பன் - டை - ஆக்ஸைடு 
வெளியேற்றப்படுகிறது . இந் நிகழ்ச்சி ஆக்ஸிகரண கார்பன் 
நீக்கம் ( Oxidative - de - carboxylation ) எனப்படுகிறது . 5 இடங் 
களில் ஹைட்ரஜன் நீக்கம் ( dehydro geonation ) மூலம் ஆக்ஸி 
கரணம் நடைபெறுகிறது . 


கார்பாக்ஸிலேஸ் 
, 
( கோ . என்ஸைம் 
A 


176 


தாவரங்களின் வாழ்வியல் 


பைரீவிக் அமிலம் 


DPN 


DPN 
H2 


ஹை . நீக்கி 


CO2 


அஸிடில் கோ.ஏ + 


ஆக்ஸாலோ அஸி . 
அமிலம் 


ஸிட்ரிக் அமிலம் 


DPNH2 


அகோனிடேல் 


ஹை.நீக்கி 


-H2O 


ஸிஸ் அகோனிடிக் 

அமிலம் 


மாலிக் 
அமிலம் 


+ H2O 


+ H2O 


| ஃப்யூம் ரோ 


ஐஸோஸிட்ரிக் 
அமிலம் 


ஃப்யூமரிக் 


TPNH2 


FH₂5 


அமிலம் 


வைஹ . 


ஹை.நீக்கி 


ஆக்ஸாலோ ஸக்கினிக் 

அமிலம் 


DPNH2 


ஈவேற 
. நீக்கி 
கார்பாக்ஸ்லேல் 
, 


ஸக் கீனிக் 


அமிலம் 


ஆல்பா கீடோக்வடாரிக் 

அழிலம் 


கார்பாக்ஸிலேஸ் 


படம் - 14.13 கிரெப்வட்டம் 


| CO2 


எலெக்ட்ரான் மாற்றம் : கிளைகாலிஸிஸின்போதும் , கிரெப் 
வட்டத்தின்போதும் தளப்பொருள்களிலிருந்து நீக்கப்படும் ஹைட் 
ரஜன் TPN , DPN , ஃப்ளேவின்போன்ற இணைநொதிகளால் 
ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று பார்த்தோம் . சுவாசித்தல் 
தொடர்ந்து நடைபெறவேண்டுமானால் இந்த இணை நொதிகளி 
லிருந்து ஹைட்ரஜன் நீக்கப்பட்வேண்டும் . 

அதாவது அவை 
ஆக்ஸிகரணிக்கப்படவேண்டும் . அப்போதுதான் 

உணவுப் 
பொருள் முடிவாக 

ஆக்ஸிகரணமடைந்ததாகக் கூறமுடியும் . 


சுவாசித்தல்- II 


177 


மேலும் , சுவாசித்தலின் முக்கியமான பகுதியாக ATP- யின் 
தோற்றம் இன்னும் நடைபெறவில்லை என்பதையும் கவனிக்க 
வேண்டும் . இவ் இரண்டு நிகழ்ச்சிகளும் ஒன்றாக இணைந்து எலெக்ட் 
ரான் மாற்றத்தின் போது நிகழ்கின்றன . 


னுடன் 


எலெக்ட்ரான் மாற்றத்தின்போது குறைத்தல் அடைந்த 
இணைநொதிகளிலிருந்து எலெக்ட்ரான்கள் நீக்கப்படுகின்றன . அப் 
போது அவை மீண்டும் ஆக்ஸிகரணமடைகின்றன . நீக்கப்பட்ட 
எலெக்ட்ரான்கள் ஸைடோக்ரோம் (( cytochrome ) TOT OIL 
துணுக்குகள் வழியாகச் சென்று , முடிவில் காற்றில் உள்ள ஆக்ஸிஜ் 
சேருகின்றன . 

ஸைடோக்ரோம் மூலக்கூறுகளின் 
மையத்தில் இரும்பு அயனி உள்ளது . இது எலெக்ட்ரான்களை ஏற் 
* கும்போது குறைத்தல் அடைகிறது . அவற்றை வெளியிடும்போது 
ஆக்ஸிகரணமடைகிறது . 

கிறது . இவ்விதம் ஸைடோக்ரோம்கள் மாறி 
மாறி ஆக்ஸிகரணமும் குறைத்தலும் அடைந்து , எலெக்ட்ரான் 
களைக் கடத்திச்சென்று ஆக்ஸிஜனுடன் சேர்க்கின்றன . இந் 
நிகழ்ச்சியே எலெக்ட்ரான் மாற்றம் எனப்படுகிறது . இதில் பங்கு 
கொள்ளும் ஸைடோக்ரோம்களில் , ஸைடோக்ரோம் பி ( cyto 
chrome b ) , ஸைடோக்ரோம் ஸி ( cytochrome c ) , ஸைடோக்ரோம் 
ஏ ( cytochrome a ) , ஸைடோக்ரோம் ஏ 3 ( cytochrome a 3 ) என 4 
உள்ளன . 


DPNH 


FAD 


FA DH , + DPN 


ஆற்றல் 
P 


குறைந்த 


ஆக்ஸிகரண 
மடைந்த இணை நொதி 


FAD 


ADP 

+ 
ATP 


> ATP யின் தோற்றம் 


படம் - 14.14 


' DPNH , TPNH ஆகிய குறைக்கப்பட்ட இணைநொதிகள் 
ப்ளேவின் - அடினீன் - டை - நியூக்ளியோடைடு ( flavine adenine -di 
nucleotide FAD ) என்ற பொருளால் ஆக்ஸிகரணிக்கப்படுகின்றன . 
அதாவது இணைநொதிகளில் உள்ள ஹைட்ரஜ்ன் FAD- உடன் 
* சேர்ந்து FADH ஆகிறது . இவ்விதம் இணைநொதி 

இணைநொதி ஆக்ஸி 
கரணிக்கப்படுகிறது . FAD குறைத்தல் அடைகிறது . இந்த ஆக்ஸி 

12 


178 


தாவரங்களின் வாழ்வியல் 


கரணத்தின்போது ஆற்றல் 

வெளியாகிறது . 

அதேசமயத்தில் 
ADP யுடன் ஒரு பாஸ்பேட் இணைக்கப்பட்டு , ஆற்றல் மிகை ஆற்றல் 
இணைப்பாக ATP- யில் சேர்கிறது . இவ்விதம் இந்நிலையில் ஒரு ATP 
உண்டாக்கப்படுகிறது . ( படம் 14-14 ) . 


பிறகு FADH , ஸெல்லிலுள்ள ஸைடோக்ரோம் பி . ( cytp 
chrome b ) என்னும் நொதியால் ஆக்ஸிகரணிக்கப்படுகிறது . 
FADH ,- யிலிருந்து 2 எலெக்ட்ரான்கள் ஸைடோக்ரோம் b- க்கு 
மாற்றப்படுகின்றன . 

பொருளிலிருந்து எலெக்ட்ரானை 
நீக்குவது ஆக்ஸிகரணமென்றும் , ஒரு பொருளோடு எலெக்ட் 
ரானைச் சேர்ப்பது குறைத்தல் என்றும் படித்தோமல்லவா ? எனவே , 
இங்கு FADH ஆக்ஸிகரணமடைந்து FAD ஆகிறது . ஸைடோக் 
ரோம் b குறைத்தல் அடைகிறது . (படம் 14.15 ) 


2 .எ 


FAD.H2 


ஸைபோக்ரோம் 


FAD + குறைந்த ஸைடோக்ரோம் ! 


படம் - 14.15 


2. எ 
FAD H ,, 

- + ஸைடோக்ரோம் b 
--- + FAD + குறைந்த ஸைடோக்ரோம் b 
குறைந்த ஸைடோக்ரோம் பி - யிலிருந்து 2 எலெக்ட்ரான்கள் 
ஸைடோக்ரோம் ஸிக்கு மாற்றப்படுகின்றன .' அப்போது 
ஸைடோக்ரோம் பி ஆக்ஸிகரணமடைகிறது . ஸைடோக்ரோம் - ஸி 
குறைத்தல் அடைகிறது . இந்த ஆக்ஸிகரணத்தில் வெளியிடப் 
படும் ஆற்றலும் , மிகை ஆற்றல் இணைப்பாக மற்றொரு மூலக்கூறு 
ATP யில் - சேர்கிறது ( படம் 14-16 ) . 


2. எ 


குறைந்த ஸைடோக்ரோம் பி 

--- ஸைடோக்ரோம் ஸி 
* குறைந்த ஸைடோக்ரோம் ஸி + ஸைடோக்ரோம் பி 
குறைந்த ஸைடோக்ரோம் ஸி இது போலவே 2 எலெக்ட் 
ரான்களை ஸைடோக்ரோம் ஏ க்கு மாற்றிவிட்டு ஆக்ஸிகரணமடை 
கிறது . ஸைடோக்ரோம் ஏ குறைகிறது . இந்த ஆக்ஸிகரணத்தின் 
போது முன்போல மற்றொரு மூலக்கூறு ATP தோன்கிறது . 


179 


சுவாசித்தல்- II 


குறைந்த ஸைடோக்ரோம் 2. எ > ஸைடோக்ரோம் ஸி 


- குறைந்த ஸைடோக்ரோம் ஸி + ஸைடோக்ரோம்பி 


P ) 


ADP 
- 


ATP 


படம் -14.16 


குறைந்த ஸைடோக்ரோம் ஏ ( cytochrome a ) 2 எலெக்ட் 
ரான்களை ஸைடோக்ரோம் ஏ 3 - க்கு ( cytochrome a 3 ) மாற்றி 
விட்டுத் தான் ஆக்ஸிகரணமடைகிறது . 


கின் றன . 


முடிவாக ஸைடோக்ரோம் ஏ 3 காற்றிலுள்ள ஆக்ஸிஜனுக்கு 
எலெக்ட்ரான்களை மாற்றுகிறது . ' இவ்விதம் எலெக்ட்ரான்களால் 
ஊக்குவிக்கப்பட்ட ஆக்ஸிஜன் , ஹைட்ரஜன் அயனிகளோடு 
சேர்ந்து தண்ணீர் ஆகிறது . எனவே , சுவாசித்தலின்போது உள் . 
எடுத்துக்கொள்ளப்படும் ஆக்ஸிஜன் ஸைடோக்ரோம் ஏ 3 ஐ 
ஆக்ஸிகரணிப்பதற்குத்தான் முடிவாகப் பயன்படுத்தப்படுகிறது . 
இவ்வாறு குறைந்த இணை நொதிகள் படிப்படியாக ஒன்றன் பின் 
ஒன்றாக ஆக்ஸிகரணமடைந்து மீண்டும் ஹைட்ரஜன் ஏற்படு 

ATP- யின் தோற்றம் ஸெல்லில் நடைபெறும் இந்த 
எலெக்ட்ரான் மாற்றத்தோடு பிணைந்துள்ளது . சுவாசித்தலின் 
போது ADP- யுடன் பாஸ்பேட்டை இணைத்து , ATP ஆக்கும் 
நிகழ்ச்சி ஆக்ஸிகரணப் பாஸ்பரீகரணம் ( oxidative phosphoryla 
tion ) எனப்படுகிறது . எலெக்ட்ரான் மாற்றத்தின்போது வெளி 
யாகும் ஆற்றல் எப்படி மிகை இணைப்பு ஆற்றலாக ATP- யில் 
சேருகிறது என்பது தெளிவாகத் தெரியவில்லை . ஆனால் , சுவாசித் 
தலும் பாஸ்பரீகரணமும் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன 
என்று தெரிகிறது . ஸெல்லில் ADP- யோ பாஸ்பேட்டோ இல்லாத 
போது சுவாசித்தல் நடைபெறுவதில்லை . எலெக்ட்ரான் மாற்றம் 
நடக்கும்போது கண்டிப்பாக பாஸ்பரீகரணமும் நடந்து தானாக 
வேண்டும் . படம் 14.17 - ல் எலெக்ட்ரான் மாற்ற நிகழ்ச்சிகள் 
தொகுத்தளிக்கப்பட்டுள்ளன . 


180 


தாவரங்களின் வாழ்வியல் 


எலெக்ட்ரான் மாற்றுத் தொடரின் மூலம் 2 ஹைட்ரஜன் 
அணுக்கள் செல்லும்போது மூன்று மூலக்கூறு ATP உண்டாகிறது 
என்று பார்த்தோம் . கிளைகாலிஸிஸின் போது , கிரெப் வட்டத்தின் 
போதும் தோன்றும் ஹைட்ரஜன் அணுக்கள் அனைத்தும் எலெக்ட் 

கிரப்வட்டம் முதலிய 
DPNH2| 

வற்றிலிருந்து 
TPN H2 
( 2. ஹைட்ரஜன் 

( P 
FAD 

IATP 

ADP 
" FADH2 

( 2.எ 
ஸைடோ குரோம்பி 


(EADT 


A 


குறைந்த 
ஸை கு.பி 


( 2.எ 


- | ATP 


24+ 


ADP 


ஹைட்ரஜன் 
அயனி 


ஸை . கு.ஸி 

' 
குலை.கு.வி 

( 2.எ 
ஸை.கு. ஏ 


( P 

- ATP 
ADP 


கு.ஸை.கு.ஏ 

( 2.எ 
ஸை.கு.ஏ 3 


( 


2H + 


கு.லை.கு. ஏ 3 

( 2.எ. 
10 . 

H2O 

படம் - 14.17 எலெக்ட்ரான் மாற்றம் 
ரான் மாற்றத் தொடர் வழியாகச் சென்று ஆக்ஸிஜினுடன் சேரும் 
போது ஒவ்வொரு மூலக்கூறு குளூகோஸிலிருந்தும் 38 ATP மூலக் 
கூறுகள் தோன்றுகின்றன என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் . இது 
சுமார் 380,000 கலோரி ஆற்றலுக்குச் சமம் . 


181 


சுவாசித்தல்- II 


சுவாசித்தலின் முக்கியமான பகுதிகளாகிய கிரெப் வட்டமும் 
எலெக்ட்ரான் மாற்றமும் ஸெல்களிலுள்ள மிடோகாண்டிரியாவில் 
நடைபெறுகின்றன . இதற்குத் தேவையான எல்லா நொதிகளும் 
மிடோகாண்டிரியாவில் உள்ளன . கிரெப் வட்டத்திற்குத் தேவை 
யான நொதிகள் மிடோகாண்டிரியாவின் இடைப் பொருளிலே 
உள்ளன . எலெக்ட்ரான் மாற்றத்திற்குத் தேவையான நொதிகள் 
சுற்றி சவ்வுடன் இணைந்துள்ளன . ஸெல்லிலிருந்து தனிமைப் 
படுத்தப்பட்ட மிடோகாண்டிரியாக்கள்கூட சுவாசித்தலின் 
எல்லா மாறுபாடுகளையும் காட்டுகின்றன . எனவே , மிடோ 
காண்டிரியாக்களை ஸெல்லின் ஆற்றல் சாலை என்று கூறுவது 
முற்றிலும் பொருந்தும் . 


சுவாசித்தலின்போது நடைபெறும் மாற்றங்களைக் கீழ்க்கண்ட 
படத்தால் காட்டலாம் ( படம் - 14-18) . 


குளுகோஸ் 
சர்க்கரை 


கிளைகாலிஸிஸ் 
ATP 
பைருவிக் அமிலம் 

| c02 
அஸ்டில் கோ.ஏ. 
கிரெப்வட்டம் — / எலெக்ட்ரான் 

மாற்றம் 
HH ; 


ன 


02 


H2O 


ATP 


( CO2 ) 
படம் -14.18 சுவாசித்தல் ( முடிவுப்பொருள்கள் கட்டத்தில் ) 


இந்த மாற்றங்களே பொதுவாகக் கீழ்க்கண்ட சமன்பாட்டால் 
குறிப்பிடப்படுகின்றன. 
C. H,, 0 ; + 60, 

6CO, + 6H , O + (ATP ) 

ஆற்றல் . 


182 


தாவரங்களின் வாழ்வியல் 


உணவுப் பொருளில் ஏராளமான ஆற்றல் பொதிந்துள்ளது , 
இனத ஒரேயடியாக ஆக்ஸிகரணித்து , ஆற்றல் முழுவதையும் 
வெளியேற்றுவதைவிட , படிப்படியாக ஆக்ஸிகரணித்து 
ஆற்றலைப் பெறுவது இயைபு ரீதியிலே பயனுள்ளதாகும் . 
ஒவ்வொரு நிலையிலும் உணவிலே மறைந்து கிடக்கும் ஆற்றல் 
வெளிப்படுத்தப்பட்டு , தாவரங்களுக்குப் பயன்படக்கூடிய முறை 
யிலே மிகையாற்றல் பாஸ்பேட்டுகளில் சேகரித்து வைக்கப்படு 
கிறது . உயர்ந்த இடத்திலிருந்து ஒரு பெரு நீர்விழ்ச்சி வீழ்கிறது . 
விழும் நீரின் ஆற்றலை நேரடியாகப் பயன்படுத்திக்கொள்ள 
முயல்வோமானால் பெருமளவு ஆற்றல் வீணாகும் . ஆனால் , அதையே 
தடுத்து , நீரின் போக்கை ஒழுங்குபடுத்திச் சிறிய நீர்வீழ்ச்சிகளாக்கி 
அதிகமான ஆற்றலைப் பெறலாமல்லவா ? உணவே : பெரு நீர் 
வீழ்ச்சி ! எலெக்ட்ரான் மாற்ற நிலைகளே சிறிய நீர் வீழ்ச்சிகள் ! 
APT யே ஆற்றல் . 


புரதங்களும் கொழுப்புப் பொருள்களும் சுவாசிக்கப்படுதல் : 
சுவாசித்தலில் பங்கு கொள்ளுமுன் புரதங்கள் நொதிகளால் 
அமினோ அமிலங்களாக மாற்றப்படுகின்றன . இந்த அமினோ 
அமிலங்களிலிருந்து அமோனியா நீக்கப்படும் போது அவை கீடோ 
அமிலங்கள் ஆகின்றன . 

இந்த நிகழ்ச்சி அமைன் நீக்கம் 
(De amination ) எனப்படுகிறது . கீழ்க்கண்ட உதாரணங்களைப் 
பாருங்கள் : 


-அமைன் 
அமைனோ அமிலம் 

* கீடோ அமிலம் 

- அமைன் 
அஸ்பார்டிக் அமிலம் 

ஆக்ஸாலோ அஸிடிக் 

அமிலம் 


-அமைன் 


குளுடாமிக் அமிலம் 


ஆல்பா 


கீடோ 
குளுடாரிக் அமிலம் 


- அமைன் 


அலனீன் 


பைரூவிக் அமிலம் 


மேற்கண்ட உதாரணங்களில் காணும் கீடோ அமிலங்கள் 
எல்லாம் கிரெப் வட்டத்தின் இடைப் பொருள்கள் என்பதைக் 
கவனியுங்கள் . இவ்விதம் அமினோ அமிலங்கள் கீடோ அமிலங்க 
ளாக மாற்றப்பட்டு , தங்கட்குரிய இடத்திலே கிரெப் வட்டத் 
தோடு சேர்ந்து கொள்கின்றன . 


ச . வாசித்தல்- II 


183 


கொழுப்புப் பொருள்கள் முதலில் நொதிகளால் செமிக்கப் 
பட்டுக் கிளிஸராலும் கொழுப்பு அமிலங்களும் தோன்றுகின்றன , 
கொழுப்பு அமிலங்கள் படிப்படியாக ஹைட்ரஜன் நீக்கம்மூலம் 
ஆக்ஸிகரணிக்கப்பட்டுக் கடைசியாக கோ என்ஸைம் - ஏயுடன் 
சேர்ந்து அஸிடில் கோ - ஏ ஆகின்றன . இந்த அஸிடில் கோ - ஏ 
கிரெப் வட்டத்தில் சேர்ந்து கொள்கிறது . இவ்விதம் புரதங்கள் , 
கீடோ அமிலங்களாகவும் , கொழுப்புப் பொருள் அஸிடில் கோ 
ஏயாகவும் கிரெப் வட்டத்திலேயே சேர்ந்து ஆக்ஸிகரணிக்கப்படு 


கின்றன . 


கிரெப் வட்டத்தின் முக்கியத்துவம் : கிரெப் வட்டம் சுவாசித்த 
லில் முக்கியமான 

பங்கு 

வகிக்கிறது என்று பார்த்தோம் . 
ஆனால் , கிரெப் வட்டத்தின் இடைப் பொருள்களைப் பார்த்தால் 
மற்றோர் உண்மை விளங்கும் . செடிக்கு வேண்டிய புரதங்கள் , 
கொழுப்புப் பொருள்கள் இவற்றைக் கட்டுவதற்குத் தேவையான 
மூலப்பொருள்கள் இந்த இடைப் பொருள்கள் தாம் . என்பதைக் 
கவனியுங்கள் . உதாரணமாக , புரதச் சேர்க்கையை எடுத்துக் 
கொள்வோம் . இதற்கு அமினோ அமிலங்கள் தேவை . அமினோ 
அமிலங்கள் , கீடோ அமிலங்களிலிருந்து அமைணீகரணத்தின் 
மூலம் தோன்றுகின்றன என்று முன்னரே படித்தோம் , கிரெப் 
வட்டத்தில் ஆல்பா கீடோ குளுடாரிக் அமிலம் , ஆக்ஸாலோ 
அஸிடிக் அமிலம் ஆகிய இரண்டு கீடோ அமிலங்கள் உள்ளன . 
இவற்றை அமைணீகரணத்தினால் அமினோ அமிலங்கள் ஆக்க 
முடியும் . ஆக , புரதங்கள் ஆக்ஸிகரணிக்கப்படும்போது அவை 
கீடோ அமிலங்களாகிக் கிரெப் வட்டத்தில் சேர்கின்றன . கிரைப் 
வட்டத்தில் தோன்றும் கீடோ அமிலங்களிலிருந்து அவற்றைக் 
கூட்டமுடியும் . அதுபோலவே கொழுப்பு அமிலங்களைத் தயாரிக்க 
அஸிடில் கோ - ஏ என்ற பொருள் தான் அடிப்படையாக இருக் 
கிறது என்று கொழுப்புச் சேர்க்கையின்போது பார்த்தோம் . 
கொழுப்பு சுவாசிக்கப்படும்போது இதே அஸிடில் கோ - ஏ யாகத் 

கிரெப் வட்டத்தில் சேர்கிறது . இவ்விதம் கொழுப்புப் 
பொருள்களை ஆக்ஸிகரணிக்கவும் , கட்டவும் , கிரேப் வட்டம் 
உதவுகிறது . மேலும் குளூகோஸ் சர்க்கரை அஸிடில் கோ - ஏ யாகவே 
கிரெப் வட்டத்தில் சேர்கிறது . இது கிரெப் வட்டத்தின் மூலம் 
சென்று மேலும் ஆக்ஸிகரணமடையலாம் . அல்லது கொழுப்பு 
அமிலமாக மாறலாம் . நாம் உண்ணும் சர்க்கரை இப்படித்தான் 
உடலில் கொழுப்பாகச் சேர்கிறது . சர்க்கரைப் பொருள்கள் 
கீடோ அமிலங்கலாக கிரெப் வட்டத்தின் வழி செல்லும்போது 
அவை அமினோ அமிலங்களாகவும் , புரதங்களாகவும் மாறலாம் . 
இவ்விதம் தரசம் , புரதம் , கொழுப்பு ஆகிய மூன்று முக்கியமான 


தான் 


184 


தாவரங்களின் வாழ்வியல் 


பொருள்களைக் கட்டவும் , அவற்றை ஆக்ஸிகரணிக்கவும் ஒன்றை 
மற்றொன்றாக மாற்றவும் கிரெப் 

வட்டமே பயன்படுகிறது . 
ஆக , உயிரினங்களின் வளர்சிதைமாற்ற நிகழ்ச்சிகளின் அச்சு 
என்று கிரெப் வட்டத்தைக் கருதலாம் . 

படம் 14-19 இதை 
விளக்குகிறது . 


குளுகோஸ் 
சர்க்கரை 


' 


கொழுப்பு 

11 
கொழுப்பு 4 
அமிலம் 


பைருவிக் அமிலம் 

-NH) 
அஸிடில் கோ.ஏ. 


+ NH3 . 
அமினோ அமிலம் , 

புரதம் 


ஸிட்ரிக் 
அமிலம் 


+ NH3 
ஆக்ஸாலோ 

அமினோ 
அஸ்டிக் அமிலம் அமிலம் 


--NH3 


கிரெப் வட்டம் 


ஃப்யூமரிக் அமிலம் 


கீடோக்காடாரிக் 


அமிலம் 


ஸக் கீனிக் 
அமிலம் 


NH3 


+ NH3 - 
அமைனீகரணம் | - 

குளுடாழிக் 
அமிலம் 


II 


மாற்று 
அமைனீகரணம் 

மற்ற அமினோ 
அமிலங்கள் 

1 

புரதம் 
படம் -14.19 கிரெப் வட்டம் : வளர் சிதை மாற்றத்தின் அச்சு 


காற்றிலா சுவாசமும் நொதித்தலும் : சுவாசித்தலின் போது 
தளப்பொருளிலிருந்து நீக்கப்படும் ஹைட்ரஜன் முடிவாக ஆக்ஸி 
ஜனுடன் சேர்ந்து தண்ணீர் ஆகிறது என்று பார்த்தோம் . 


இவ் 


185 


சுவாசித்தல்- II 


வாறு சுவாசித்தலின் முடிவான ஆக்ஸிகரணத்திற்கு ஆக்ஸிஜன் 
தேவைப்படுகிறது . உயர் விலங்குகள் ஆக்ஸிஜன் இல்லாமல் 
உயிருடன் இருக்க முடியாது . ஆனால் , உயர் தாவரங்கள் குறைந்த 
காலத்திற்கு ஆக்ஸிஜன் இல்லாமலே வாழ முடியும் . பூஞ்சை 
வகையைச் சேர்ந்த ஈஸ்ட் ( Yeast) , பாக்டீரியாவின் சில 
வகைகள் ( Bacteria ) ஆகிய உயிரினங்கள் காற்று இல்லாத சூழ் 
நிலையிலேயே வாழ்கின்றன . இவை ஆற்றல் பெறும் முறை 
காற்றிலா சுவாசம் ( Anaerobic Respiration ) எனப்படுகிறது . 
ஈஸிடுகளிலும் பாக்டீரியாக்களிலும் நடைபெறும் நொதித்தல் 
( Fermentation ) என்னும் ஒருவகைக் காற்றிலா சுவாசத்தைப்பற்றி 
இப்போது தெரிந்து கொள்வோம் . 


நொதித்தல் : நொதித்தலின் முதல் நிலை சுவாசித்தலின் முதல் 
நிலையை ஒத்தே இருக்கிறது . 

நொதித்தலின்போது கிளை 
காலிஸிஸ் நடைபெற்றுச் 

சர்க்கரை 

பைரூவிக் அமிலமாக 
மாற்றப்படுகிறது . கிளைகாலிஸிஸின்போது நடைபெறும் 
மாற்றங்களை மீண்டும் நினைவுபடுத்திக்கொள்வோம் . குளூகோஸ் 
சர்க்கரையுடன் ATP சேர்ந்து குளூகோஸ் 6 பாஸ்பேட் ஆகிறது . 
இது ப்ரக்டோஸ் பாஸ்பேட்டாக மாற்றப்பட்டு , மற்றொரு ATP 
யுடன் சேர்ந்து ப்ரக்போஸ் 1 , 6 டை பாஸ்பேட் ஆகிறது . து 
இரண்டு துண்டுகளாகி கிளிஸரால் - டி - ஹைடு 3 பாஸ்பேட் உண் 
டாக்கப்படுகிறது . இப் பொருள் ஹைட்ரஜன் நீக்கம் மூலம் 
ஆக்ஸிகரணமடைகிறது . நீக்கப்பட்ட ஹைட்ரஜனுடன் DPN 
சேர்ந்து DPNH ஆகிறது . ஒரு பாஸ்பேட் எடுத்துக்கொள்ளப் 
பட்டு டை பாஸ்போ கிளிஸரிக் அமிலம் தோன்றுகிறது . இந்த 
அமிலம் ADP யுடன் சேர்ந்து ATP யை 

ATP யை உண்டாக்குவதோடு 
பாஸ்போ 3 கிளிசரிக் அமிலமாகிறது . பாஸ்போ 3 கிளிசரிக் 
அமிலம் பாஸ்போ 2 கிளிசரிக் அமிலமாகிறது . இதிலிருந்து ஒரு 
மூலக்கூறு தண்ணீர் அகற்றப்பட்டு , இது பாஸ்போ இனோல் 
பைரூவிக் அமிலமாகிறது . இது மற்றொரு ADP யை ATP ஆக்கி 
இனோல் பைரூவிக் அமிலமாகிறது . இனோல் பைரூவிக் அமிலம் 
பைரூவிக் அமிலமாகிறது . 


நொதித்தல் , சுவாசித்தல் இரண்டிலும் இம் மாற்றங்களே 
ஏற்படுகின்றன . கிளைகாலிஸிஸ் நொதித்தலுக்கும் சுவாசித்தலுக் 
கும் பொதுவான ஒரு பாதை . இவ்விரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் , 
இரண்டாவது நிலையில் தான் வேறுபாடு காணப்படுகிறது . 
சித்தல் நடக்கும் போது பைரூவிக் அமிலம் , அஸிடில் கோ - ஏ யாகி 
கிரெப் வட்டத்தில் சேர்கிறது என்று பார்த்தோம் . ஆனால் , 
நொதித்தலில் பைரூவிக் அமிலம் வேறு மாறுதல்களை அடைகிறது . 


சுவா 


186 


தாவரங்களின் வாழ்வியல் 


உதாரணமாக , லாக்டிக் அமில பாக்டீரியா நொதித்தல் அடையச் 
செய்யும்போது நடக்கும் நிகழ்ச்சிகளைப் பார்ப்போம் . கிளைகாலி 
ஸிஸின்போது கிளிஸரால்டிஹைடு 3 பாஸ்பேட்டிலிருந்து ஹைட் 
ரஜன் நீக்கப்படுகிறது என்றும் , அது DPN உடன் சேர்கிறது 
என்றும் பார்த்தோமல்லவா ? இந்த DPNH பைரூவிக் அமிலத்துடன் 
சேர்கிறது . DPNH- ல் உள்ள ஹைட்ரஜன் பைரூவிக் அமிலத் 
துடன் சேர்ந்து லாக்டிக் அமிலம் உண்டாகிறது . அதாவது , 
பைரூவிக் அமிலம் குறைதல் - அடைகிறது . 

D P N H ஆக்ஸி 
கரணிக்கப்பட்டு DPN ஆகி மீண்டும் ஹைட்ரஜனை ஏற்கத் தயாரா 
கிறது . எனவே , இந்த நொதித்தலின் முடிவுப்பொருளாக லாக்டிக் 
அமிலம் தோன்றுகிறது . 


இனி , ஈஸ்டு நொதிக்கச் செய்யும்போது என்ன மாறுதல்கள் 
ஏற்படுகின்றன என்று பார்க்கலாம் . முதலில் பைரூவிக் அமிலம் 
ஒரு கார்பாக்ஸிலேஸ் நொதியால் பாதிக்கப்படுகிறது . அப்போது 
கார்பன் டை ஆக்ஸைடு அகற்றப்பட்டு , அஸிடால்டிஹைடு உண் 
டாகிறது . 


CH3 


| 


கார்பாக்ஸிலேஸ் 


C = O 


O 


| 


C 


+ co , 


C H3 
அஸ்டால்டிஹைடு 


H 


Coo ) H 


பைருவிக் அமிலம் 


படம் - 14.20 


பிறகு DPNH இந்த அஸிடால்டிஹைடுடன் சேர்கிறது . 
அப்போது ஹைட்ரஜன் அஸிடால் டிஹைடுக்கு மாற்றப்பட்டு , அது 
எதில் சாராயம் ஆகிறது . DPNH ஆக்ஸிகரணமடைந்து DPN 
ஆகிறது . எனவே , இந்த நொதித்தலின் முடிவாக எதில்சாராயமும் 
கார்ப்பன் - டை - ஆக்ஸைடும் தோன்றுகின்றன . 


சுவாசித்தலில் ஹைட்ரஜன் முடிவாக ஆக்ஸிஜனால் ஏற்றுக் 
கொள்ளப்படுகிறது . ஆனால் , நொதித்தலில் ஹைட்ரஜன் பைரூவிக் 
அமிலத்தினாலோ அல்லது அதிலிருந்து தோன்றும் மற்றப் பொருள் 


187 


CH, c = 0 
சுவாசித்தல் -II 

CHE 
+ DPNH H - I 

+ DPN ' 
HE 

CH2OH 
அஸிடால்டிஹைடு 

எதில் சாராயம் 


படம் - 14.21 


களினாலோ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது . சுவாசித்தலின்போது 
உணவுப்பொருள்கள் முழுமையாக ஆக்ஸிகரணீக்கப்பட்டு கார்பன் 
டை - ஆக்ஸைடாகவும் தண்ணீராகவும் மாறுகின்றன . நொதித்த 
லின்போது தோன்றும் பொருள்களில் சில முழுவதும் ஆக்ஸிகரணிக் 
கப்பட்டவை . சில ஓரளவே ஆக்ஸிகரணிக்கப்பட்டவை . நொதித் 
தலின் போது நடைபெறும் மாற்றங்களைப் படம் -14.22 காட்டு 
கிறது . 


குளுகோஸ் 


2 ATF 


கிளிஸரால்டிஹைடு 3 பாஸ்பேட் 


ĐPNH & 


> H- > DPNH 


டை பாஸ்போ கிளிஸரிக் அமிலம் 


DPN7 


| 


- 


4 H 


E8 
% 
ET 


| 


4 ATP4 


| II 


T 


CO2 


பைருவிக் அமிலம் 

14 

லாக்டிக் அமிலம் 
அஸிடால்டிஹைடு 


DPN 


. 


எதில் சாராயம் 


படம் - 14.22 நொதித்தல் ( முடிவுப் பொருள்கள் கட்டத்தில் ) 


188 


தாவரங்களின் வாழ்வியல் 


நொதித்தலில் ஆற்றல் வெளியீடு எங்கு நடைபெறுகிறது ? 
கிளைகாலிஸிஸின்போது 4 ATP கள் தோன்றுகின்றன . இதில் 
2 பயன்படுத்திக்கொள்ளப்படுகின்றன . மீதமுள்ள 2 ATP தான் 
ஆற்றலைக் கொடுக்கிறது . ஆற்றல் வெளியீட்டுக்குக் காரணமான 
நிகழ்ச்சி என்ற முறையில் பார்க்கும்போது நொதித்தலைவிட 
சுவாசித்தல் அதிகமான ஆற்றலைக் கொடுக்கிறது என்பது தெளிவு . 
சுவாசித்தலுக்கும் நொதித்தலுக்கும் இடையேயுள்ள தொடர் 
பைக் கீழ்க்கண்ட படம் காட்டுகிறது ( படம் 14.23 ) . 


குளுகோஸ் 


கிளைகாலிஸிஸ் 


| ATP 


பைருவிக் அமிலம் 


+02 


- நொதி 


-02 


கிரெய் 
வட்டம் 


அஸிடால்டி ஹைடு + col 


ATP 


H 


எதில் சாராயம் 


CO2 


| தண்ணீர் 
சுவாசித்தல் 


நொதித்தல் 


படம் - 14.23 சுவாசித்தலும் நொதித்தலும் 

( முடிவுப்பொருள்கள் கட்டத்துள் ) 


ஒளிச்சேர்க்கையும் சுவா சித்தலும் : ஒளிச்சேர்க்கையின் 
போது நடைபெறும் மாற்றங்களை நினைவுபடுத்திக்கொள்வோம் . 
ரைபுலேஸ் - டை - பாஸ்பேட் , கார்பன் - டை - ஆக்ஸைடு எடுத்துக் 


சுவாசித்தல் - II 


189 


கொண்டு பாஸ்போ கிளிசரிக் அமிலமாகிறது . பாஸ்போகிளிசரிக் 
அமிலத்துடன் ஹைட்ரஜன் சேர்ந்து , கிளிஸரால் டிஹைடு -3 பாஸ் 
பேட்டும் , டைஹைட்ராக்ஸ் அஸ்டோன் பாஸ்பேட்டும் உண்டா 
கின்றன . இம் மாற்றத்தின்போது ஆற்றல் உணவோடு இணைக்கப் 
படுகிறது . இவை இணைந்து ப்ரக்டோஸ் - டை - பாஸ்பேட் உண்டா 
கிறது . இது குளூகோஸ் பாஸ்பேட்டாகி , பின்னர் குளூகோ 
ஸாகவும் , மற்றச் சர்க்கரைகளாகவும் மாறுகிறது . இப்போது 
கிளைகாலிஸிஸின் முதல் நிலையில் ஏற்படும் மாற்றங்களைக் 
கவனியுங்கள் . அவை ஒளிச்சேர்க்கைக்கு நேர் எதிரான மாற்றங்கள் 
என்பதைக் காண்பீர்கள் . கீழே உள்ள படத்தைப் பாருங்கள் 
( படம் 14.24 ) . 


அளிக்கை 


குளுகோஸ் 

11 
குளுகோஸ் 6 பாஸ்பேட் 

IT 
ப்ரக்டோஸ் 1.6 பாஸ்பேட் 

ஒளிச் 
சுவாசித்தல் 

சேர்க்கை 
கிளிஸரால்டிஹைடு - டை ஹைட்ராக்ஸி 
பாஸ்பேட் 

அஸிடோன் பாஸ்பேட் 
ஆற்றல் + A 

ஆற்றல் + H 
பாஸ்போ கிளிஸரிக் அமிலம் 
படம் - 14.24 சுவாசித்தலும் ஒளிச்சேர்க்கையும் 


ஒளிக்சேர்க்கையின்போது தண்ணீரிலிருந்து ஹைட்ரஜன் 
பிரிக்கப்பட்டு ஆக்ஸிஜன் வெளிவிடப்படுகிறது . ஹைட்ரஜன் 
கார்டன் - டை - ஆக்ஸைடுடன் 

சேர்ந்து 

கார்போஹைட்ரேட் 
ஆகிறது . ஒளியின் ஆற்றல் உணவிலே சேர்கிறது . சுவாசித்தலின் 

உணவிலிருந்து ஹைட்ரஜன் நீக்கப்பட்டு , கார்பன் - டை 
ஆக்ஸைடு , வெளிவிடப்படுகிறது . ஹைட்ரஜன் ஆக்ஸிஜனுடன் 
சேர்ந்து தண்ணீராகிறது . உணவிலே சேர்ந்த ஆற்றலும் வெளியா 
கிறது . கீழ்க்கண்ட சமன்பாட்டால் இதைக் குறிப்பிடலாம் . 


போது 


C, Hi20s +60 , 


சுவாசித்தல் 

- 6CO , + 6H , O + ஆற்றல் 


190 


தாவரங்களின் வாழ்வியல் 


ஒளிச்சேர்க்கை 


இவ்விரு நிகழ்ச்சிகளுக்கும் இடையேயுள்ள வேறுபாடுகளைச் 
சுருக்கமாகக் கீழ்க்கண்டவாறு கூறலாம் : 


ஒளிச்சேர்க்கை 


சுவாசித்தல் 


1 . 


உணவு கட்டப்படுகிறது 


உணவு சிதைவடைகிறது 


2. ஆற்றல் சேருகிறது 


ஆற்றல் வெளியிடப்படுகிறது 


3. மூலப் பொருள்கள் 

கார்பன் டை ஆக்ஸைடும் 
தண்ணீரும் 


தளப் பொருள் குளூகோஸ் 


4. முடிவுப் பொருள்கள் 

சர்க்கரை 


கார்பன் டை ஆக்ஸைடும் 

தண்ணீரும் 


5. . ஒளியில் மட்டுமே 

நடைபெறும் 


எல்லாக் காலத்திலும் 

நடைபெறும் 


6 . 


பச்சையான பகுதிகளி 
லேயே நடைபெறும் 


எல்லாப் பகுதிகளிலும் 

நடைபெறும் 


கார்பன் ஆக்ஸிஜன் சுழற்சி : வளி மண்டலத்தில் கார்பன் 
டை - ஆக்ஸைடும் ஆக்ஸிஜனும் உள்ளன . தாவரங்கள் கார்பன் 
டை - ஆக்ஸைடை எடுத்துக்கொண்டு உணவுச்சேர்க்கை செய்கின் 
றன . விலங்குகளும் தாவரங்களும் சுவாசித்தலின்போது ஆக்ஸி 
ஜனை எடுத்துக்கொள்கின்றன . இவ்விதம் இரண்டு வாயுக்களும் 
பயன்படுத்திக் கொள்ளப்பட்டபோதிலும் அவை ஏறத்தாழ ஒரே 
அளவில் வளிமண்டலத்தில் உள்ளன . இதற்குக் காரணம் சுவாசித் 
தலுக்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் இடையேயுள்ள தொடர்புதான் . 


ஒளிச் சேர்க்கை 


சுவாசித்தல்- II 


191 


சுவாசித்தலின்போது ஆக்ஸிஜன் எடுத்துக்கொள்ளப்பட்டு , கார்பன் 
டை - ஆக்ஸைடு வெளியிடப்படுகிறது . ஒளிச்சேர்க்கையின்போது . 
கார்பன் - டை - ஆக்ஸைடு எடுத்துக்கொள்ளப்பட்டு , ஆக்ஸிஜன் 
வெளியிடப்படுகிறது . . இச் சுழற்சியைப் படம் -14.25 காட்டு 
கிறது . 


) 


CO2 


1 


எரிதல் 

சவாசித்தல் 
படம் -14.25 கார்பன் சுழற்சி 


15 . வளர்ச்சி 

( Growth ) 


சேர்த்து 


தாவரங்களால் தயாரிக்கப்படும் உணவின் ஒரு பகுதி எப்படிச் 
சிதைந்து ஆற்றலாகிறது என்பதைப் பார்த்தோம் . மற்றொரு 
பகுதி சேமிப்புப் பொருளாகச் 

வைக்கப்படுகிறது . 
உணவின் மூன்றாவது பகுதி புரோடோப்ளாசம் , ஸெல் சுவர் 
முதலியவற்றைக் கட்ட உதவுகிறது . அதாவது , அது ஸெல்லின் 
பகுதியாக அதோடு இணைந்துவிடுகிறது . இந் நிகழ்ச்சி தன்வய 
மாதல் ( Assimilation ) எனப்படுகிறது . இதன் விளைவாகச் செடி 
பெரிதாகிறது . புதிய உறுப்புகள் தோன்றுகின்றன . இதை 
' வளர்ச்சி ' என்று பொதுவாகக் கூறுகிறோம் . எனவே , வளர்சிதை 
மாற்றத்தின் விளைவே வளர்ச்சி என்று கூறலாம் .. 

வளர்ச்சி 
என்று சொல்லும்போது , என்ன நிகழ்கிறது என்பதை நாம் புரிந்து 
கொள்கிறோம் . ஆனால் , அந் நிகழ்ச்சிக்குத் திட்டவட்டமான ஒரு 
வரையறை 

கொடுக்கமுடியுமா என்றால் , முடியாது . ஏன் ? 
வளர்ச்சியை நாம் 

கண்ணோட்டங்களில் காணமுடியும் . 
அளவிலே 

பெரிதாவது தான் வளர்ச்சி என்று கூறமுடியுமா ? 
பொதுவாக 

வளர்ச்சியைப்பற்றிய நமது கருத்து இதுதான் . 
நீளம் , பரிமாணம் , பொருண்மை , எடை இவை அதிகமாகும் 
போது வளர்ச்சி ஏற்பட்டுவிட்டது என்று கூறுகிறோம் . உயிரற்ற 
ஒரு பொருள்கூட இத்தகைய வளர்ச்சியைக் காட்டுகிறது . ஒரு 
சிறு படிகத்தை , அதன் பூரிதக் கரைசலில் தொங்கவிடும்போது 
படிகம் அளவில் பெரிதாகிறது . அதுவும் வளர்ச்சிதான் ! ஆனால் , 
இவ் வளர்ச்சியில் கரைசலிலுள்ள கரைபொருள் , சிறிய படிகத்தின் 
மேல் அடுக்கடுக்காகப் படிந்து படிகம் வளர்கிறது . உயிரினங் 
களின் வளர்ச்சி அத்தகைய புற நிகழ்ச்சி அன்று . அதை உயிரினங் 
களின் அக ஒழுங்கு என்று குறிப்பிடலாம் . 

மீண்டும் நமது 
படிகத்தை எடுத்துக்கொள்வோம் . அதைப் பொடியாக்கித் 
தண்ணீரில் கரைத்து , மறுபடியும் கரைசல் ஆக்கலாம் . எனவே , 


வளர்ச்சி 


193 


படிகத்தின் வளர்ச்சி மறுதிசையிலே திருப்பக்கூடியது . 

ஆனால் , 
உயிரினங்களின் வளர்ச்சியை அவ்வாறு திருப்ப முடியாது . மரத்தை 
வெட்டினால் அது குட்டையாகலாம் . ஆனால் , செடியாகிவிடாது . 

வளர்ச்சியை ஸெல் எண்ணிக்கையின் உயர்வாகவும் நாம் 
காணமுடியும் . உதாரணமாக , ஒரு பாக்டீரியாவை ஊட்ட ஊடகத் 
திலே வைத்தால் அது விரைவாகப் பகுப்படைந்து பல பாக்டீரியாக் 
கள் ஆகிறது . இதுவும் வளர்ச்சிதான் . 

ஓர் உயிரினம் வளரும்போது அதன் எளிய அமைப்பு , சிக்கலான 
அமைப்பாக மாறுகிறது என்ற முறையிலும் நாம் வளர்ச்சியைக் 
சாணமுடியும் . ஒரு சிறிய நாற்றின் ( Seedling ) புகைப்படத்தை 
எடுத்து , அதைப் பன்மடங்கு பெரிதாக்குவதாக வைத்துக்கொள் 
வோம் . அப்போது அது மரத்தின் படமாகிவிடுமா ? ஆகாது . ஒரு 
மரத்திற்கும் , அதன் நாற்றிற்கும் இடையே அளவில் மட்டுமன்றி 
வேறு எத்தனையோ வேறுபாடுகள் உள்ளன . நாற்றிலே காணப் 
படும் சில அங்கங்கள் மரத்திலே இருக்கா . மரத்திலே இருக்கும் 

திசுக்களும் அங்கங்களும் நாற்றிலே இருக்கா . மரத்தின் 
அமைப்பு நாற்றின் அமைப்பை விடச் சிக்கலான . ஆக , வளர்ச்சி 
என்பது ஒரு எளிய நிகழ்ச்சி அன்று . அது பல கட்டடங்களைக் 
கொண்ட ஒரு கூட்டு நிகழ்ச்சி . இந் நிகழ்ச்சியைப்பற்றி இப் பகுதி 
யிலே தெரிந்து கொள்வோம் . 

வளர்ச்சிப் பெருங்காலம் ( Grand Period of Growth ) : ஒரு 
செடி அல்லது அதன் ஏதாவது ஓர் அங்கத்தின் வளர்ச்சியைக் 
கவனித்தால் , அதில் ஓர் இலயம் இருப்பது தெரியும் . முதல் கட்டத் 


வளர்ச்சி 


V 


காலம் 
படம்- 15./ வளர்ச்சி வரைகோடு 


13 


194 


தாவரங்களின் வாழ்வியல் 


தில் அதன் வளர்ச்சி விரைவாக உயர்கிறது . பிறகு வளர்ச்சியின் 
வேகம் | குறைகிறது . மூன்றாவது கட்டத்தில் வளர்ச்சி நின்று 
போகிறது . காலத்தையும் வளர்ச்சியையும் கொண்டு ஒரு வரை 
கோடு வரைவோமானால் அது S போன்று இருப்பதைக் காணலாம் 
இது ஸிக்மா வளர்ச்சி வரை கோடு ( Sigmoid curve of growth ) 
எனப்படுகிறது ( படம் 15-1 ) . செடி அல்லது அதன் அங்கத்தின் 
இந்த வளர்ச்சிக்காலம் வளர்ச்சிப் பெருங்காலம் எனப்படுகிறது . 
செடியின் நீளம் , எடை , ஸெல்களின் எண்ணிக்கை இவற்றில் 
எதைக் கொண்டு இவ்வளர்ச்சியைக் கணக்கிட்டாலும் 
போன்ற ஸிக்மா வரைகோடு கிடைக்கும் . 


வளர்ச்சியின் நிலைகள் : வளர்ச்சியை நாம் மூன்று நிலைகளாகப் 
பிரித்துக்கொள்ளலாம் . அவையாவன :-( 1 ) ஸெல் பகுப்பு 
( cell division ) , ( 2 ) ஸெல் நீட்சி ( elongation ) , ( 3 )வேறுபாடடைதல் 
(differentiation ) 


உயர் தாவரங்களில் ஸெல் பகுப்பு எல்லா ஸெல்களிலும் நடை 
பெறுவதில்லை . இதற்கெனப் பகுப்படும் ஸெல்களைக்கொண்ட 
மெரிஸ்டம் என்னும் வளர்திசு உள்ளது . தண்டின் முனையிலும் 
காணப்படும் மெரிஸ்டங்கள் மிகவும் முக்கியமானவை . தண்டு , 
வேர் இவற்றின் நீட்சிக்கு இவையே 

காரணம் . தண்டின் 
பக்கவாட்டு வளர்ச்சிக்குக் காரணமான வளர்திசு சாறுகுழல் 
தொகுதியில் உள்ளது . இது காம்பியம் ( Cambium ) எனப்படுகிறது . 


ஒரு செடியின் வளர்ச்சி ஸைகோட் ( Zygote ) என்னும் ஒரு 
ஸெல்லிலிருந்து ஆரம்பமாகிறது . பெண்ணின் அண்டமும் ( egg ) 
ஆணின் விந்துவும் ( sperm ) இணைவதால் தோன்றும் ஸெல் , 
ஸைகோட் எனப்படுகிறது . இது பல்வேறு வகைகளில் பகுப் 
படைந்து , ஏறத்தாழக் கோள வடிவத்தை அடைகிறது . வளர்ச்சி 
யின் முதல் நிலையாக இக் கோளத்தில் இரு துருவங்கள் தோன்று 
கின்றன . ஒரு துருவம் தண்டுப் பகுதியாகவும் , மற்றொரு துருவம் 
வேர்ப் பகுதியாகவும் வளர்கிறது . துருவங்களின் தோற்றம் 
வளர்ச்சியிலே ஒரு முக்கியமான கட்டமாகும் . இந்த இரு துருவங் 
களும் அமைப்பிலே மட்டுமன்றிப் பண்பிலும் வேறுபடுகின்றன . 
ஒரு துருவம் அதாவது தண்டு துருவம் பசுங்கணிகங்களைக் 
கொண்ட இலைகளைத் தோற்றுவிக்கிறது . மற்றொரு துருவம் , 
அதாவது வேர் துருவம் நிறமற்ற வேர் ஸெல்களை உண்டாக்கு 
கிறது . தண்டு துருவம் புவி ஈர்ப்பை எதிர்த்து , ஒளியை நோக்கி 
வளர்கிறது . வேர் துருவம் ஈர்ப்பு ஆற்றலை நோக்கி வளர்கிறது . 
இவ் வேறுபாடுகளுக்கு , இத் துருவங்களில் ஸெல்கள் அமைந் 


195 


வளர்ச்சி 


திருக்கும் விதமே காரணமாக இருக்கலாம் என்று தெரிகிறது . 
ஸெல்களின் தன்மையிலே வேறுபாடு இல்லை . உண்மையில் 
தாவரங்களின் எல்லா உயிருள்ள ஸெல்களும் , முழுமையான வளர் 
ஆற்றல் (Totipotent) உடையவை என்று தெரிகிறது . அதாவது 
நன்கு முதிர்ச்சி அடைந்த பாரெங்கைமா ஸெல்களைத் தனித்து 
எடுத்து , ஊட்ட ஊடகத்திலே வளர்க்க முடியும் . உதாரணமாக 
காரெட் ( carrot ) கிழங்கின் ப்ளோயத்திலிருந்து ஸெல்களைப் பிரித் 
தெடுத்து ஊட்டக் கரைசலில் வளர்த்தால் அவை முழுச் செடியாக 
வளர்கின்றன . இம் முறைக்குத் திசு வளர்ப்பு ( Tissue culture ) 
என்று பெயர் . 


மிகுதியான நீட்சி 


ஸைலம் வேறுபாடு 
அடைகிறது 
ஸெல் நீட்சி 
ஆரம்பிக்கிறது 
ஸெல் பகுப்பு குறைகிறது 


சல்லடைக்குழல்கள் , 
தோன்றுகின்றன . 


- 


மிகுதியான 
ஸெல் பகுப்பு 


> வேர் தொப்பி 


படம் - 15.2 வேர்முனை ( நீள் வெட்டுத் தோற்றம் ) 


இளங்கருவில் தோன்றும் இந்த இரு முனைகளும் முறையே 
தண்டு முனையாகவும் , வேர் முனையாகவும் வளர்கின்றன . வேர் 
முனையை நீள் வெட்டுத் தோற்றத்தில் பார்த்தால் , அதன் நுனி 
யிலே மெரிஸ்டம் இருப்பதைக் காணலாம் . மெரிஸ்டத்தில் 
உள்ள ஸெல்கள் பகுப்படைந்து , புதிய ஸெல்களைத் தோற்றுவிக் 


196 


தாவரங்களின் வாழ்வியல் 


8 


கின்றன . இவ்விதம் தோன்றிய ஸெல்கள் பின்னர் அளவில் 
பெரிதாகின்றன . இம் மாற்றம் வேரின் நீளும் பகுதியிலே நடை 
பெறுகிறது . ஸெல்கள் எப்படிப் பெரிதாகின்றன ? ஸெல்களுக் 
குள்ளே தண்ணீர் செல்லும்போது விறைப்பு அழுத்தம் ஏற்படு 
கிறது என்றும் , அப்போது ஸெல் சுவர் விரிவடைகிறது என்றும் 
முன்னரே பார்த்தோம் , இவ்விதம் விறைப்பு அழுத்தத்தின் 
மூலம் ஸெல் சுவர் விரிவடையும்போது ஸெல்களால் தயாரிக்கப் 
படும் ஸெல் சுவர்ப் பொருள்கள் ஸெல் சுவரின் மூலக்கூறுகளுக் 
கிடையே புகுத்தப்படுகின்றன . இது இடைச்செருகல் ( Intursus 
ception ) எனப்படுகிறது , அல்லது புதுப்பொருள்கள் ஸெல் சுவரின் 
மேற்பரப்பில் அப்பப்படுகின்றன . இது பரப்பு அப்பல் ( apposition ) 

个 


11 


(MUSD 


படம் - 15.3 ஸெல் வளர்ச்சி 
எனப்படுகிறது . 

ஸெல் எந்த வாட்டிலே பெரிதாகு 
மென்பதை நிர்ணயிப்பது ஸெல் சுவரின் அமைப்புத்தான் என்று 
கூறுகிறார்கள் . ஸெல் சுவர் ஸெல்லுலோஸ் என்னும் பொருளா 
லானது என்று பார்த்தோம் . இந்த ஸெல்லுலோஸ் நுண் இழைக 
ளாக ( Micro fibrils ) ஸெல் சுவரில் அமைந்துள்ளது . இந்த இழைகள் 
ஒழுங்கற்று அமைக்கப்பட்டிருக்குமேயானால் , ஸெல் எல்லாப் பக்கங் 
களிலும் ஒரே அளவில் விரிவடைந்து , ஏறத்தாழக் கோள 
வடிவத்தை அடைகிறது . மாறாக இந்த நுண் இழைகள் ஒரு குறிப் 
பிட்ட வரிசையிலே அமைந்திருக்குமேயானால் அந்த வரிசைக்கு 
எதிர்த் திசையில் ஸெல் விரிவடைகிறது . உதாரணமாக , ஸெல்லு 
லோஸ் நுண் இழைகள் குறுக்குவாட்டில் அமைந்திருந்தால் ஸெல் 
நீள வாட்டில் விரிவடைகிறது (படம் 15-3 ) . 


' வளர்ச்சி 


197 


இவ்விதம் ஸெல் பெரிதாகும்போது ஸெல்லிலுள்ள வாக்கு 
வோல்கள் பெரிதாகின்றன . பின்னர் அவை ஒன்றாக இணைந்து 
ஒரே பெரிய வாக்குவோலாகிவிடுகின்றன .. ஸைடோப்ளாசம் 
ஸெல் சுவரை ஒட்டிப் படர்கிறது . இதன் பின்னர் ஸெல்கள் 
வேறுபாடு அடைகின்றன . அதாவது , அவை ஒவ்வொன்றும் , 
அவை செய்ய வேண்டிய பணிக்கு ஏற்ற , தனிப்பட்ட வடிவத்தை 
அடைகின்றன . முதன்முதலாக வேறுபாடு அடைவது ப்ளோ 
யத்தின் சல்லடைக் குழல்களே ( படம் -15-2 ) . பகுப்படைந்து 
கொண்டிருக்கும் ஸெல்களுக்கிடையேகூட இவை 

காணப் 
படுகின்றன . அதற்குப்பின் ஸைலம் வேறுபாடு அடைகிறது . இது 
நீளும் பகுதியில் காணப்படுகிறது . எண்டோடெர்மிஸ் போன்ற 
சில திசுக்கள் இப் பகுதியிலேயே வேறுபாடு அடையலாம் . 
ஆனால் , பொதுவாக மற்றப் பகுதிகளின் வேறுபாடு , நீட்சி . முடி 
வடைந்த பின்புதான் நடைபெறுகிறது . இவ்விதம் ஸெல்கள் 
வேறுபாடு அடையும்போது வேரிலே ஒரு குறிப்பிட்ட படிவம் 
( pattern ) உண்டாகிறது . ஒவ்வொரு வகையான திசுவும் ஒரு 
குறிப்பிட்ட பகுதியிலே உள்ளது . இரு ஸைலம் தொகுதிகளுக்கு 
இடையே ப்ளோயம் இருக்கிறது . ஸைலம் , ப்ளோயம் தொகுதி 
களின் எண்ணிக்கை வகைக்கு வகை வேறுபடுகிறது . அவற்றைச் 
சுற்றி , பெரிஸைக்கிள் , எண்டோடெர்மிஸ் முதலியவை இருக் 
கின்றன . இக் குறிப்பிட்ட படிவத்தை நிர்ணயிப்பது எது ? வேர் 
முனையும் , முற்றிய வேரிலே ஏற்கெனவே இருக்கும் படிவமும் 
இதை நிர்ணயிக்கவேண்டுமென்று கருதுகிறார்கள் . செயற்கை 
முறைகள் மூலம் இப்படிவத்தை மாற்றமுடியும் . உதாரணமாக 
ஸைலம் , ப்ளோயம் தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றலாம் . 
வேரில் சிறிது தூரம் வரை இந்த மாற்றிய படிவம் தோன்றும் . 
ஆனால் , மீண்டும் பழைய படிவமே தோன்றிவிடுகிறது . எனவே , 
மரபுமுறையின் அடிப்படையில் வேர்முனை இப் படிவத்தைக் 
கட்டுப்படுத்துகிறது என்று தெரிகிறது . 

தண்டு முனையின் 
வளர்ச்சியும் , இதுபோன்றே நடைபெறுகிறது . ஆனால் , அதில் 
இலை , இலைக் கக்க மொட்டுகள் ஆகியவை தோன்றுவதால் அதன் 
அமைப்பு மாறுபட்டுள்ளது . 

ஆக்ஸின்கள் ( Auxins) : ஸெல்லின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் 
சில வேதிப் பொருள்கள் தாவரங்களில் இருப்பதாகத் தெரிகிறது . 
இவை ஆக்ஸின்கள் 

எனப்படுகின்றன . இவற்றைப்பற்றித் 
தெரிந்துகொள்வதற்குச் சில பரிசோதனைகளைப் பார்ப்போம் . 


செடிகளில் ஆக்ஸின்கள் இருப்பதை 1928 - ல் வென்ட் ( Went ) 
என்பவர் உறுதிப்படுத்தினார் . அதற்கு முன்னரே அவைபற்றி 


198 


தாவரங்களின் வாழ்வியல் 


3 


ஓரளவிற்குத் தெரிந்திருந்தது . ஆக்ஸ்ன் பரிசோதனைகளுக்கு ஓட்ஸ் 
( oats) செடியின் நாற்றுகள் பயன்படுத்தப்படுகின்றன . ஓட்ஸ் 
முளைக்கும்போது முளையைச்சுற்றி ஓர் உறை காணப்படுகிறது . 
இது முளை உறை ( coleoptile ) எனப்படுகிறது . நாற்று வளரும் 
போது 70-100 மணி நேரம் வரை முளை உறை , ஸெல் நீட்சியின் 


முளை உறை 


முதல் இலை 


> முதல் இவை 


முளை உறை 


F 


படம் - 15.4 
மூலமே வளர்கிறது . இந் நீட்சி , முளை உறையின் மையப்பகுதியிலே 
அதிகமாக உள்ளது . நாற்று மேலும் வளரும்போது அதன் முதல் 
இலை முளை உறையைக் கிழித்துக்கொண்டு வெளியே வருகிறது . 
( படம் - 15-4 ) . இந்த முளை உறையை வைத்துக்கொண்டே ஆக்ஸின் 
பிரிசோதனைகள் செய்யப்படுகின்றன . 


முனை 


வளர்வதில்லை 


வளர்கிறது 


E 


-- 


படம் - 15.5 


வளர்ச்சி 


199 


' முளை உறையின் நுனியை ( 1 மி . மீ . நீளம் ) வெட்டி எடுத்து 
விட்டால் முளை உறை வளர்வதில்லை . வெட்டிய நுனியை மீண்டும் 
பொருத்தினால் முளை உறை வளர்கிறது ( படம் 15-5 ) . 


பின்னர் வேறொரு சோதனை செய்து பார்க்கப்பட்டது . முனை 
உ றையின் நுனியை வெட்டி எடுத்து , அகார் (agar) வில்லை ஒன்றின் 
மேல் சில மணி நேரங்கள் வைத்திருந்தார்கள் . அந்த அகார் 
வில்லையை வெட்டப்பட்ட முளைஉறையின் மேல் வைத்தபோது 
உறை மீண்டும் வளர்ந்தது ( படம் 15-6 ) . 


அகார் வில்லை . 


அகார் வில்லை 


' 


படம் - 15.6 


இச் சோதனையிலிருந்து தெரிவது என்ன ? முளை உறை வளர் 
வதற்குத் தேவையானது வெறும் நுனியன்று . அந்த நுனியில் 
உண்டாகும் ஒரு பொருளே தேவைப்படுகிறது . நுனியை வெட்டி 
அகார் . ' வில்லையின்மேல் வைக்கும்போது நுனியில் உண்டாகும் 
பொருள் " வில்லைக்குள் இறங்கிவிடுகிறது . பின்னர் , இந்த 
வில்லையை ; வெட்டிய முளை உறை மேல் வைத்தால் முளை உறை 
வளர்கிறது . மற்றொரு சோதனைமூலமும் இது உறுதிப்படுத்தப் 

ஒரு முளை உறையிலிருந்து நுனியை வெட்டிவிட்டு , 
வெட்டிய பகுதியில் ஒரு பக்கமாக அகார் வில்லை வைக்கப்பட்டது . 
அப்போது அப் பக்கம் மட்டும் வளர்ச்சி அடைந்தது . எதிர்ப் 
பக்கம் வளர்ச்சி அடையவில்லை . எனவே , முளை உறை எதிர்ப் 
பக்கத்தை நோக்கி வளைந்தது ( படம் 15-7 ). 


பட்டது . 


. 


எனவே , முளை உறை நுனி ஒரு வேதிப் பொருளை உண்டாக்கு 
கிறது என்றும் , அப் பொருள் ஸெல்லின் வளர்ச்சியை ஊக்குவிக் 
கிறது என்றும் தெரிகிறது . இத்தகைய வளர்ச்சி ஊக்கிகள் 
ஆக்ஸின்கள் எனப்படுகின்றன , 


204 


தாவரங்களின் வாழ்வியல் 


11. I 


பா 


படம் - 15.7 


இனி , ஆக்ஸின்கள் வேரின் வளர்ச்சியை எப்படி பாதிக் 
கின்றன என்று பார்ப்போம் . மக்காச் சோளச் செடியின் வேர் 
நுனியை வெட்டிவிட்டால் , வேரின் வளர்ச்சி சற்று அதிகமாகிறது . 
வேர் நுனியைத் திரும்பவும் பொருத்தினால் , வளர்ச்சி குறைகிறது . 
அது போலவே ஓட்ஸ் முளை உறையின் நுனியை வெட்டி , அதன் 
வேர் நுனியிலே வைத்தாலும் வளர்ச்சி குறைகிறது . 

எனவே , 
ஆக்ஸின்கள் வேரின் வளர்ச்சியைக் குறைக்கின்றன என்று முடிவு 
செய்யலாமா ? வேருக்கும் தண்டிற்குமிடையேயுள்ள இவ் வேறு 
பாடு ஆக்ஸினின் செறிவைப் பொருத்துள்ளது என்று தெரிகிறது . 
அதாவது , ஆக்ஸின் செறிவு குறைவாக இருக்கும்போது வேர் , 
தண்டு இரண்டிலுமே வளர்ச்சி அதிகரிக்கிறது . மிகுதியாகும் 
போது இரண்டிலுமே வளர்ச்சி தடைப்படுகிறது . ஆனால் , இந்த 
அதிகப்பட்ச அளவு தண்டைக் காட்டிலும் வேரிற்கு மிகவும் குறை 
வாக இருக்கிறது . உதாரணமாக , இண்டோல் அஸிடிக் அமிலம் 
(indol acetic acid ) என்னும் ஆக்ஸிஜனைக் கொண்டு சோதனைகள் 
செய்து பார்த்ததில் மிகக் குறைவான ஆக்ஸின் செறிவு இருந்த 
போது வேர் , தண்டு இரண்டிலுமே வளர்ச்சி அதிகமாக இருந்தது . 
ஆனால் , செறிவு 10-10 மோலால் ஆனவுடன் வேரின் வளர்ச்சி 


. 


வளர்ச்சி 


201 


தடைப்பட்டது . தண்டிலோ செறிவு 10-5 மோலால் ஆகும் 


வரை வளர்ச்சி அதிகரித்துக்கொண்டே போனது . ( படம் 15-8 ) . 
எனவே , வேர்களின் வளர்ச்சிக்கு ஆக்ஸினின் செறிவு மிக்க குறை 
வாக இருக்கவேண்டுமெனத் தெரிகிறது . ஸெல் நீட்சி ஆக்ஸின்கள் 
இருந்தால் தான் நடைபெறுகின்றது என்று கருதுகிறார்கள் . ஸெல் 
சுவர்களை 

நெகிழ்வடையச் செய்வதின் மூலம் அவை நீட்சியை 
அதிகரிக்கின்றன . மேலும் இந் நீட்சி ஆக்ஸினின் செறிவுக்கு 
ஏற்ப அதிகரிக்கிறது . ஆனால் , இச்செறிவு திசுவிற்குத் திசு மாறு 
பாடுகிறது . சில திசுக்களுக்கு உயர்ந்த செறிவு வேண்டும் 
சிலவற்றிற்குக் குறைவான செறிவே போதுமானது . 


+ 


வளர்ச்சி 


தண்டு 


( 


வேர் 


அடக்கம் 


10-5 


படம் - 15.8 


10 109 10-7 

10 101 
ஆக்ஸின் செறிவும் , வளர்ச்சியும் . ( தீமன் ) 


ஆக்ஸின்கள் பொதுவாகத் தண்டு முனையிலும் , மொட்டு 
களிலும் , இளம் இலைகளிலும் , பூக்களிலும் உண்டாக்கப்படு 
கின்றன . அவை எப்போதும் சுயேச்சையான ஆக்ஸின்களாக 
( free auxin ) இருப்பதில்லை . அவை ஆக்ஸின் இணைபொருள்க 
ளாகவும் ( bound auxins ) ஆக்ஸின்முன் பொருள்களாகவும் ( auxin 
precursors ) உள்ளன . ஸெல்லிலுள்ள ஆக்ஸினில் 10 சதவிகிதத் 
திற்கு மேல் சுயேச்சையான ஆக்ஸினாக இருப்பதில்லை . சுயேச்சை 
யான நிலையில் அவை இடம் விட்டு இடம் பரவுகின்றன . ஆக்ஸின் 
உயிருள்ள ஸெல்களின் மூலமாகவே பரவுகிறது . அது எப்போதும் 
செடியின் மேற்பகுதியிலிருந்து கீழ்ப் பகுதியை நோக்கியே பரவு 
கிறது . எதிர்த் திசையில் பரவுவதில்லை . உதாரணமாக , முளை 
உறையின் நடுப்பகுதியில் சிறு துண்டு ஒன்றை வெட்டிக்கொள் 
வோம் . 

துண்டின் மேற்பகுதியில் ஆக்ஸின் நிறைந்த அகார் 
வில்லை ஒன்றை வைப்போம் . கீழ்ப்பகுதியில் ஆக்ஸின் இல்லாத 
அகார் வில்லையை வைப்போம் . அப்போது ஆக்ஸின் மேல் வில்லையி 
லிருந்து தண்டின் வழியாகக் கீழ் வில்லையை அடைகிறது . ஆனால் , 


- 202 


தாவரங்களின் வாழ்வியல் 


வெட்டிய முளை உறைத் துண்டைத் தலைகீழாகத் திருப்பி வைத் 
தால் ஆக்ஸின் பரவுவதில்லை ( படம் 15-9 ). 


மே 


ஆக்ஸின் உள்ள 
அகார் வில்லை 


. 


கீ 


மே 


ஆக்ஸன் . 


ஆக்ஸின் 
பரவுவதில்லை 


பரவுகிறது 


மே 


ஆக்ஸின் இல்லாத 

அகார் வில்லை 
படம் - 15.9 


ஸெல் நீட்சியைத் தூண்ட ஆக்ஸின்கள் இருப்பது போல 
ஸெல் பகுப்பைத் தூண்டும் சில பொருள்களும் தாவரங்களில் இருக்க 
வேண்டுமெனத் தெரிகிறது . சில வெளித்தூண்டல்கள் ( stimuli ) 
மூலம் தாவரங்களின் ஸெல் பகுப்புத் தீவிரமடைகிறது என்பது 
முன்னரே தெரிந்திருந்தது . உதாரணமாக விதைகளும் வளரும் 
கருவும் , சூற்பையில் ( ovary ) ஸெல் பகுப்பைத் தூண்டுகின்றன . 
செடியின் ஒரு பகுதியை வெட்டினால் , காயத்தைச் சுற்றி ஸெல் 
பகுப்பு மிகைப்படுகிறது . இந்த விளைவுகளுக்கு ஆக்ஸின் போன்ற 
பொருள்கள் காரணமாயிருக்கவேண்டும் . விதைகளின் சேமிப்புத் 
திசுவாகிய 

எண்டோஸ்பெர்மில் ( endosperm ) அத்தகைய 
பொருள்கள் இருக்கவேண்டுமென்று கருதப்படுகிறது . குறிப்பாக , 
இளநீர் போன்று , நீர்ம வடிவில் உள்ள எண்டோஸ்பெர்மில் அத் 
தகைய பொருள்கள் - இருப்பதாகக் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . 
காரெட் கிழங்கிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஸெல்களில் , 
இளநீர் , ஸெல்பகுப்பைத் தூண்டுகிறது 

ஸ்டூவர்டும் 
( Stewart ) அவரது சகாக்களும் - கண்டுபிடித்தனர் . புகையிலைச் 
செடியின் தண்டுச்சோற்றில் ( pith ) உள்ள ஸெல்களைப் பகுப்படத் 
தூண்டும் கினிடின் ( Kinetin ) என்னும் பொருளைப் பேராசிரியர் 
ஸ் கூக் ( Skoog ) தனிமைப்படுத்தினார் . இவ்விதம் ஸெல்களின் 
பகுப்பைத் தூண்டும் பொருள்கள் தாவரங்களில் இருக்கின்றன 
என்று தெரிகிறது . 


என்று 


வளர்ச்சிக் கட்டுப்பாடு : வளர்ச்சி என்பது 

தனிப்பட்ட 
அங்கங்களின் வளர்ச்சி 

மட்டுமன்று . அங்கங்களின் வளர்ச்சி 
செடியின் வளர்ச்சியோடு இணைந்து நடைபெறவேண்டும் . தாவரங் 


வளர்ச்சி 


203 


களின் இந்த இணைந்த வளர்ச்சிக்கு ஆச்ஸின்கள் பெரிதும் உதவு 


கின்றன . 


உதாரணமாக ; வேரை எடுத்துக்கொள்வோம் . துண்டிக்கப் 
பட்ட சிறு வேர்களை ஊட்ட ஊடகத்தில் வைத்தால் , அவை சரியாக 
வளர்வதில்லை. ஊட்ட ஊடகத்தில் தையாமீன் (thiamine ), பிரிடாக் 
ஸீன் ( pyridoxin ) ஆகிய இரு பொருள்களையும் சேர்த்தால் அவை 
நன்கு 

வளர்கின்றன . எனவே , வேர் வளர்ச்சிக்கு இவ்விரு 
பொருள்களும் தேவையென்றும் , ஆனால் , அவற்றை உண்டாக்கும் 
திறமை , வேருக்கு இல்லை என்றும் தெரிகிறது . வளர்கின்ற 
செடிகளில் இவ்விரு பொருள்களும் இலைகளில் தயாரிக்கப்பட்டு 
வேர்களுக்கு அனுப்பப்படுகின்றன . இவ்விதம் இலை , வேரின் 
வளர்ச்சியைக் கட்டுப்படுத்துகிறது . 

இனி , இலைகளின் வளர்ச்சியை எடுத்துக்கொள்வோம் . இளம் 
இலைகள் வளர்ந்து , பெரிய இளைகள் ஆவதற்குச் சில பொருள்கள் 
தேவையென்று தெரிகிறது . உதாரணமாக , பட்டாணி நாற்று 
களின் இளம் இலைகளை ஊட்ட ஊடகத்தில் வைத்தால் அவை 
வளர்வதில்லை . ஆனால் , ஊடகத்தோடு பட்டாணி விதை இலைகளின் 
( cotyledons ) சாற்றைச் சேர்த்தால் அவை பெரிதாகின்றன . 
இவ்வாறு இளம் இலைகளின் வளர்ச்சிக்குத் தேவையான பொருள் 
விதை இலைகளில் உள்ளது . 

தண்டுகள் வளர்வதற்குத் தேவையான ஆக்ஸின் தண்டின் 
நுனியிலிருந்து வருகிறது . வளாகின்ற தண்டிற்கு 

வேண்டிய 


* அகார் வில்லை 


பக்கக்கிவாகள் 
வளர்கின்றன 
படம்- 15.10 


பக்கக்கிளைகள் 
வளர்வதில்லை 


204 


தாவரங்களின் வாழ்வியல் 


ஆக்ஸின் , மொட்டுகளிலும் , மொட்டுகளின் இளம் இலைகளிலும் 
உள்ளது . மேலும் , நடுத்தண்டின் முனையில் தோன்றும் ஆக்ஸின் 
பக்கக்கிளைகள் வளர்வதைத் . தடை செய்கிறது . இது முனை 
ஆதிக்கம் (apical dominance ) எனப்படுகிறது . முனையை வெட்டி 
விட்டால் , பக்கக் கிளைகள் நன்கு வளர்கின்றன இது ஆக்ஸினின் 
விளைவு தான்' என்பதை உறுதிப்படுத்த ஒரு பரிசோதனையைச் 
செய்து பார்க்கலாம் . நடுத்தண்டின் முனையை வெட்டி விட்டால் 
பக்கக் கிளைகள் நன்கு வளர்கின்றன என்று பார்த்தோம் . முனையை 
வெட்டிய பிறகு , வெட்டுவாயின் மேல் ஆக்ஸினைக்கொண்ட அகார் 
வில்லையை வைத்தால் - பக்கக் கிளைகளின் வளர்ச்சி தடைப் 
படுவதைக் காணலாம் . எனவே , முனை ஆதிக்கமும் ஆக்ஸினின் 
விளைவே என்பது தெரிகிறது ( படம் 15-10 ) . 


பக்கக் கிளைகளின் வளர்ச்சிக்கும் , இலைகளுக்குமிடையேயும் 
தொடர்பு இருப்பது தெரிகிறது . இலைக்கக்க மொட்டுகள் 
( axillany buds ) ஓரளவு வளர்ச்சியடைந்த பின்பு அடங்கி 
விடுகின்றன . இளவேனிற் காலத்தில் தான் அவை மீண்டும் வளர 
ஆரம்பிக்கின்றன. ஆனால் , அடங்கிய மொட்டின் அடியில் உள்ள 
இலையை அகற்றிவிட்டால் மொட்டுகள் வளர ஆரம்பிக்கின்றன . 
எனவே , மொட்டுக்களின் வளர்ச்சியை அடக்கும் ஒரு பொருள் 
இலைகளில் உண்டாகிறது என்று தெரிகிறது . 


தண்டின் சுற்றுவாட்டு வளர்ச்சியைத் தூண்டுவதும் 
ஆக்ஸின்கள் தாம் . வளர்கின்ற மொட்டிலிருந்து கீழ்நோக்கிப் 
பரவும் ஆக்ஸின் சாறுகுழல் தொகுதியிலுள்ள காம்பியத்தைத் 
தூண்டிப் பகுப்படையச் செய்கிறது . 


இலைகளும் பழங்களும் உதிர்வதை ஆக்ஸின்கள் தடுக்கின்றன . 
இதற்குத் தேவையான ஆக்ஸின்கள் பழத்திலிருந்து பழக் காம் 
பிற்கும் , இலையிலிருந்து இலைக் காம்பிற்கும் செல்கின்றன . 


பழங்களின் வளர்ச்சிக்கும் ஆக்ஸின்கள் உதவுகின்றன . 
பொதுவாக மகரந்தச் சேர்க்கைக்கு ( pollination ) முன் , சூலகத்தில் 
( Covary ) ஆக்ஸினின் 

அளவு குறைவாக உள்ளது . ஆனால் , 
சூலடைந்தபின்பு ஆக்ஸினின் அளவு அதிகமாகிறது . பழம் வளர 
ஆரம்பிப்பதற்குத் தேவையான ஆக்ஸினை மகரந்தக் குழலே ( pollen 
tube) அளிக்கிறது . அதற்கு மேல் பழம் வளர்ச்சி அடையத் தேவை 
யான ஆக்ஸின் கருவிலிருந்தும் விதைகளிலிருந்தும் பழத்திற்குக் 
கிடைக்கிறது . இவ்வாறு விதைகள் பழத்தின் வளர்ச்சியைக் கட்டுப் 
படுத்துகின்றன . இவ்விதம் செடியின் பல பகுதிகளின் வளர்ச்சி 


வளர்ச்சி 


205 


ஆச்ஸின்களால் கட்டுப்படுத்தப்பட்டு இணைந்து நடைபெறுகிறது , 
( படம் 15-11 ) இந்த இணைப்பைக் காட்டுகிறது . 

ஆச்ஸின்கள் 
செடிகளின் இயக்கங்களையும் , இனப்பெருக்கத்தையும் , எப்படி 
பாதிக்கின்றன என்பதை அடுத்து வரும் பகுதிகளில் காண்போம் . 


இளம் இலைகளிலும் தண்டு 
முனையிலும் ஆக்ளின் தோன்றுகிறது 


) 


விதையின் ஆக்ஸின் 

காய் வளர்ச்சிக்கு உதவுகிறது 
இலை உதிர்வதைத் தடுக்கிறது 


பக்கக்கினைகளை 
அடக்குகிறது 


காம்பியத்தைத் தூண்டுகிறது 


பக்கவேர்களைத் 
தோற்றுவிக்கிறது 


படம் - 15.// வளர்ச்சியும் , ஆக்ஸின்களும் 


செயற்கை ஆக்ஸிஜன் : தாவரங்களில் பெரும்பான்மையாக 
காணப்படும் ஆக்ஸின் இண்டோல் அஸிடிக் அமிலம் ( Indole acetic 
acid ) ஆகும் , அநேக செயற்கைப் பொருள்கள் ஆக்ஸின்களைப் 
போலப் பயன்படுகின்றன . பீனில் அஸிடிக் அமிலம் ( phenyl acetic 
acid ) . இண்டோல் ப்யூட்ரியிக் அமிலம் ( Indole buitryic acid ) 2.4 டி 
( 2.4D ) என்று அழைக்கப்படும் 2.4 டைகுளோரோ பீனாக்ஸி 
அஸிடிக் அமிலம் ( 2.4 Dichloro phenoxy - acetic acid ) ஆகியவை 
- அத்தகைய பொருள்கள் . இப் பொருள்கள் செடி வளர்ப்பில் 
பெரிதும் பயன்படுகின்றன . 


206 


தாவரங்களின் வாழ்வியல் 


மல்லிகை போன்ற மலர்ச்செடிகளும் எலுமிச்சை போன்ற 
பழச்செடிகளும் பதியங்கள் ( cuttings ) மூலம் வளர்க்கப்படுகின்றன. 
அப் பதியங்களை இண்டோல் அஸிடிக் அமிலம் 2.4 . டி இவற்றின் 
நீர்த்த கரைசலில் தோய்த்துப் பின்னர் நட்டால் , வேர்கள் விரை 
வாகத் தோன்றுகின்றன . 


நெல் வகையைச் சேர்ந்த செடிகளில் அளவிற்கு மீறிய நீட்சி 
யால் செடிகள் . வலுவற்றுப்போய்ச் சாய்ந்து விடுகின்றன . இத் 
தகைய செடி.களின் அடிப்பகுதியில் ஆல்பா நாப்தில் அஸிடமைடு 
( Alpha naphthyl acetamide) என்னும் பொருளைத் தெளித்தால் 
அவை சாய்வதில்லை . 


உருளைக்கிழங்கு போன்ற கிழங்குகளைச் சேமித்து வைக்கும் 
போது அவை முளைத்து வீணாகிவிடலாம் . சேமித்து வைப்பதற்கு 
முன் அவற்றின்மேல் ஆல்பா நாப்தலீன் அஸிடிக் அமிலத்தைத் 
( alpha naphthalene acetic acid ) தெளித்து வைத்தால் முளைப்பது 
அடக்கப்படுகிறது . இதன் மூலம் கிழங்கு விரயமாவது தடுக்கப் 
படுகிறது . 


சில பொருள்கள் , கிழங்குகள் முளைப்பதைத் தூண்டுகின்றன . 
உதாரணமாக , உருளைக் கிழங்கை 2 % அமோனியம் தையோ 
ஸயனேட் ( ammonium thio cyanate ) கரைசலில் ஒரு மணி நேரம் 
ஊற வைத்துப் பின்னர் நட்டால் , விரைவில் முளை விட்டு வளர் 
கின்றது . 

ஆக்ஸினினால் ஏற்படும் மற்றொரு நன்மை விதையிலாப் 
பழங்களின் உற்பத்தியாகும் . மகரந்தச் சேர்க்கை நடக்கும்போது 
சூலகத்திற்குள் ஓர் ஆக்ஸின் செல்கிறது . இதுவே சூலகத்தைப் 
பழமாக வளரச் செய்கிறது . அதே சமயத்தில் மகரந்தக் குழல் 
வழியாக உள்ளே செல்லும் விந்து , விதையை உண்டாக்குகிறது . 
எனவே , விந்துவை உட்செலுத்தாமல் ஆக்ஸினை மட்டும் செலுத்தி 
னால் விதை இல்லாத பழம் உண்டாகும் . இத் தத்துவத்தின் அடிப் 
படையில் இண்டோல் ப்ரோபியோனிக் அமிலம் ( Indole propionic 
acid ) , ஆல்பா நாப்தலீன் அஸிடிக் அமிலம் ( alpha - naphthalene 
acetic acid ) முதலிய ஆக்ஸின்களைப் பயன்படுத்தி விதையிலாப் 
பழங்கள் உண்டாக்கப்படுகின்றன . 

ஆப்பிள் போன்ற பழ மரங்களில் பழங்கள் முதிர்வதற்கு 
முன்பே உதிர்ந்து விடுகின்றன . இதைத் தடுப்பதற்கு ஆல்பா 
நாப்தலீன் 

அஸிடிக் அமிலம் என்ற ஆக்ஸினை மரங்கள்மேல் 
தெளிக்கிறார்கள் . 


வளர்ச்சி 


207 


ஆக்ஸின்கள் களைச்செடிகளைக் கொல்வதற்கும் பயன்படுத்தப் 
படுகின்றன . 2-4 டி என்ற ஆக்ஸின் இருவிதை இலைச் ( Dicots) 
செடிகளைக் கொல்கிறது . ஆனால் நெல் வகையைச் சேர்ந்த ஒரு 
விதை இலைச் செடிகளை ( monocots ) பாதிப்பதில்லை. எனவே , இதை 
வயல்களில் தெளித்தால் களைகள் அகற்றப்படும் . இதுபோலச் 
செயற்கை ஆக்ஸின்கள் பலவழிகளிலும் பயன்படுகின்றன . 


வளர்ச்சியை பாதிக்கும் அம்சங்கள் : வளர்ச்சி என்பது சிக்க 
லான பல உடலியல் வினைகளின் விளைவு என்று பார்த்தோம் . இவ் 
வினைகள் தாவரங்களின் மரபியல் குணங்களாலும் சூழ்நிலை 
யாலும் பாதிக்கப்படுகின்றன . சூழ்நிலையின் அம்சங்களில் சில 
வளர்ச்சியை நேரடியாக பாதிக்கின்றன . மற்றவை மறைமுகமாக 
பாதிக்கின்றன . வளர்ச்சியை ஒளி நேரடியாக பாதிக்கிறது . ஆனால் , 
மழையின் அளவு மறைமுகமாக பாதிக்கிறது . அதே சமயத்தில் 
சூழ்நிலையின் அம்சங்கள் அனைத்தும் ஒன்றையொன்று பாதிக் 

யாவும் இணைந்து , செடியின்மேல் வினைபுரிகிறது . 
வளர்ச்சியை பாதிக்கும் ' அம்சங்களைப்பற்றிப் பார்க்கும்போது 
இச்சிக்கலான உறவுகளை நாம் நினைவில் 

நினைவில் வைத்துக்கொள்ள 
வேண்டும் . 


கின்றன . 


வெப்பநிலை : வெப்பநிலை , தாவரங்களில் அளவியலான மாற்றங் 
களையும் , பண்பியலான மாற்றங்களையும் உண்டாக்குகின்றது . 
வளர்ச்சிக்குச் சாதகமான வெப்பநிலைவரம்பு , தாவரங்களின் 
வகைக்கு வகை வேறுபடுகிறது . பனி சூழ்ந்த ஆர்க்டிக் பகுதித் 
தாவரங்கள் 0 ° செ . கி , - க்குக் குறைந்த வெப்பநிலையில் கூட வளர் 
கின்றன . அவற்றின் வளர்ச்சிக்கு மிகச் சாதகமான வெப்பநிலை 10 ° 
செ . கி . - க்கு மேல் போவதில்லை . மித வெப்பப்பகுதித் தாவரங்கள் 
5 ° செ . கி . க்குக் கீழ் வளர்வதில்லை . அவற்றிற்கு மிகச்சாதகமான 
வெப்பநிலை 25-30 ° செ . கி . வரை உள்ளது . வெப்பப்பகுதித் 
தாவரங்களுக்குத் தேவையான மிகக்குறைந்த வெப்பநிலை 10 ° 
செ . கி . ஆகவும் , மிகச் சாதகமான வெப்பநிலை 30-35 ° செ . கி . 
ஆகவும் உள்ளன . எல்லாத் தாவரங்களின் வளர்ச்சிக்கும் ஓர் 
- உயர்ந்த பட்ச வெப்பநிலை உண்டு . அதற்குமேல் அவற்றின் 
வளர்ச்சி தடைப்படுகிறது . வெப்பப்பகுதித் தாவரங்களில் 45 ° 
செ . கி . - க்கு மேல் வளர்ச்சி தடைப்படுகிறது . மேலும் ஒரே செடி 
யில் வளர்ச்சியின் ஒவ்வொரு நிலைக்கும் வெவ்வேறு வெப்பநிலை 
தேவைப்படுகிறது . மிக உயர்ந்த வெப்ப நிலையில் வாழும் தாவ 
ரங்கள் வளர்ச்சி குன்றிக் காணப்படுகின்றன . வெப்பநிலை உயரும் 
போது சுவாசம் அதிகமாகிறது . எனவே , அதிகமான உணவுப் 
பொருள்கள் சிதைக்கப்படுகின்றன . சிதைவுக்குப்பின் எஞ்சிய 


208 


தாவரங்களின் வாழ்வியல் 


உணவே வளர்ச்சிக்குப் பயன்படுகிறது என்று பார்த்தோமல்லவா ? 
ஆகவே , உயர்ந்த வெப்பநிலையின்கீழ் , வளர்ச்சிக்குத் தேவையான 
உணவு கிடைப்பதில்லை . மேலும் , உயர்ந்த வெப்பநிலை நீராவிப் 
போக்கை உயர்த்தும் . அப்போது தாவரங்களில் தண்ணீர்த் தட்டுப் 
பாடு ஏற்பட்டு , வளர்ச்சி குன்றலாம் . தாவரங்களின் வளர்ச்சியும் 
இனப்பெருக்கமும் சரியாக நடைபெற , பகற்காலத்தில் மட்டு 
மன்றி இரவிலும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்க வேண்டு 
மென்று தெரிகிறது . உதாரணமாக , பகற்காலத்து வெப்பநிலை 
26.5 ° செ . கி . ஆகவும் , இரவுக்காலத்து வெப்பநிலை 17-20 ° 
செ . கி . ஆகவும் இருந்தபோது தக்காளிச் செடியின் வளர்ச்சி 
40 செ . மீ அதிகமாயிற்று . கனிகளின் வளர்ச்சிக்கும் : இது உதவு 
கிறது . இவ்விதம் மாறி மாறி வரும் இரவு , பகல் வெப்ப 
நிலைகள் தாவரங்களின்மேல் ஆற்றும் விளைவு வெப்பக்காலத்துவம் 
( thermoperiodism ) எனப்படுகிறது . 


ஒளி ' : ஒளியின் தீவிரம் , தன்மை , அளவு மூன்றுமே வளர்ச்சி 
யைப் பாதிக்கின்றன . ஒளியின் தீவிரம் அதிகமாகும்போது 
செடிகள் குட்டையாக வளர்கின்றன . இருளிலே வளரும் செடிகள் 
நீண்டு வளர்கின்றன ; பச்சையம் இல்லாது வெளி ரிட்டுப் 
போகின்றன . அவற்றின் வேர் சரியாக வளர்ச்சி அடைவதில்லை . 
இது வெளிரிடல் ( etiolation ) எனப்படுகிறது . ஒளியின் தீவிரம் 
உயரும்போது வேரின் வளர்ச்சி நன்கு நடைபெறுகிறது . இலைகளில் 
இலைத்துளைகளின் எண்ணிக்கை உயர்கிறது . பாலிஸேடு திசு நன்கு 
வளர்ச்சி அடைகிறது . ஸெல் சுவர்கள் தடிமனாக இருக்கின்றன . 
க்யூடிகிள் பகுதியும் நன்கு வளர்கிறது . ஒளியின் தன்மையும் பெரு 
மளவிற்கு வளர்ச்சியைப் பாதிக்கிறது . நமது . கண்ணிற்குப் 
புலனாகும் ஒளி வெவ்வேறு அலை நீளங்களைக் கொண்ட வெவ்வேறு 
வண்ணங்களாலானது என்பது தெரியும் . சூரியனின் முழு ஒளியில் 
தான் தாவரங்களின் உலர் எடை அதிகமாகிறது என்று தெரி 
கிறது . நீலம் , ஊதா , ஆரஞ்சு , சிவப்புப் பகுதிகளில் பச்சைப் 
பகுதியைக் காட்டிலும் அதிகமான வளர்ச்சி நடைபெறுகிறது . 
சிவப்பு ( red ) , தொலைச்சிவப்புக் ( far red ) கதிர்களால் தாவரங் 
களின் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்படுகிறது என்று தெரிகிறது . 
சிவப்புக் கதிர்கள் ( 660 மி . + = அலை நீளம் ) இருளில் வளரும் 
நாற்றுகளை நீண்டு வளரச் 

செய்கின்றன . 

தொலைச்சிவப்புக் 
கதிர்கள் ( 735 மி . | = அலை நீளம் ) இந்த விளைவை மாற்று 
கின்றன . சிவப்பு , தொலைச்சிவப்பு விளைவுகள் இடைமிடைந்த 
மாற்றம் அடையக் கூடியவையாகத் தோன்றுகின்றன . இவ் விளைவு 
களைப் பற்றிப் பின்னர் விரிவாகக் காண்போம் . ஒளியின் காலம் 
தாவரங்களின் இனப்பெருக்க நிலையைக் குறிப்பிடத்தக்க முறை 


வளர்ச்சி 


209 


யிலே பாதிக்கிறது . இதைப்பற்றியும் பின்னர் விரிவாகக் காண் 


போம் . 


( 3 ) தண்ணீர் : ஸெல் நீட்சியின் முதல் படியாகத் தண்ணீர் 
ஸெல்லிற்குள் சென்று விறைப்பு அழுத்தத்தை உண்டாக்குகிறது 
என்று பார்த்தோம் . எனவே , வளர்ச்சி சரியாக நடைபெறப் 
போதுமான தண்ணீர் வேண்டும் . மேலும் , புரோடோப்ளாசத்தில் 
ஓரளவு தண்ணீர் இருந்தால் தான் ஸெல் பகுப்பு சரியாக நடை 
பெறுகிறது . தண்ணீர் குறைந்த நிலத்திலே வாழும் செடிகள் 
பொதுவாக வளர்ச்சி குன்றிக் குட்டையாகக் காணப்படுகின்றன . 
தண்ணீர்க் குறைவு , செடியின் நீள் வளர்ச்சியைவிட பக்கவாட்டு 
வளர்ச்சியையே பெரிதும் பாதிக்கிறது . 


. 


( 4 ) ' நிலத்திலுள்ள வாயுக்களின் செறிவு : நிலத்தில் போது 
மான அளவு காற்றோட்டம் இல்லாவிட்டால் , வளர்ச்சி குன்றி 
விடுகிறது . காற்றோட்டமான நிலத்தில் வாழும் செடிகள் உயரமாக 
வளர்கின்றன . அவற்றின் வேர் நன்கு வளர்கிறது . செடிச்சாம்ப 
லில் கால்ஷியம் , பொட்டாஷியம் , பாஸ்பரஸ் முதலிய கனிமங்கள் 
அதிகமாக உள்ளன . தரசம் , சர்க்கரைப் பொருள்கள் , புரதங்கள் 
இவற்றின் அளவும் அதிகமாயிருக்கிறது . நிலத்தில் காற்றோட்டம் 
குறையும்போது வேர்கள் சுவாசித்தல் தடைப்படுகிறது . எனவே , 
நீர் உறிஞ்சுதலும் கனிமப் பொருள்களை உள் எடுத்தலும் குறை 
கின்றன . இதுவே தாவரங்களின் குன்றிய வளர்ச்சிக்குக் காரண 
மாகலாம் . 


. 


( 5 ) வேர் / தண்டு விகிதம் ( Root / Shoot Ratio ) : நீரையும் 
கனிமப் பொருள்களையும் உறிஞ்சும் வேர்களுக்கும் ஒளிச்சேர்க்கை 
செய்யும் இலைகளுக்குமிடையே ஒரு சரியான விகிதம் இருந்தால் 
தான் வளர்ச்சி நன்கு நடைபெறும் . வேர் அமைப்பு சிறிதாக 
இருந்தால் போதுமான தண்ணீரும் கனிமப் பொருள்களும் 
கிடையா. இலை அமைப்பு சிறிதாக 

சிறிதாக இருந்தால் போதுமான 
உணவுப் பொருள் கிடைக்காது . கிளைகளை வெட்டிக் குறைத்தல் , 
பூக்கள் , கனிகள் இவற்றின் தோற்றம் ஆகியவை வேர் வளர்ச்சி 
யைக் குறைக்கின்றன . நிலத்தில் அதிகமான நைட்ரஜன் சேர்க்கும் 

செடியின் தண்டுப் பகுதி மிகுதியாக 
அப்போது வேர் தண்டு விகிதம் குலைவடைகிறது . 


போது 


வளர்கிறது . 


( 6 ) கார்பன் / நைட்ரஜன் விகிதம் ( Carbon / Nitrogen Ratio ) : 
செடிகள் சரியாக வளர்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் 
அவற்றில் கார்போஹைட்ரேட்டும் நைட்ரஜன் 'பொருள்களும் 

14 


210 


தாவரங்களின் வாழ்வியல் 


சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும் . இது கா / நை விகிதம் 
(C / N Ratio ) எனப்படுகிறது . இந்த விகிதம் வளர்ச்சியையும் இனப் 
பெருக்கத்தையும் கீழ்க்கண்டவாறு பாதிக்கிறது : 


அ . மிகக் குறைந்த கார்போஹைட்ரேட் , உயர்ந்த நைட்ரஜன் 
செடிகள் நன்கு வளர்வதில்லை ; கனிகள் சரியாக உண்டாவ 
தில்லை . 


ஆ . மிதமான கார்போஹைட்ரேட் , உயர்ந்த நைட்ரஜன் : 
செடிகள் செழித்து வளர்கின்றன பூக்களும் கனிகளும் தோன்றுவ 
தில்லை . 


உயர்ந்த கார்போஹைட்ரேட் , மிதமான நைட்ரஜன் : இதுவே 
மிகத் தகுந்த விகிதம் . செடிகள் செழித்து வளர்வதோடு , 
பூக்களும் கனிகளும் பெருமளவில் தோன்றுகின்றன . 


ஈ . 


மிக உயர்ந்த கார்போஹைட்ரேட் , குறைந்த நைட்ரஜன் : 
வளர்ச்சி அடக்கப்படுகிறது ; கனிகள் உண்டாவதில்லை . 


மேலே குறிப்பிட்ட முக்கியமான சூழ்நிலை அம்சங்களும் 
தாவரங்களின் மரபியல் பண்புகளும் சேர்ந்து அவற்றின் 
வளர்ச்சியை ' நிர்ணயிக்கின்றன . 


| 16. இயக்கங்கள் 


( Movements ) 


கொள்கின்றன . 


விலங்குகளும் மனிதர்களும் ஓர் இடம்விட்டு மற்றோர் 
இடத்திற்குச் செல்வதை நாம் காண்கிறோம் . இது புடைபெயர்வு 
(locomotion ) எனப்படுகிறது . உயர் தாவரங்கள் இதுபோன்ற 
இயக்கங்களைக் காட்டுவதில்லை . சில பாசிகளும் , பூஞ்சைகளும் , சில 
தாவரங்களின் இனப்பெருக்க ஸெல்களும் அத்தகைய இயக்கத் 
தைக் காட்டுகின்றன . உயர் தாவரங்கள் ஓரிடத்திலே வேரூன்றி 
வளர்வதால் அவை இயக்கங்களைக் காட்டுவதே இல்லை என்று 
கருதக்கூடாது . சூழ்நிலையில் ஏற்படும் சில மாற்றங்களுக்கேற்பத் 
தாவரப் பகுதிகள் இயங்குகின்றன . தாவரப் பகுதிகள் வளைந்து 
வளர்வதன் மூலம் இந் நிலைகளுக்கு ஏற்பத் தங்களை அமைத்துக் 

எனவே , தாவர இயக்கங்கள் பெரும்பாலும் 
வளைவு இயக்கங்களாகவே ( movements of curvature ) உள்ளன . 

ஒரு வளைவு இயக்கத்தைத் தோற்றுவிக்கும் சூழ்நிலை அம்சம் , 
தூண்டல் ( stimulus ) எனப்படுகிறது . இத் தூண்டலுக்கு ஏற்பத் 
தாவரங்கள் செய்யும் வினை , மறுவினை (response) எனப்படுகிறது . 
ஒரு தூண்டலை உணரக்கூடிய திறனைத் தாவரங்களுக்கு அளிப்பது 
புரோடோப்ளாசம் . புரோடோப்ளாசத்தின் இத் திறன் உணர் 
திறன் ( irritability or sensitiveness ) எனப்படுகிறது . தாவரங் 
களின் எல்லாப் பகுதிகளும் தூண்டலை உணர்வதில்லை . உதாரண 
மாக , வேரில் , வேர் 

தூண்டலை 

உணர்கிறது . 
இவ்விதம் தூண்டலை உணரும் பகுதி உணர்பகுதி (percep 
tive region ) எனப்படுகிறது . தூண்டலினால் ஏற்படும் மறுவினை 
உணர்பகுதியிலிருந்து சற்று தள்ளி ஏற்படுகிறது . உதாரணமாக , 
வேரின் நீளும் பகுதியில் மறுவினை ஏற்படுகிறது . இப் பகுதி மறு 
வினைப் பகுதி எனப்படுகிறது . மறுவினைப் பகுதியில் ஓர் இயக்கம் 
தோன்றவேண்டுமானால் , தூண்டல் , உணர்பகுதியிலிருந்து மறு 


முனையே 


212 


தாவரங்களின் வாழ்வியல் 


வினைப் பகுதியைச் சென்று அடையவேண்டும் . இந் நிகழ்ச்சி , 
கடத்தல் ( conduction ) எனப்படுகிறது . ஒரு தூண்டல் ஒரு மறு 
விளையைத் தோற்றுவிக்கவேண்டுமானால் , அத் தூண்டல் ஒரு குறிப் 
பிட்ட காலத்திற்கு அளிக்கப்படவேண்டும் . இக் காலம் அளிப்புக் 
காலம் ( presentation time ) எனப்படுகிறது . தூண்டல் , உணர் 
பகுதியிலிருந்து மறுவினைப் பகுதியை வத்து அடைவதற்கு எடுத்துக் 
கொள்ளப்படும் காலம் கடத்தல் காலம் ( conduction time ) எனப் 
படுகிறது . ஒரு தூண்டல் அளிக்கப்பட்ட பின்பு மறுவினை ஏற்படும் 
வரையிலான இடைக்காலம் மறுவினைக் காலம் ( reaction time ) 
எனப்படுகிறது . ஒரு செடி ஒரு தூண்டலுக்கு உடனடியாக 
ம ரவினை புரியவேண்டுமானால் , அது மிகச் சிறந்த நிலையில் இருக்க 
வேண்டும் . இந் நிலை திடநிலை (tone ) எனப்படுகிறது . தூண்டல்களை 
ஒன்றன்பின் ஒன்றாக இடைவிடாது கொடுத்துக்கொண்டிருந் 
தோமானால் , செடியின் மறுவினைத்திறன் குறைந்துகொண்டு 
வருகிறது . அப்போது செடி களைப்படைந்துவிட்டது என்று 
கூறுகிறோம் . களைப்படைந்த நிலை தொடர்ந்து நீடிக்குமேயானால் , 
செடி மறுவினை புரியும் திறனை இழந்துவிடுகிறது . 

இயக்கங்களின் பாகுபாடு ( Classification of Movements ) : 
நாம் முன்னரே பார்த்தபடி இயக்கங்களைப் புடைபெயர்வு , வளைவு 
இயக்கம் என இருவகைகளாகப் பிரித்துக்கொள்ளலாம் . இவ் 
விரண்டு இயக்கங்களில் சில , வெளித்தூண்டல் எதுவுமின்றி நடை 
' பெறுகின்றன . அத்தகைய இயக்கங்கள் தம்மிச்சை இயக்கங்கள் 
( autonomic movements ) எனப்படுகின்றன . 

மற்றவை வெளித் 
தூண்டல்களால் ஏற்படுகின்றன . அவை தூண்டப்பட்ட இயக் 
கங்கள் ( paratonic movements) எனப்படுகின்றன . வளைவு இயக் 
கங்கள் இரண்டு 

முறைகள் மூலம் ஏற்படக்கூடும் . சில வளைவு 
இயக்கங்கள் இயங்கும் பகுதிகளின் குறிப்பிட்ட வளர்ச்சியால் 
தோன்றக்கூடியவை . இவை வளர்ச்சி இயக்கங்கள் ( growth move 
ments ) எனப்படுகின்றன . மற்ற வளைவு இயக்கங்கள் இருக்கும் 
பகுதியிலுள்ள ஸெல்களில் ஏற்படும் விறைப்பு அழுத்த வேறுபாடு 
களால் தோன்றுகின்றன . இவை வேறுபாட்டு இயக்கங்கள் ( move 
ments of variations ) எனப்படுகின்றன . தூண்டப்பட்ட வளைவு 
இயக்கங்களில் சில தூண்டலின் திசையைச் சார்ந்து ஏற்படலாம் . 
அதாவது , குறிப்பிட்ட இயக்கம் தூண்டலை நோக்கியோ , அதை 
எதிர்த்தோ ஏற்படலாம் . அத்தகைய இயக்கங்கள் திசைச்சார்பு 
இயக்கங்கள் ( tropic movements ) எனப்படுகின்றன . மற்றவை 
தூண்டலின் திசையைச் சாராத இயக்கங்களைக் காட்டுகின்றன . 
இவை திசைச்சார்பிலா இயக்கங்கள் ( nastic movements ) எனப்படு 
கின்றன . மேலே குறிப்பிட்ட இயக்கங்கள் அனைத்தும் ஸெல்லின் 


இயக்கங்கள் 


. 


இயக்கங்கள் 


உயிர்ப்புஇயக்கங்கள் 


VII)ஈரப்பசைஇயக்கங்கள் 


அடைபெயர்வுஇயக்கங்கள் 


வளைவுஇயக்கங்கள் 


ந)தூண்டப்பட்ட 


1)தன்னிச்சை இயக்கங்கள் 


தன்னிச்சை இயக்கங்கள் 


இயக்கங்கள் 


தூண்டப்பட்ட இயக்கங்கள் 

V 


ப)வளர்ச்சி இயக்கங்கள் 


(1Y)வேறுபாடு 

இயக்கங்கள் 


வளர்ச்சி இயக்கங்கள் 


(VII)வேறுபாடு 

இயக்கங்கள் 


* 


y 
) 
திசைச்சார்பு 

இயக்கங்கள் படம்-16. 


( 
I 
) 
திசைச் 
சார்பிலா 

இயக்கங்கள் 


813 


914 


தாவரங்களின் வாழ்வியல் 


உயிருள்ள தன்மையால் உண்டாகின்றன . எனவே , இவை 
அனைத்தும் உயிர்ப்பு இயக்கங்கள் (vital movemerits ) எனப்படு 
கின்எறன . தாவரங்களின் பகுதிகள் நீரை உள்ளீர்த்தோ அல்லது 
வெளிவிட்டோ சில இயக்கங்களைக் காட்டுகின்றன . இவை 
ஈரப்பசை இயக்கங்கள் ( hygroscopic - movements ) எனப்படு 
கின்றன . படம் 16-1 இப் பாகுபாட்டைக் காண்பிக்கிறது . 

இனி , இந்த இயக்கங்களைப்பற்றி ஓரளவு தெரிந்து கொள் 
வோம் . 

1. தம்மிச்சைப் புடைபெயர்வு இயக்கங்கள் : இந்த இயக் 
கங்கள் பெரும்பாலும் கீழ்வகைத் தாவரங்களிலேயே காணப்படு 
கின்றன . கிளாமிடோமோனாஸ் ( chlamydomonas ) , வால்வாக்ஸ் 
போன்ற பாசிகள் மயிர்த்துடுப்புகளின் ( cilia ) உதவியால் நீரில் 
அங்குமிங்கும் நீந்துகின்றன . பிரணை (fern ) போன்ற சில உயர் 
தாவரங்களின் விந்துகளுக்கும் (sperm ) மயிர்த்துடுப்புகள் உண்டு . 
இத்தகைய புடைபெயர்வு மயிர்த்துடுப்பு இயக்கம் ( ciliary move 
ment ) எனப்படுகிறது . ஆஸில்லடோரியா ( oscillatoria ) என்ற 
பாசியில் ஸெல்லிலிருந்து பசைபோன்ற ஒரு பொருள் வெளியிடப் 
படுகிறது . இந்த வெளியீட்டிற்கு எதிர்த்திசையில் பாசியின் நுனி 
சுழல்கிறது . இத்தகைய இயக்கங்கள் வெளியீட்டு இயக்கங்கள் 
( excretory movements ) எனப்படுகின்றன . ஸ்லைம் மோல்டு ( slime 
mould ) எனப்படும் பூஞ்சைகள் ஊர்ந்து செல்கின்றன . இந்த 
இயக்கம் விலங்கினத்தைச் சேர்ந்த அமீபாவின் இயக்கத்தை ஒத் 
திருப்பதால் , இது அமீபாவகை இயக்கம் ( amoeboid movement ) 
எனப்படுகிறது . உயர் தாவரங்களின் ஸெல்களில் உள்ள புரோ 
டோப்ளாசம் சுவரை ஒட்டியோ - அல்லது ஸெல்லின் குறுக் 
காகவோ . சுழல்கிறது . இது சுழற்சி ( cyclosis ) எனப்படுகிறது . 
இலோடியா ( elodea ) எனும் செடியின் இலையை மைக்ரோஸ் 
கோப்பில் வைத்துப் பார்த்தால் இச் சுழற்சியைக் காணலாம் . 

II . தூண்டப்பட்ட புடைபெயர்வு இயக்கங்கள் : மயிர்த்துடுப் 
புடைய சில பாசிகள் சூழ்நிலையில் ஏற்படும் சில தூண்டல்களுக்கு 
ஏற்ப இயங்குகின்றன . உதாரணமாக , கிளாமிடோமோனாஸ் 
எனும் பாசியை ஒரு பீக்கரில் வைத்து ஒரு பக்கத்தில் தீவிரமான 
ஒளியைச் செலுத்தினால் , அது ஒளியைவிட்டு - விலகிச் செல்கிறது . 
இது ஒளித்தூண்டல் ( phototaxis ) எனப்படுகிறது ; அல்லது ஒரு 
பகுதியில் மிதமான வெப்பத்தை உண்டாக்கினால் பாசி வெப் 
பத்தை நோக்கி வருகிறது . இது வெப்பத் தூண்டல் (thermotaxis) 
எனப்படுகிறது . பிரணைகளின் விந்துகள் மாலிக் அமிலத்தை 
நோக்கி நகர்கின்றன . இது வேதித் தூண்டல் ( chemotaxis ) எனப் 
படுகிறது . இத்தகைய இயக்கங்கள் தூண்டப்பட்ட புடைபெயர்வு 
இயக்கங்கள் எனப்படுகின்றன . 


இயக்கங்கள் 


215 


வளைவு இயக்கங்கள் 
III . தம்மிச்சை வளர்ச்சி இயக்கங்கள் : சில பூக்கள் மலர்ந்து 
மூடுவதை இந்த இயக்கத்திற்கு உதாரணமாகக் கூறலாம் . மூடி 
யிருக்கும் மொட்டுகளின் அல்லி இதழும் ( sepal ) புல்லி இதழும் 
( petal ) உட்பக்கத்தில் வெளிப்பக்கத்தைக் காட்டிலும் அதிகமான 
வளர்ச்சி அடைகின்றன . அப்போது அவை வெளிநோக்கி வளைந்து 
கொள்கின்றன . பூ மலர்கிறது . பிறகு இவற்றின் வெளிப்பக்கத்தில் , 
அதாவது , கீழ்ப்பக்கத்தில் அதிகமான வளர்ச்சி ஏற்படும்போது 
அவை உள் நோக்கி வளைகின்றன . பூ மூடிக்கொள்கிறது . கொடி 
களின் நுனிகளும் இத்தகைய இயக்கத்தைக் காட்டுகின்றன . 
அவற்றின் வளர்ச்சி அவற்றின் பரிதியின் எல்லாப் பகுதிகளிலும் 
மாறிமாறி நடைபெறுகிறது . வளர்ச்சி அதிகமான பகுதிக்கு 
எதிர்த்திசையில் நுனி வளைகிறது . வளர்ச்சி பரிதி முழுவதிலும் 
மாறிமாறி நடைபெறுவதால் , கொடியின் நுனி சுழன்று கொண்டே 
யிருக்கிறது . இந்த இயக்கம் பரிதிச் சுழற்சி ( circumnutation ) 
எனப்படுகிறது . 


. 


/ 


படம் -16.2 டெஸ்மோடியம் கைரன்ஸ் 

IV . தம்மிச்சை வேறுபாட்டு இயக்கங்கள் : இது சில செடி 
களிலேயே காணப்படுகின்றது . டெஸ்மோடியம் 

கைரன்ஸ் 
( desmodium gyrans ) எனும் செடியின் இலைக்கு மூன்று சிற்றிலைகள் 


216 


தாவரங்களின் வாழ்வியல் 


ண்டு . இவற்றில் பக்கவாட்டுச் சிற்றிலைகள் இரண்டும் இடை 
விடாது இயங்கிக்கொண்டே யிருக்கின்றன. . இவை கீழ்நோக்கி 
வளைந்துவந்து ஒன்றோடொன்று அடித்துத்துக்கொள்கின்றன . 
பின்னர் மேல்நோக்கி வளைந்துபோய் மோதிக்கொள்கின்றன . ஓர் 
இயக்கம் முடிவடைய இரண்டு நிமிடங்கள் ஆகின்றன ( படம் 
16.2 ) . 


சிற்றிலைக் காம்புகளின் ஸெல்களில் விறைப்பு அழுத்தம் அதிக 
மாகும்போது அவை மேல்நோக்கி வளைகின்றன என்றும் , குறை 
யும்போது கீழ்நோக்கி வளைகின்றன என்றும் தெரிகிறது . இவ் 
விதம் இலைகள் மாறிமாறி மோதிக்கொள்வதால் இது தந்திச் செடி 
எனப்படுகிறது . 


வளைவு இயக்கங்கள் தூண்டிய வளர்ச்சி இயக்கங்கள் 


V. திசைச்சார்பு இயக்கங்கள் 


1. ஈர்ப்பு திசைச்சார்பு இயக்கம் ( Geotropism) : ஒரு செடி 
யைக் கிடைமட்டமாக வைத்தால் அதன் தண்டு மேல்நோக்கி 
வளர்வதையும் , வேர் கீழ்நோக்கி வளர்வதையும் காணலாம் . புவி 
ஈர்ப்பு ஆற்றல் செடியின் கீழ்ப்பகுதியில்மட்டும் வினைபுரிவதால் 
இந்த இயக்கம் ஏற்படுகிறது என்று தெரிகிறது . ஒரு செடியை அதன் 
அச்சில் மெதுவாகச் சுழலச் செய்தால் , செடியின் எல்லாப் பக்கங் 
களையும் - ஈர்ப்பு ஆற்றல் பாதிக்கிறது . அப்போது இயக்கம் 
தோன்றுவதில்லை . ஈர்ப்பு ஆற்றலின் தூண்டலை உணரக்கூடிய 


உ 


படம் - 16.3 ஈர்ப்பு திசைச்சார்பு இயக்கம் 


திறன் வேர்முனைக்கே உண்டு என்று தெரிகிறது . வேர்முனையை 
வெட்டிவிட்டுச் செடியைக் கிடைமட்டமாக வைத்தால் , வேர் 
நேராக வளர்கிறது ( படம் 16-4 ) . தண்டில் முனையைத் தவிர 
நீளும் பகுதிக்கும் ஆற்றலை உணரக்கூடிய திறன் உண்டு என்று தெரி 
கிறது . 


இயக்கங்கள் 


217 


இந்த இயக்கத்திற்குக் காரணம் ஆச்ஸின் தான் என்றும் 
தெரிகிறது . ஒரு செடியைக் கிடைமட்டமாக வைக்கும்போது 
அதிகமான ஆக்ஸின் கீழ்ப்பக்கத்தை நோக்கிப் பரவுகிறது . எனவே , 


படம் - 1604 


அங்கு ஆக்ஸினின் செறிவு அதிகமாகிறது . தண்டிலே ஒரு பகுதியில் 
ஆக்ஸின் செறிவு அதிகமாகும்போது அப் பகுதி அதிகமாக வளர்ச்சி 
அடைகிறது என்று பார்த்தோம் . அவ்விதம் ஒரு பக்கம் அதிககமாக 
வளரும்போது தண்டு எதிர்த்திசையை நோக்கி வளைகிறது என்றும் 
அகார் வில்லை சோதனையின்போது பார்த்தோம் . எனவே , தண்டின் 
கீழ்ப்பகுதியில் ஆக்ஸின் செறிவு அதிகமாகும்போது தண்டு மேல் 
நோக்கி வளைகிறது ( படம் 16-5 ) . ஆனால் , வேரில் இதற்கு நேர் 


ஆக்ஸின் 


படம் -16.5 
மாறான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன . அதிகமான ஆக்ளின் 
செறிவு வேரின் வளர்ச்சியை அடக்குகிறது என்று பார்த்தோம் . 
எனவே , வேரில் ஆக்ஸின் செறிவு குறைந்த மேல்பகுதி , கீழ்ப்பகுதி 
யைக் காட்டிலும் அதிகமாக வளர்கிறது . அப்போது வேர் கீழ் 
நோக்கி வளைகிறது . கிடைமட்டமாக வைக்கப்பட்ட முனையில் , 
மேல்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இடையே ஆக்ஸின் செறிவில் 
இத்தகைய வேறுபாடு இருப்பது பரிசோதனைகள் மூலம் உறுதிப் 
படுத்தப்பட்டுள்ளது . கிடைமட்டமாக வைக்கப்பட்ட முனை , 
இரண்டு அகார் வில்லைகளுக்குமேல் வைக்கப்பட்டது . இரண்டு 
வில்லைகளுக்கும் இடையே மெல்லிய தகட்டைச் செருகி அவை 


218 


தாவரங்களின் வாழ்வியல் 


இரண்டும் பிரிக்கப்பட்டன . இவ்விதம் முனையின் மேல் பகுதியி 
லுள்ள ஆக்ஸின் ஒரு வில்லைக்குள்ளும் , கீழ்ப்பகுதியிலுள்ள ஆக்ஸின் 
மற்றொரு வில்லைக்குள்ளும் செல்லும்படியாகச் செய்யப்பட்டது . 
பின்னர் அகார் வில்லைகளைப் பரிசோதித்தபோது , கீழ்வில்லையில் 65 % 
ஆக்ஸினும் , மேல்வில்லையில் 35 % ஆக்ஸினும் இருப்பதாகத் தெரிய 
வந்தது ( படம் 16-6 ) : 
(4D 2007 
* 35 ) 

தகடு 
65 % 

> அகார்வில்லை 
ஆக்ஸின் 
படம் - 16.6 கிடைமட்டமான முனையிலிருந்து 

ஆக்ஸின் பரவுதல் 
2 .. ஒளித் 

திசைச்சார்பு இயக்கம் ( Phototropism ) : 
ஜன்னலின் அருகிலே ஒரு செடியை வைத்தால் அது ஒளியை 
நோக்கி வளைந்து வளர்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் . 
சிறு நாற்றுகளை ஒரு கறுப்புப் பெட்டிக்குள் வைத்து , அப் பெட்டி 
யின் ஒரு பக்கத்தில் உள்ள துளை வழியாக ஒளியைச் செலுத்தினால் , 
இதுபோலவே நாற்றுகளும் ஒளியை நோக்கி 

வளர்கின்றன . 
எனவே , செடியின் தண்டு ஒளியை நோக்கி வளரும் திறனுடை 


ART 


அகார் வில்லைகள் 


படம் - 16-7 ஒளித்திசைச்சார்பு இயக்கம் 
யது என்று முடிவு செய்யலாம் . ஈர்ப்பு திசைச்சார்பு இயக்கத் 
தைப் போலவே இதுவும் ஆக்ஸினால் நடைபெறுகிறது என்று 
தெரிகிறது . ஒரு பக்க ஒளிக்கு உள்ளாக்கப்பட்ட முனையை முன் 
போல இரண்டு அகார் வில்லைகளின்மேல் வைத்தால் , இருளில் 


இயக்கங்கள் 


219 


இருந்த பகுதியில் அதிகமான ஆக்ஸின் செறிவு இருப்பதைக் 
காணலாம் ( 16-7 ) . எனவே , இருளில் உள்ள பகுதி அதிகமாக 
வளர்கிறது . அப்போது தண்டு எதிர்த்திசையில் , அதாவது , ஒளியை 
நோக்கி வளைகிறது . ஒளி மிகுந்த பகுதியில் ஆக்ஸின் குறைவாக 
இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் இருக்க முடியும் . ஆக்ஸின் ஒளி 
மிகுந்த பகுதியிலிருந்து ஒளி குறைந்த பகுதியை நோக்கிப் பரவ 
லாம் ; அல்லது மிகுதியான ஒளியின் காரணமாக அப் பகுதியில் 
ஆக்ஸின் சிதைவடையலாம் . ஆக்ஸின்களை ஆக்ஸிகரணிக்கச் 
செய்யும் ரைபோஃப்ளேவின் (riboflavin ) ஒளித் தூண்டலை உணரும் 
பகுதிகளாகிய முனைகளில் மிகுதியாக உள்ளது . மேலும் , ரைபோ 
ப்ளேவின் ஒளி நிறமாலையின் எப் பகுதியை அதிகமாக ஈர்க்கிறதோ 
அப் பகுதியில்தான் ஒளித்திசைச் சார்பு இயக்கங்கள் நன்கு நடை 
பெறுகின்றன . எனவே , ரைபோஃப்ளேவின் ஆக்ஸின்களைச் சிதை 
வடையச் செய்வதாலும் ஒளியிலுள்ள பகுதியில் ஆக்ஸினின் 
அளவு குறையலாம் என்று கருதப்படுகிறது . ஒளித் திசைச்சார்பு 
இயக்கத்திற்கும் ஒளியின் அலை நீளங்களுக்குமிடையே நெருங்கிய 
தொடர்பு உள்ளது . உதாரணமாக , ஒளி நிறமாலையின் நீலப்பகுதி 
( 450 மி . ) இயக்கம் நன்கு நடைபெறுகிறது . அதிகமான அலை 
நீளங்களை உடைய சிவப்புப் பகுதி , இயக்கத்தை அவ்வளவாகத் 
தூண்டுவதில்லை . இதைக் கொண்டு பார்க்கும்போது , குறிப்பிட்ட 
அலை நீளங்களை ஈர்த்துக்கொள்ளும் திறன் வாய்ந்த துணுக்குகள் 
இருக்க வேண்டுமென்றும் , அவையே ஒளித் திசைச்சார்பு இயக் 
கத்தைத் தூண்டுகின்றன என்றும் கருதவேண்டியிருக்கிறது . ஆக , 
ஒளித் தூண்டலைத் துணுக்குகள் உணர்கின்றன ; பின்னர் ஆக்ஸின் 
மூலம் இயக்கத்தைத் தோற்றுவிக்கின்றன என்று கருதப்படுகிறது . 
இத் துணுக்கு ரிபோஃப்ளேவினாகவோ , அதைப்போன்ற நிறமாலை 
யுடைய பி - கரோட்டினாகவோ ( B - carotene ) இருக்கலாம் என்று 
எண்ணப்படுகிறது . 


கின்றன . 


3. நீர்த் திசைச்சார்பு இயக்கம் ( Hydrotropism ) : செடிகளின் 
வேர்கள் ஈரப்பசை மிகுந்த இடத்தை நோக்கி வளைந்து . செல் 

இது நீர்த் திசைச்சார்பு இயக்கம் எனப்படுகிறது . 
உதாரணமாக , ஒரு பெரிய கண்ணாடித் தொட்டியில் இரம்பத் 
தூளை எடுத்துக்கொள்வோம் . அதன் நடுவே நுண்துளை மண்கலம் 
ஒன்றைப் பதித்துவைத்து , அதில் தண்ணீர் ஊற்றுவோம் . மண் 
கலத்தைச் சுற்றி ஊறிய விதைகளைப் போட்டுவைப்போம் . விதை 
யிலிருந்து வரும் வேர் மண்கலத்தை நோக்கி வளர்வதைக் 
காணலாம் . இவ்விதம் வேர்கள் மண்கலத்தை நோக்கி வளரும் 
போது அவை ஈர்ப்பு ஆற்றலை எதிர்த்துக் கிடைமட்டமாக வளர் 


220 


தாவரங்களின் வாழ்வியல் 
கின்றன . இந்த இயக்கம் எப்படி நடைபெறுகிறது என்பதுதெளி 
வாகத் தெரியவில்லை . 


நுண்துரை மண்கலம் 


படம் - 16.8 நீர்திசைச்சார்பு இயக்கம் 
4. ஸ்பரிச திசைச்சார்பு இயக்கம் ( Thigmotropism ) : செடி 
களின் சில பகுதிகள் தொடுவுணர்ச்சியாலோ , உராய்வினாலோ 
தூண்டப்பட்டு வளர்கின்றன . உதாரணமாக , கொடிகளின் 
பற்றுக்கம்பிகள் (tendrils ) ஒரு கரடுமுரடான . பொருளின் மீது 
படும்போது , கம்பியின் மேல்பரப்பு கீழ்ப்பரப்பைக் காட்டிலும் 
மிகுதியாக வளர்கிறது . அப்போது கம்பி கீழ்நோக்கி வளைந்து 
அப் பொருளைப் பற்றிக்கொள்கிறது . பிறகு இத் தூ ண்டல் 
கம்பியின் மற்றப் பகுதிகளுக்குக் கடத்தப்படுகிறது . அப்போது 
பற்றுக் கம்பியின் அடிப்பகுதி எதிர்த்திசையில் சுருள் போல் 
வளைகிறது ( படம் 16-9 ) . இவ்விதம் செடி பற்றுக்கோட்டிற்கு 
அருகிலே இழுக்கப்பட்டு நெருக்கமாக இணைகிறது . 


@@@@ 


1 


புற்றுக் கம்பி 

'படம் - 16.9 ஸ்பரிஸ் திசைச்சார்பு இயக்க 
5. வேதித் திசைச்சார்பு இயக்கம் ( Chemotropism ) : இந்த 
இயக்கம் பூஞ்சைகளிலும் மகரந்தக் குழலிலும் காணப்படுகிறது . 
சர்க்கரை போன்ற உணவுப் பொருள்கள் செறிந்த இடத்தை 


இயக்கங்கள் 


221 


நோக்கிப் பூஞ்சை வளர்கிறது . மகரந்தக் குழல் சூல் தண்டின் 
(style) ஊடே வளருவது இந்த இயக்கத்தால் தான் . 


வளைவு இயக்கங்கள் தூண்டிய வளர்ச்சி இயக்கங்கள் 


VI . திசைச் சார்பிலா இயக்கம் : இந்த இயக்கங்களும் 
வெளித் தூண்டலினால் தான் நடைபெறுகின்றன . ஆனால் , தூண்ட 
லுக்கும் இயக்கத்திற்கும் திசைத்தொடர்பு எதுவும் இல்லை . 
காலையில் ஒளியின் தூண்டுதலால் தாமரை மலர்கிறது ; இரவில் 
மூடிக்கொள்கிறது . இது இந்த வகை இயக்கத்தைச் சேர்ந்தது . 
இதற்கு மாறாக , புகையிலைப்பூ ஒளியில் மூடிக்கொள்கிறது ; இருளில் 
மலர்கிறது . சில பூக்கள் வெப்பநிலை உயரும்போது மலர்கின்றன ; 
குறையும்போது மூடிக்கொள்கின்றன . இவையெல்லாம் திசைச் 
சார்பிலா இயக்கங்களே . 


வளைவு இயக்கங்கள் 


VII . தூண்டப்பட்ட வேறுபாட்டு இயக்கங்கள் : கருவேல 
மரத்தின் வகையைச் சேர்ந்த பல மரங்களின் சிற்றிலைகள் பகலில் 
திறந்து இருக்கின்றன ; இரவில் மூடிக்கொள்கின்றன . இந்த இலை 
களுடைய காம்புகளின் அடியில் பல்வைனஸ் ( pulvinus ) என்ற 
தடித்த பகுதி ஒன்று உண்டு . இப் பகுதியிலுள்ள ஸெல்களில் 
ஏற்படும் விறைப்பு அழுத்த வேறுபாடுகளே இந்த இயக்கங் 
களுக்குக் காரணம் என்று கூறுகிறார்கள் . தூண்டிய வேறுபாடு 
இயக்கத்திற்குச் சிறந்த உதாரணமாகத் தொட்டாற் சுருங்கி 
இலையின் இயக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் . இச் செடியைத் 
தொட்டவுடன் இலைகள் மூடிக்கொண்டு கீழே தாழ்ந்து 
விடுகின்றன . இதற்கும் விறைப்பு அழுத்த வேறுபாடே காரணம் 
என்று கூறுகிறார்கள் . இந்த இலையிலுள்ள பல 

இந்த இலையிலுள்ள பல்வைனஸின் நீள் 
வெட்டுத் தோற்றத்தைப் பார்ப்போம் . பல்வைனஸின் கீழ்ப் 
பகுதியில் மெல்லிய சுவர்களை 

பாரெங்கைமா திசு 
உள்ளது . ஸெல் இடைவெளிகளும் மிகுதியாக உள்ளன . மேற் 
பகுதி ஸெல்களின் சுவர் தடித்து இருக்கிறது . ஸெல் இடைவெளி 
களும் குறைவாகவே உள்ளன . இலையைத் தொடும்போது கீழ்ப் 
பகுதியிலுள்ள ஸெல்களிலிருந்து தண்ணீர் , ஸெல் இடைவெளி 
களுக்குள் செல்கின்றது . அப்போது அவை விறைப்பு இழந்து 
நெகிழ்வு அடைகின்றன . மேற்பகுதியில் உள்ள ஸெல்கள் 
விறைப்பு நிலையிலேயே உள்ளன . விறைப்பான மேல்பகுதி 
நெகிழ்வடைந்த கீழ்ப்பகுதியைக் கீழ்நோக்கித் தள்ளுகிறது . இலை 
தாழ்கிறது . பிறகு கீழ்ப்பகுதியில் ஸெல் இடைவெளிகளிலிருந்து 


உடைய 


222 


தாவரங்களின் வாழ்வியல் 


தண்ணீர் ஸெல்லிற்குள் திரும்பவும் செல்லும்போது , அந்த ஸெல் 
கள் மீண்டும் விறைப்பு அடைகின்றன. இலை முன் நிலையை அடை 
கிறது . இந்த இயக்கம் அதிர்ச்சி இயக்கம் ( seismonasty ) எனப் 
படுகிறது . 


VIII . ஈரப்பசை இயக்கம் : மேலே கூறிய இயக்கங்கள் 
எல்லாம் உயிர்ப்பு இயக்கங்கள் . உயிர்ப்பற்ற ஈரப்பசை இயக்க 
மும் தாவரங்களில் நடைபெறுகிறது . நெல்வகையைச் சேர்ந்த சில 
செடிகளின் கனிகளின் முனையில் ஆன் (awn ) எனும் நீண்ட பகுதி 


மேல்பகுதி 


கீழ் பகுதி 


மைமோஸா ப்யூடிகா ( Mimosa pudica ) 
வடம் - 16.0 பல்வைனஸின் நீள் வெட்டுத்தோற்றம் 


இருப்பதைக் காணலாம் . இதன்மேல் தண்ணீர் படும்போது ,, 
அது தண்ணீரை ஈர்த்துக்கொண்டு சுழல்கிறது . இது ஈரப்பசை 
இயக்கத்திற்கு ஓர் உதாரணமாகும் . ' கனகாம்பரச் செடியின் காய் 
களின்மேல் ஈரம் பட்டால் அவை வெடிப்பதற்கும் இந்த இயக்கமே 
காரணம் . 


17. இனப்பெருக்கம் 

( Reproduction ) 


ப 


தாவரங்களில் இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுகிறது 
என்பதை விவரமாகக் கூறவேண்டியதில்லை . இனப்பெருக்க 
நிகழ்ச்சியின் வாழ்வியல் அம்சங்களைப்பற்றி மட்டுமே நாம் இங்குக் 
கவனிப்போம் . 


பூ மூலத்திசுக்கள் ( primordia ) தோன்றுவதிலிருந்து விதை 
ண்டாவதுவரை நடைபெறும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனப் 
பெருக்கத்துள் அடங்கும் . இந்த இடைக்காலத்தில் எத்தனையோ 
மாறுபாடுகள் நிகழ்கின்றன . பூ மூலத்திசு தோன்றுகிறது . அது 
பூவின் பல பாகங்களையும் தோற்றுவிக்கிறது . பூவின் இனப் 
பெருக்கப் பகுதிகள் வளர்ந்து பக்குவமடைகின்றன . தொடர்ந்து 
மகரந்தச் சேர்க்கை , கருவுறுதல் ( fertilization ) , கருவளர்ச்சி ஆகிய 
நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன . முடிவாக விதைகளும் கனிகளும் 
தோன்றுகின்றன . இதில் இரண்டு நிகழ்ச்சிகள் முக்கியமானவை . 
ஒன்று பூ மூலத்திசுவின் தோற்றம் ; மற்றொன்று கனிகளின் 
தோற்றம் . 


ஒரு சிறிய செடியை எடுத்துக்கொள்வோம் . அது விதையி 
லிருந்து முளைத்து வளர்கிறது . புதிது புதிதாக ' இலைகளைத் 
தோற்றுவித்துக்கொண்டே போகிறது . ஒரு குறிப்பிட்ட காலம் 
வந்தவுடன் அதில் பூக்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன . அதாவது , 
செடி வளர்ச்சி நிலையிலிருந்து இனப்பெருக்க நிலையை அடைந்து 
விடுகிறது . வளர்ச்சி நிலையில் புதிய தண்டையும் புதிய இலைகளை 
யும் தோற்றுவித்துக்கொண்டிருந்த அதே மெரிஸ்டம் , இனப் 
பெருக்க நிலையில் பூக்களைத் தோற்றுவிக்க 

தோற்றுவிக்க ஆரம்பிக்கிறது . 
இவ்விதம் ' , வளர்ச்சி மெரிஸ்டம் இனப்பெருக்க மெரிஸ்டமாக 
மாறும்போது , அதில் கண்ணிற்குப் புலனாகாத பல வாழ்வியல் 


224 


தாவரங்களின் வாழ்வியல் 


மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கவேண்டும் . ஆனால் , முதன்முதலாக் 
கண்ணிற்குத் தெரியும் மாறுபாடு என்ன ? தண்டின் வளர்முனை 
கூம்பு வடிவில் இருப்பதைக் கண்டோம் . இம் முனை விரிவடைந்து 
தட்டையான முனையாகிறது ; அதன் படிவமும் மாறுபடுகிறது . 
முனையின் நடுப்பகுதியில் உள்ள ஸெல்கள் விரைவாகப் பகுப்படைய 
ஆரம்பித்து பூ மூலத்திசுக்களைத் தோற்றுவிக்கின்றன ( படம் 17-1 ) . 


இலை மூலத்தீசு 


பூ . மூலத்திசு 


தண்டின் வளர்முனை 


பூக்கொத்து தோன்றுகிறது 


படம் -17 / 


இந்த மாற்றங்கள் 

எப்படி 

ஊக்குவிக்கப்படுகின்றன ? 
அவற்றைப் பாதிக்கும் அம்சங்கள் யாவை ? இக் கேள்விகளுக்கு 
விடைகாண விஞ்ஞானிகள் முயன்ற பூக்களின் தோற்றத்தில் 
ஒளிக்காலம் , வெப்பநிலை ஆகிய இரண்டு அம்சங்கள் முக்கியமான 
பங்கு வகிப்பதாகத் தெரிகிறது . இவை இரண்டும் எப்படி இனப் 
பெருக்கத்தைப் பாதிக்கின்றன என்று பார்ப்போம் . 


ஒளிக்காலம் : தாவரங்களில் பூக்களைத் தோற்றுவிப்பதில் 
ஒளிக்காலம் முக்கியப் பங்கு வகிக்கிறது என்பதை அல்லார்ட் 
( Allard ) , கார்னர் ( Garner ) என்ற இரு அமெரிக்க விஞ்ஞானிகள் 
எடுத்துக்காட்டினர் . மேரிலாண்ட் மாமத் ( maryland mammoth ) 
என்ற வகையைச் சேர்ந்த புகையிலைச் செடி கோடைக்காலத்தில் 
பூப்பதில்லை என்பதையும் , அதேசெடி பனிக்காலத்தில் பூப்பதையும் 
அவர்கள் கண்டனர் . கோடைக்காலத்தில் பகற்காலம் நீண்டிருப்ப 
தாலேயே இவ்விதம் நேருகிறது என்று அவர்கள் கருதினர் . 
கோடைக்காலத்தில் இச் செடியை நீண்ட நேரம் இருட்டறையிலே 
வைத்தால் செடியில் பூக்கள் தோன்றுகின்றன . 


எனவே , ஒளிக்காலத்திற்கும் பூக்கள் தோன்றுவதற்குமிடையே 
நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று தெரிகிது . ஒளியின் 


இனப்பெருக்கம் 


225 


இவ்' விளைவு ஒளிக்காலத்துவம் ( photoperiodism ) எனப்படுகிறது . 
மேரிலாண்ட் மாமத்தைப் போன்று குறைந்த ஒளிக்காலத்திலே 
பூக்கக்கூடிய செடிகள் குறுநாட் செடிகள் ( short day plants ) 
எனப்படுகின்றன . காஸ்மாஸ் ( Cosmos ) , கிரைஸாந்திமம் ( Chrysa 
mthemum ) , GwrtWS TOY ( Soya beans ), WITHOULD ( Balsam ) 
ஆகிய செடிகள் குறு நாட் செடிகள் , வேறு சில செடிகளுக்கு நீண்ட 
ஒளிக்காலம் தேவைப்படுகிறது . அவற்றிற்குத் தொடர்ச்சியாகச் 
செயற்கை ஒளி அளிக்கப்பட்டால் அவை பூக்கின்றன . அத்தகைய 
செடிகள் நீள்நாட் செடிகள் ( long day plants ) எனப்படுகின்றன . 
பீட்ரூட் , - பார்லி , வெங்காயம் , ஆமணக்கு , உருளைக் கிழங்கு 
ஆகியவை இவ் வகையைச் சேர்ந்தவை . வேறு சில செடிகள் 
ஒளிக்காலத்தால் பாதிக்கப்படுவதில்லை . அவை நாள் நடுநிலைச் 
செடிகள் ( day - neutrals ) எனப்படுகின்றன . தக்காளி, மக்காச் 
சோளம் , மிளகாய் , வெள்ளரி முதலிய செடிகள் இவ் வகையைச் 
சேர்ந்தவை . 


ஒவ்வொரு செடிக்கும் ஒரு தீர்வுகட்ட ( critical ) ஒளிக்காலம் 
உண்டு . குறுநாட் செடிகளுக்கு இதைவிடக் குறைவான ஒளிக்காலம் 
அளித்தால் அவை பூக்கும் . உதாரணமாக , குறுநாட் செடியாகிய 
சோயாபீன்ஸிற்குத் தீர்வுகட்ட ஒளிக்காலம் 16.5 மணியாகும் . 
இதைவிடக் குறைவான எந்த ஒளிக்காலத்திலும் அது பூக்கும் . 
அதுபோலவே நீள்நாட் செடிகளுக்குத் தீர்வுகட்ட ஒளிக்காலத்தை 
விட அதிகமான ஒளிக்காலம் 

அளித்தால் அவை பூக்கும் . 
உதாரணமாக , ஸ்பைனாச் ( Spinach ) செடியின் தீர்வுகட்ட ஒளிக் 
காலம் 13 மணி . இதைவிட அதிகமான ஒளிக்காலத்தில் அது 
பூக்கும் . 


ஒளிக்காலத் தூண்டல் : ஒரு செடி பூக்கவேண்டுமானால் , 
அதற்கு எத்தனை நாள்கள் குறிப்பிட்ட ஒளிக்காலம் அளிக்கப்பட 
வேண்டும் ? ஸாந்தியம் (Xanthium ) எனும் குறுநாட் செடியை ஒரே 
ஒரு நாள் குறிப்பிட்ட ஒளிக்காலத்தில் ( அதாவது , குறைந்த ஒளிக் 
காலத்தில் ) வைத்திருந்தால் போதுமென்று தெரிகிறது . அதற்குப் 
பின்னர் அதை 

நீண்ட ஒளிக்காலத்தில் வைத்தாலும் அது 
பூக்கிறது . 

எனவே , ஒரே நாள் அளிக்கப்பட்ட குறைந்த ஒளிக்காலம் 
பூத்தலைத் தூண்டுகிறது . இந்த விளைவு ஒளிக்காலத் தூண்டல் 
( photoperiodic induction ) அல்லது ஒளிக்காலப் பின் விளைவு ( photo 
periodic after - effect ) எனப்படுகிறது . இக் கால அளவு , செடிக்குச் 
செடி வேறுபடுகிறது . உதாரணமாக , ஸோயாபீன்ஸ் செடியை 2 

15 


226 


தாவரங்களின் வாழ்வியல் 


அல்லது 4 நாள்கள் இவ்விதம் வைத்திருக்கவேண்டும் . 'கிரை 
ஸாந்திமம் செடிக்கு 8-30 நாள்கள் வைத்திருக்க வேண்டும் . நீள் 
நாட் செடியாகிய ஹென்பேன் ( Henbane ) எனும் செடியைத் 


1 T 

1 
செடி நீண்ட ஒரு நாள் மட்டும் குறைந்த 4-5 நாட்களில் 
ஒளிக்காலத்தில் ஒளிக்காலத்தில் செடி பூக்கிறது 
வளர்கிறது . வைக்கப்படுகிறது . 

படம்- 17.2 ஒளிக்காலத்தூண்டல் 


தொடர்ந்து 3 நாள்கள் வெளிச்சத்தில் வைத்திருந்தால் , பின்னர் 
எந்த ஒளிக்காலத்திலும் பூக்கிறது . 

உணர்பகுதி : ஒளிக்காலத்தின் தூண்டலைச் செடியின் எப் பகுதி 
உணர்கிறது என்பதைத் தெரிந்து கொள்ள ரஷ்ய விஞ்ஞானி 
சைலக்கியான் ( Chailakhian ) செய்த சோதனையைப் பார்ப்போம் . 
அவர் கிரைஸாந்திமம் செடிகளை எடுத்துக்கொண்டார் . இச் செடி 
களின் மேல் கொப்புகளிலிருந்து இலைகள் முழுவதும் அகற்றப் 
பட்டன . 

அடிப்பகுதியில் மட்டும் சில இலைகள் விட்டுவைக்கப் 
பட்டன . ஒரு செடி தோட்டத்தில் வைக்கப்பட்டது . இதற்கு 12 
மணிநேர ஒளிக்காலம் கிடைத்தது . மற்றொரு செடியில் 8 மணி 
நேர ஒளிக்காலம் கொடுத்த பின்னர் , இலைகள் மட்டும் மூடி மறைக் 
கப்பட்டன . அதாவது , செடியின் மேல் தண்டு தொடர்ந்து நீண்ட 


இனப்பெருக்கம் 


227 


ஒளிக்காலத்தைப் பெற்றது . மூன்றாவது செடியில் 8 மணிநேர 
ளிக்காலத்திற்குப் பின்பு தண்டு மூடி மறைக்கப்பட்டது . - இலை 
தொடர்ந்து நீண்ட ஒளிக்காலத்தில் இருந்தது . சோதனைகளின் 
முடிவில் இரண்டாவது செடி பூத்தது . இவ்வாறு எச் செடியில் 
இலைக்குக் குறுகிய ஒளிக்காலம் அளிக்கப்பட்டதோ அச் செடிதான் 
பூத்தது . குறைந்த ஒளிக்காலம் தண்டிற்கு அளிக்கப்பட்டால் அது 
பூப்பதில்லை ( படம் 17-2a ) . எனவே , ஒளிக்காலத்தின் தூண்டலை 
உணர்வது இலையே என்று தெரிகிறது . 


Amitme 


- 

- 
பூப்பதில்லை 

பூக்கிறது பூப்பதில்லை 
படம் -17.2 a ஒளிக்காலத்தூண்டலை உணரும் பகுதி 


இலை இத் தூண்டலை எப்படி உணர்கிறது என்பதைத் தெரிந்து 
கொள்ள வேறு சில பரிசோதனைகளைப் பார்ப்போம் . 


ஸாந்தியம் செடி ஒரு குறுநாட் செடி என்பது தெரியும் . இச் 
செடிக்கு 9 மணிநேர ஒளிக்காலமும் தொடர்ந்து 15 மணிநேர 
இருளும் அளிக்கப்பட்டன . அப்போது செடி பூத்தது . ஆனால் , 


228 


தாவரங்களின் வாழ்வியல் 


15 மணிநேர இருட் காலத்தில் 73 மணிநேரங்களுக்குப்பின் ' ஒரு 
நிமிடம் விளக்கைப் போட்டாலும் செடி பூக்கவில்லை ! எனவே , 
குறு நாட் செடி பூப்பதற்கு இடையீடு அற்ற நீண்ட இருட் காலம் 
தேவைப்படுகிறது என்று கூறலாம் . அதுபோலவே நீள் நாட் 
செடிகளைக்கொண்டும் சோதனை செய்யப்பட்டது . நீள்நாட் 
செடியான பார்லி 12 மணிநேரம் ஒளியிலே வைக்கப்பட்டது . 
பின்னர் 12 மணிநேரம் இருளிலே வைக்கப்பட்டது . செடி பூக்க 
வில்லை . ஆனால் , இருட்காலத்தில் ஒரு விளக்கைப் போட்டுச் சிறிது 
நேரம் இருளில் இடையீட்டை உண்டாக்கினால் செடி பூக்கிறது 
( படம் 17-3 ) . எனவே , நீள்நாட் செடிகளுக்கு நீண்ட இருள் 
கூடாது என்று தெரிகிறது . 


9 மணி நேர 
ஒளிக்காலம் 


5 மணிநேர இருள்காலம் 


பூக்கிறது 


இடையீடு 


பூப்பதில்லை 


குறுநாள் செடி 


9 மணிநேர 
ஒளிக்காலம் 


15 மணிநேர இருள்காலம் 


பூப்பதில்லை 


இடையீடு 


பூக்கிறது 


நீள்நான் செடி 
படம் - 17.3 


இதைத் தொடர்ந்து மேலும் ஒரு சோதனை செய்யப்பட்டது . 
இருட் காலத்தைச் சிவப்பு விளக்கைக்கொண்டு இடையீடு செய் 
தால் ஒளிக்கால வினைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன என்று 
தெரிந்தது . 660 மி . | அலை நீளமுள்ள சிவப்புக் கதிர்களே 
ஒளிக்கால மறுவினைகளை நன்கு தூண்டின . ஸாந்தியம் செடியில் 
செய்யப்பட்ட மற்றொரு சோதனையைப் பார்ப்போம் . ஸாந்தியம் 
செடிக்கு 9 மணிநேர ஒளிக்காலமும் , 15 மணிநேர இருளும் 
அளிக்கப்பட்டன . செடி பூத்தது . பிறகு 15 மணிநேர இருட் 
காலத்தின் நடுவில் 660 மி . | அலை நீளமுள்ள சிவப்புக் கதிர்கள் 
அளிக்கப்பட்டன . செடி பூக்கவில்லை . தொடர்ந்து 735 மி . ப 
அலை நீளமுள்ள தொலைச் சிவப்புக் ( far red ) கதிர்கள் அளிக்கப் 


இனப்பெருக்கம் 


' 229 


பட்டன . செடி பூத்தது . அதாவது , சிவப்புக் கதிர்களின் பாதக 
மான விளைவுகளைத் தொலை சிவப்புக் கதிர்கள் நீக்குகின்றன . 


நீள் நாட் செடிகளிலும் , இவ்விரு கதிர்களும் இந்த விளைவைத் 
தோற்றுவிக்கின்றன . இவ்விதம் ஒளிக்காலத்தின் விளைவுகள் , 


மணி ஒளிக்காலம் 


15 மணி இருள் 

காலம் 


D 


பூக்கிறது 


சிவப்பால் இடையீடு 


பூப்பதில்லை 


சிவப்பு 


சிவப்பிற்குப் பின் 
தொலைச் சிவப்பால் இடையீடு 

பூக்கிறது 


படம் -17.4 ' சிவப்பு - தொலைச்சிவப்பு விளைவு 
ஒளியின் அலை நீளங்களால் பாதிக்கப்படுவதால் , ஒளிக்காலத்தை 
உணரக்கூடிய துணுக்குகள் இலைகளில் இருக்கவேண்டுமென்று 
கருதப்படுகிறது . நீல நிறம் கொண்ட ஃபைடோக்ரோம் (phyto 


கை 


- 


- 


குறுநாள் 
செடிகள் - 
பூக்கும் 


ஃபை டோக் சீராம் 

சிவப்பு 


ஃபைடோக்ரோம் 
தொலைச் சிவப்பு 


--> செடிகள் 


K730 
.திம்பது 


தொலைச் 


கோப்புக் கதிர் 


என் இருள் காலம் 

கடம் - 17.5 ஃபைடோக்ரோம் மாற்றம் 
chrome) என்னும் துணுக்கு இலைகளில் இருப்பதாகக் கூறப்படு 
கிறது . இது சிவப்பு ( phytochrome red ) , தொலைச்சிவப்பு ( phyto 
chrome far red ) என்ற இரண்டு நிலைகளில் இருக்கலாம் . ஃபைடோ 
க்ரோம் சிவப்புத் துணுக்கு 660 மி . - கதிர்களை ஈர்த்துக்கொண்டு 


230 


தாவரங்களின் வாழ்வியல் 


ஃபைடோக்ரோம் தொலைச்சிவப்பு ஆகிறது . தொலைச்சிவப்பு 735 
மி . - கதிர்களை ஈர்த்துக்கொண்டு சிவப்பாகிறது . 

குறுநாட் 
செடிகளில் ஃபைடோக்ரோம் சிவப்பு பூத்தலைத் தூண்டுகிறது . 
நீள் நாட் செடிகளில் ஃபைடோக்ரோம் தொலைச்சிவப்பு பூத்தலைத் 
தூண்டுகிறது . நீண்ட ஒளிக்காலத்திற்குப் 

பின் செடிகளில் 
ஃபைடோக்ரோம் தொலைச்சிவப்பே மிகுதியாக இருக்கிறது . 
எனவேதான் குறுநாள் செடிகள் நீண்ட ஒளிக்காலத்திற்குப்பின் 
பூப்பதில்லை. நீள்நாட் செடிகள் பூக்கின்றன . நீண்ட இருட் 
காலத்திற்குப்பின் செடிகளில் ஃபைடோக்ரோம் சிவப்பு அதிகமாக 
உள்ளது . எனவே , குறுநாட் செடிகள் பூக்கின்றன ; நீள் நாட் 
செடிகள் பூப்பதில்லை (படம் 17-5 ) . 


இவ்விதம் இலையிலுள்ள ஃபைடோக்ரோமின்மூலம் ஒளிக் 
காலம் உணரப்படுகிறது . பிறகு ' தண்டு முனையில் ஏற்படும் 
மாறுதல்கள் ஆக்ஸின்களால் தூண்டப்படுகின்றன என்று கருது 
கிறார்கள் . ஒளிக்காலத்துவம் ஆக்ஸினின் விளைவே என்பதற்கு 
ஆதரவாகப் பல சோதனைகள் செய்யப்பட்டுள்ளன . உதாரணமாக , 
இரண்டு ஸாந்தியம் செடிகளை எடுத்துக்கொள்வோம் . ஒன்றைக் 
குறைந்த ஒளிக்காலத்திலும் , மற்றொன்றை நீண்ட ஒளிக்காலத் 
திலும் வைப்போம் . குறைந்த ஒளிக்காலத்திலிருப்பது பூக்கிறது ; 
நீண்ட ஒளிக்காலத்திலிருப்பது பூப்பதில்லை . அப்போது முதல் 
செடியிலிருந்து ஓர் இலையை எடுத்து இரண்டாவதுடன் ஒட்டினால் 
நீண்ட ஒளிக்காலத்திலிருந்த இரண்டாவது செடியும் பூக்கிறது 
( படம் 17-6 ) . 

பூக்கிறது 


இலை ஓட்டம் 
படுகிறது 


குறுநாள் செடி , குறுகிய குறுநாள் செடி . நீண்ட 
ஒளிக்காலம் 

ஒளிக் காலம் 
படம் - 17.6 இலை ஒட்டல் 


- 


இனப்பெருக்கம் 


231 


இரண்டு கொப்புகளைக்கொண்ட ஒரு ஸாந்தியம் செடியை 
எடுத்துக்கொள்வோம் . ஒரு கொப்பைமட்டும் குறைந்த ஒளிக் 
காலத்தில் வைத்தால் இரண்டாது கொப்பிலும் பூக்கள் தோன்று 
கின்றன . முதல் கொப்பில் தோன்றிய ஆக்ஸின் இரண்டாவது 
கொப்பிற்கும் அனுப்பப்படுகிறது ( படம் 17-7 ). 


> பூக்கிறது 


படம் -17.7 ஒரு கொப்பு குறைந்த ஒளிக்காலத்திலிருந்தால் 

மற்றொரு கொப்பும் பூக்கிறது 


இந்த ஆக்ஸினை ஃப்ளோரிஜென் ( florigen ) என்று கூறு 
கிறார்கள் . சைலகியானின் கருத்துப்படி , இதில் தண்டுகளின் 
வளர்ச்சிக்குத் தேவையான ஜிப்பெரெல்லின் ( gibberellins) என்னும் 
பொருள்களும் , 

பூக்களின் 

தோற்றத்திற்குத் தேவையான 
ஆந்தீஸின்களும் ( anthesins ) உள்ளன . ஒரு செடி அதற்கியைந்த 
ஒளிக்காலத்தில் வைக்கப்படும் போது இந்த 

ஆக்ஸின்கள் 
தோன்றிப் பூத்தலைத் தூண்டுகின்றன . 


வெப்பநிலை : வெப்பநிலைக்கும் பூக்கள் தோன்றுவதற்குமுள்ள 
நேரடியான தொடர்பைப்பற்றிப் பார்ப்போம் . சில வகைச் 
செடிகள் ஈராண்டுச் செடிகளாக ( biennials ) உள்ளன . முதல் 
ஆண்டில் அவை இலைகளைத் தோற்றுவிக்கின்றன . சில சிறப்பினங் 
களில் ஓராண்டு ( annuals ) வகைகளும் , ஈராண்டு வகைகளும் 
உள்ளன . உதாரணமாக , கோதுமையை எடுத்துக்கொள்வோம் . 
இதில் வசந்தகால வகை ( spring variety ) , பனிக்கால வகை 
( winter variety ) என இருவகைகள் உள்ளன . வசந்தகால வகை 
அந்த ஆண்டிலேயே பலன் தரும் ; பனிக்கால வகை அடுத்த 
ஆண்டில்தான் பலன் தரும் . 

வசந்தகால வகைகளை , வசந்த 
காலத்தில் பயிரிட்டு , இலையுதிர் காலத்தில் அறுவடை செய்து 
விடுவார்கள் , பனிக்கால வகைகளை இலையுதிர் காலத்தில் பயிரிட்டு , 
பனிக்காலம் முழுவதிலும் நிலத்திலே இருக்கச்செய்து , பின்னர் 


232 


தாவரங்களின் வாழ்வியல் 


தருவதில்லை . 


இளவேனிற் காலத்தில் அறுவடை 

செய்வார்கள் . பனிக்கால 
வகைகளை வசந்த காலத்தில் பயிரிட்டால் அவை உடனே பலன் 

பனிக்காலம் - தாண்டி இளவேனிற்காலத்தில்தான் 
பயன் தருகின்றன . பனிக்கால வகைகளில் பூக்கள் தோன்ற 
வேண்டுமானால் அவற்றிற்கு மிகக் குறைந்த வெப்பநிலை தேவை 
என்று தெரிகிறது . 


இனி , 


கோதுமையை எடுத்துக்கொள்வோம் . பனிக்கஈலக் 
கோதுமைகளைச் சிறிது முளைக்கச்செய்து , பின்னர் 5 ° செ.கி. - ல் 
அவற்றைச் சில நாள்கள் வைத்திருந்தார்கள் . பின்னர் அவற்றை 
விதைத்தபோது , அவை வசந்தகால வகைகளைப்போல வளர்ந்து 
பலன் தந்தன . இயற்கையில் பனிக்கால வகை நிலத்திலே வளரும் 
போது , பனிக்காலத்தில் அதற்குத் தேவையான தாழ்ந்த வெப்ப 
நிலை கிடைக்கிறது ; அதன்பின் அது - பூக்கிறது . இதே தாழ்ந்த 
வெப்பநிலையைச் செயற்கை முறையில் அளித்தாலும் 
பூக்கிறது . இவ்விதம் முளைத்த விதைகளைக் குளிரவைத்துப் 
பின்னர் பயிரிடுவது தட்பப் பதனம் ( vernalization ) எனப்படுகிறது . 


தட்பப் பதனத்தைச் செடிகளின் முனைமொட்டுகளே ( apical 
buds ) உணர்கின்றன என்று தெரிகிறது . பீட்ருட் கிழங்கில் முனை 
மொட்டை மட்டும் தட்பப் பதனம் செய்தால் தட்பப் பதனத்தின் 
விளைவுகள் தோன்றுகின்றன என்று தெரிகிறது . அதுபோலவே 
கோதுமை போன்ற தானியங்களில் விதைக்கருவை (embryo ) 
தட்பப் பதனம் செய்தாலே போதுமானதாக இருக்கிறது . 


. 


தட்பப் பதனமும் , ஆக்ஸின் விளைவே என்று தெரிகிறது . 
உதாரணமாக .. தட்பப் பதனம் 

செய்யப்பட்ட ஒரு 

பீட்ரூட் 
செடியை , தட்பப் பதனம் செய்யப்படாத ஒரு செடியுடன் 
ஒட்டினால் , இரண்டிலும் பூக்கள் தோன்றுகின்றன , இரண்டு 
கொப்புகளைக்கொண்ட ஹென்பேன் செடியில் ஒரு கொப்பின் 
மொட்டைத் தட்பப் பதனத்திற்கு உள்ளாக்கினால் , மற்றக் 
கொப்பிலும் பூக்கள் தோன்றுகின்றன . எனவே , ஒளிக்கால 
விளைவுகளைப்போன்று தட்பப் பதன விளைவுகளும் ஆக்ஸின் 
விளைவுகளாகவே இருக்கவேண்டும் . 


/ 


18. வளர்வடக்கம் 

( Dormancy ) 


சேகரித்து 


தாவரங்களின் விதைகளை நன்கு உலர்த்தி ஈரப்பசையில்லாமல் 

வைத்திருந்தால் , அவை முளைப்பதில்லை என்பது 
நமக்குத் தெரியும் . ஏன் ? விதைகள் முளைப்பதற்குப் போதுமான 
ஈரம் , காற்று இவையிரண்டும் வேண்டும் . விதைகளை நிலத்திலே 
ஊன்றி நீர் தெளித்தால் அவை நீரை உறிஞ்சிக்கொண்டு முளைக்க 
ஆரம்பிக்கின்றன . அதாவது , விதை முளைப்பதற்குத் தேவையான 
நிலைகள் இல்லாதபோது முளைப்பதில்லை . அந்த நிலைகள் கிடைக்கும் 
போது அவை முளைக்கின்றன . ஆனால் , சில விதைகள் தகுந்த 
சூழ் நிலைகள் 

இருந்தபோதிலுங்கூட முளைப்பதில்லை . அவை 
முளைப்பதற்கு முன் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிந்தாக வேண்டும் . 
அல்லது அவை குறிப்பிட்ட சூழ்நிலை அம்சங்களால் பாதிக்கப்பட 
வேண்டும் . அப்போதுதான் அவை முளைக்கின்றன . வளர்ச்சிக்குத் 
தேவையானது என்று கருதப்படும் எல்லா நிலைகளையும் கொடுத்த 
பின்பும் வளராது இருக்கும் நிலை வளர்வடக்கம் ( dormancy ) எனப் 
படுகிறது . 

விதைகள் மட்டுமன்றி மொட்டுகளும் வளர்வடங்கு 


கின்றன . 


விதைகளில் ஏற்படும் வளர்வடக்கத்திற்கான காரணங்களை 
இனிப் பார்ப்போம் . 


கெட்டியான விதையுறை : அவரைக் குடும்பத்தைச் சேர்ந்த 
பல செடிகளின் விதைகள் கெட்டியான உறையால் சூழப்பட்டுள் 
ளன . வளர்வதற்குத் தேவையான தண்ணீரை உள்ளே செல்ல 
இந்த உறைகள் அனுமதிப்பதில்லை . சில விதையுறைகள் ஆக்ஸி 
ஜனை உள்ளே செல்ல அனுமதிப்பதில்லை . ஸாந்தியம் கனியிலுள்ள 
இரண்டு விதைகளில் கீழ்விதை உடனடியாக வளர்கிறது ; மேல் 
விதை அடுத்த ஆண்டில் தான் வளர்கிறது . 

மேல்விதைக்குள் 


| 


234 


தாவரங்களின் வாழ்வியல் 


ஆக்ஸிஜன் செல்லாததே இதற்குக் காரண மென்று தெரிகிறது . 
மேல்விதை உறையை ஊசியால் குத்தித் துளையிட்டாலோ 
அல்லது விதைகளை உயர்ந்த ஆக்ஸிஜன் அழுத்தத்தில் வைத்தாலோ 
இரண்டு - விதைகளும் முளைக்கின்றன . கடுகு , குப்பைக் கீரை 
போன்ற செடிகளின் விதையுறை மிகவும் கடினமாக இருப்பதால் , 
அவை உள்ளிருக்கும் கரு வளர்வதைத் தடைசெய்கின்றன . 


வளர்ச்சி அடையாத கரு : சில விதைகளில் கரு , மற்ற விதைத் 
திசுக்களைப்போல விரைவாக வளர்வதில்லை . எனவே , விதை மரத்தி 
லிருந்து விழும் காலத்தில் அதன் கரு முழுவதாக வளர்ச்சி அடைந் 
திராது . கரு முற்றிலும் வளர்ச்சி அடையும்வரை விதைகள் 
முளைப்பதில்லை . 


வளர்வடங்கிய கரு : சில விதைகளில் கருக்கள் முற்றிலும் 
வளர்ச்சி அடைந்திருக்கலாம் . எனினும் , அவை முளைப்பதில்லை . 
ஏனெனில் , வளர்ச்சி அடைந்த கரு முளைப்பதற்கு முன்னால் அதில் 
பல வாழ்வியல் மாற்றங்கள் நடைபெற்றாகவேண்டும் . இதைப் ' பின் 
பக்குவமடைதல் ' ( after -ripening ) என்று கூறுகிறார்கள் , கருவின் 
வாழ்வியல் நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு , முடிவில் வளர் 
வடங்கிய கரு , முளைக்கும் கருவாகிறது . இதில் சூழ்நிலை அம்சங்கள் 
முக்கிய பங்கு வகிக்கின்றன . அவற்றை மாற்றுவதன்மூலம் வளர் 
வடக்கத்தை நீடிக்கலாம் அல்லது குறுக்கலாம் . 


முளைத்தல் அடக்கிகள் ( Germination Inhibitors ) : சில வேதிப் 
பொருள்கள் விதை முளைத்தலை அடக்குகின்றன . உதாரணமாக , 
தக்காளிப் பழத்தின் சாறு , உள்ளே இருக்கும் விதைகள் முளைப் 
பதைத் தடை செய்கிறது . ' தக்காளி விதையைமட்டுமன்றி வேறு 
செடிகளின் விதைகள் முளைப்பதையும் தக்காளிச் சாறு அடக்கு 
கிறது . எனவே , முளைத்தலை அடக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் 
தக்காளியில் இருக்கவேண்டுமென்று தெரிகிறது . பெரும்பான்மை 
யான பழங்களிலும் , விதைகளிலும் இத்தகைய அடக்கிகள் இருக்க 
வேண்டுமென்று எண்ணுகிறார்கள் . 


விதைகளின் வளர்வடக்கத்தை நீக்கும் முறைகள் 

அ . உறைநீக்கம் (Scarification ) : விதையுறைகளின் செலுத் 
தாத் தன்மையாலோ கடினத்தாலோ வளர்வடக்கம் தோன்றும் 
போது , உறைகளை நீக்குவதின் மூலம் அதைப் போக்கலாம் . 
'உறைகளின் ஒரு பகுதியை நீக்குவதன் மூலமோ அல்லது உறைகளை 
விரியச்செய்வதன் மூலமோ வளர்வடக்கம் நீக்கப்படுகிறது . 


விதை 


வளர்வடக்கம் 


235 


அடர்த்தி மிக்க அமிலங்களில் விதைகளை ஊறவைப்பதன் மூலமும் 
வளர்வடக்கத்தைப் போக்கலாம் . இம் முறைகளைக் கையாளும் 

விதைக்கருவுக்கு ஊறு நேராமல் பார்த்துக்கொள்ள 
வேண்டும் . 


போது 


ஆ . தாழ்ந்த வெப்பநிலை : ' பின் பக்குவம் ' தேவைப்படும் 
விதைகளைத் தாழ்ந்த வெப்பநிலையில் வைத்தால் , அவற்றின் வளர் 
வடக்கம் நீக்கப்படுகிறது . உதாரணமாக , ஊசியிலை மரங்களின் 
விதைகளை 5-10 ° செ.கி - ல் 2 அல்லது 3 மாதங்கள் வைத்தால் 
அவை வளர்வடக்கத்தை இழக்கின்றன . 


இ . மாறுபடும் வெப்ப நிலைகள் : விதைகட்கு உயர்ந்த வெப்ப 
நிலையையும் தாழ்ந்த வெப்ப நிலையையும் மாற்றிமாற்றி அளிப் 
பதன்மூலம் வளர்வடக்கத்தை நீக்கலாம் . ஆனால் , இவ் வெப்ப 
தட்ப நிலை மாற்றங்கள் 10-20 ° செ.கி. வரம்பிற்குள் இருக்க 
வேண்டும் . தட்பநிலை உறைநிலைக்கு மேலாக இருக்கவேண்டும் . 


ஈ . 


அழுத்தம் : விதைகளை உயர்ந்த அழுத்தத்திற்கு உட் 
படுத்துவது வளர்வடக்கத்தை நீக்க மற்றுமொரு முறையாகும் . 
உதாரணமாக , மெடிகாகோ ஸடைவா ( medicago sativa ) செடியின் 
விதைகளை 18 ° செ.கி. வெப்ப நிலையில் 2000 வ . ம . அழுத்தத்தில் , 
5-20 நிமிடங்கள் வைத்தபோது , அதன் முளைத்திறன் 50-200 சத 
விகிதம் உயர்ந்தது . 


2 . ஒளி : சில விதைகள் குறிப்பிட்ட அலை நீளமுள்ள ஒளி 
யைப் பெற்றால் நன்கு முளைக்கின்றன . உதாரணமாக , லெட்யூஸ் 
( Lettuce ) விதைகள் 660 மி . | அலை நீளமுள்ள சிவப்புக் கதிர் 
களில் வைக்கப்பட்டால் நன்கு முளைக்கின்றன . ஆனால் , 730 மி . H 
அலை நீளமுள்ள தொலைச்சிவப்புக் கதிர்கள் முளைத்தலைக் குறைக்கின் 
றன . ஒளிக்காலத்துவத்தைப்பற்றிப் படித்தபோது நாம் கண்ட 
ஃபைடோக்ரோம் துணுக்கே இவ் விளைவை ஏற்படுத்துகிறது என்று 
கருதப்பட்டது . 


மொட்டு வளர்வடக்கம் : தட்பப் பகுதியில் வாழும் தாவரங் 
களின் மொட்டுகள் பனிக்காலத்தில் வளர்வடங்குகின்றன ; 
வசந்த காலத்தில் மீண்டும் துளிர்க்க ஆரம்பிக்கின்றன . இது 
மொட்டு வளர்வடக்கம் எனப்படுகிறது . மொட்டு வளர்வடக் 
கத்தை நீக்க , அத் தாவரங்களை உறைநிலையை ஒத்த தட்ட நிலையில் 
குறிப்பிட்ட காலம் வைத்திருக்கவேண்டும் . இயற்சையில் பருவ 
காலங்களுக்கு இயைய ஏற்படும் இந்த அடக்கம் ஆக்ஸின்களால் 


238 


தாவரங்களின் வாழ்வியல் 


ஏற்படுவதாகத் தெரியவில்லை . 

கொப்புகளைக்கொண்ட 
ஒரு செடியின் ஒரு கொப்பை மட்டும் தாழ்ந்த வெப்பநிலையில் 
வைத்தால் , அக் கொப்பில் மட்டுமே வளர்வடக்கம் நீங்குகிறது . 
இதைத் தவிர ஆக்ஸின்களால் தோன்றும் மொட்டு வளர்வடக்க 
மும் உண்டு . முனை ஆதிக்கத்தாலும் இலைகளாலும் , இலைக்கக்க 
மொட்டுகளின் வளர்ச்சி தடைப்படுகிறது என்று முன்னரே பார்த் 
தோம் . இதுபோலவே உருளைக்கிழங்கு முதலிய கிழங்குகளில் 
மொட்டு வளர்வடக்கம் ஏற்படலாம் . 


மொட்டு வளர்வடக்கத்தை அகற்ற , தாழ்ந்த வெப்பநிலையைத் 
தவிர , சில வேதிப்பொருள்களும் பயன்படுகின்றன . எதிலின் 
குளோர்ஹைட்ரின் , ( ethylene chlorhydrin ) , சோடியம் தையோ 
ஸையனேட் ( sodium thio - cyanate ) , கார்பன் - பை - ஸல்ஃபைடு 
( carbon - bi - sulphide ) ஆகிய பொருள்கள் இவ்வாறு பயன்படு 


கின்றன . 


சில சமயங்களில் மொட்டு வளர்வடக்கத்தை நீடிக்கவேண்டியு 
மிருக்கலாம் . உதாரணமாக , உருளைக்கிழங்குகளைச் சேமித்துவைக் 
கும்போது அவை முளைத்துவிட்டால் பெருவிரயம் ஏற்படும் . 
இதைத் தவிர்ப்பதற்கும் வேதிப் பொருள்களைப் பயன்படுத்தலாம் . 
இதற்கு நாப்தலீன் அஸிடிக் அமிலம் பயன்படுகிறது . மெல்லிய 
காகிதத் துண்டுகளை இதில் நனைத்து உருளைக்கிழங்குகளுக்கிடையே 
தூவிவைத்தால் மொட்டுகள் வளர்வதில்லை . 


19. தாவர நோய்கள் 

( Plant Diseases ) 


மனிதர்களையும் விலங்குகளையும் போன்றே தாவரங்களும் பல 
வகை நோய்களால் பாதிக்கப்படுகின்றன . இத்தகைய நோய்கள் 
தாவரங்கட்கு , குறிப்பாக விவசாயப் பயிர்களுக்குப் பெரும் 
சேதத்தை விளைவிக்கின்றன . தாவர நோய்கள்பற்றிய ஆராய்ச்சி 
தாவர நோயியல் ( plant pathology ) என்று தாவர இயலில் ஒரு 
தனித்துறையாக விளங்குகிறது . இந் நோய்களைப்பற்றிப் பல 
பெரிய நூல்களும் அநேக ஆய்வுரைகளும் எழுதப்பட்டுள்ளன . 
இப்பகுதியில் தாவர நோய்களைப்பற்றிப் பொதுவாகவும் சுருக்க 
மாகவும் தெரிந்துகொள்வோம் . 


தாவரங்களின் வாழ்வியல் நிகழ்ச்சிகளிலோ அல்லது 
தோற்றத்திலோ ஏற்படும் அசாதாரணமான மாறுபாடுகளை நாம் 
நோய்கள் என்று சொல்கிறோம் . வாழ்வியல் நிகழ்ச்சிகளில் 
ஏற்படும் மாறுபாடுகள் கண்ணிற்குப் புலனாவதில்லை . ஆனால் , அம் 
மாறுபாடுகளின் விளைவுகள் தாவரங்களில் சில நோய் அறிகுறி 
களைத் (symptoms ) தோற்றுவிக்கின்றன . இவற்றைக்கொண்டே 
தாவர நோயியலாளர்கள் தாவரம் நோய்வாய்ப்பட்டிருப்பதைக் 
கண்டுகொள்கிறார்கள் . 


நோய் அறிகுறிகள் : நோய் அறிகுறிகள் பலவகைப்படும் . 
அவற்றைப் பொதுவாகக் கீழ்க்கண்ட வகைகளாகப் பிரித்துக் 
கொள்ளலாம் . 


வாடல் ( Wilts ) : தாவரத்தின் தண்டுப் பகுதிகள் வாடிப் 
பிறகு உலர்ந்துவிடுகின்றன . தக்காளி, வெள்ளரி , பருத்தி முதலிய 
செடிகளில் வாடல் நோய் தோன்றுகிறது . 


238 


தாவரங்களின் வாழ்வியல் 


2. பொருக்கு ( Scabs ) : நோயூக்கி செடியின் மேல்பரப்பிலுள்ள 
திசுக்களில் வளரும்போது , அத் திசு கொல்லப்பட்டுப் பொருக்கு 
களாகத் தோன்றுகிறது . உருளைக்கிழங்கில் இப் பொருக்கு நோய் 
வருகிறது . 


3. புள்ளி (Spot) : இலைகளை நோயூக்கிகள் பாதிக்கும்போது , 
சிற்சில பகுதிகளில் இங்கும் அங்குமாகத் திசுக்கள் கொல்லப்படு 
கின்றன. திசு இறந்த இப் பகுதி பழுப்பு அல்லது கறுப்பு நிறமான 
புள்ளிகளாகக் காணப்படுகிறது . புகையிலை , மிளகாய் முதலிய 
வற்றில் இந் நோயைக் காணலாம் . 


4. அழுகல் ( Rot ) : நோயூக்கிகள் செடியைப் பாதிக்கும் 
போது , பாதிக்கப்பட்ட பகுதி உருக்குலைந்து ஒரு கூழ்போல் 
ஆகிறது . காரெட் , உருளைக்கிழங்கு , பீட்ருட் முதலிய கிழங்குகள் 
இந் நோயால் பாதிக்கப்படுகின்றன . 


5 . 

முடிபச்சுகள் ( Hypertowphies ) : நோயூக்கி ஒரு செடிக்குள் 
செல்லும் போது செடியின் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மிகையான 
ஸெல் பகுப்பு உண்டாகிறது . இதன் பயனாக வேர் , தண்டு , இலை 
இவற்றில் முடிச்சுகள் தோன்றுகின்றன . முட்டைகோஸ் , பீட்ரூட் 
இவற்றில் இந் நோயைக் காணலாம் . 


6. திட்டுகள் ( Cankers ) : பாதிக்கப்பட்ட செடியின் புறப் 
பரப்பில் சற்று அமிழ்ந்த சிறு புள்ளிகள் காணப்படலாம் . சில 
செடிகளில் இச் சிறு பள்ளத்தைச் சுற்றிக் கடினமான கார்க் , திசு 
தோன்றலாம் . எலுமிச்சம் பழங்களின்மேல் இத்தகைய திட்டு 
களைக் காணலாம் . 


7 .. கொப்புளங்கள் ( Pustules ) : பூஞ்சைகளால் பாதிக்கப்பட்ட 
செடிகளில் பூஞ்சைகளின் ஸ்போர்கள் செடிகளின் புறத்திசுக்களில் 
இத்தகைய கொப்புளங்களை உண்டாக்குகின்றன . 


8. பச்சைய சோகை ( Chlorosis) : சில பூஞ்சைகள் . 
வைரஸ்கள் இவற்றால் செடிகள் பாதிக்கப்படும் போது பச்சையம் 
உண்டாவதில்லை . எனவே , செடியின் இளந்தண்டுகளும் இலை 
களும் வெளிரிட்டுக் காணப்படுகின்றன . 


9. பல்வண்ணம் ( Mosaic ) : இலையின் எல்லாப் பகுதிகளிலும் 
பச்சையம் ஒரே சீராகத் தோன்றுவதில்லை . எனவே , இலை சில 
இடங்களில் வெளிரிட்டும் , சில இடங்களில் இளம்பச்சையாகவும் , 
சில இடங்களில் பச்சையாகவும் காணப்படும் . 


தாவர நோய்கள் 


239 


0 . 


கொலைநோய் (Blight ) : இலைகள் , பூக்கள் , கொப்புகள் 
இவை முற்றிலும் வளர்வதற்கு முன்பே திடீரென்று இறந்து 
விடுவது கொலைநோய் எனப்படுகிறது . 


இவை தாவர நோய்களின் பொதுவான அறிகுறிகள் . ஒவ் 
வொரு குறிப்பிட்ட நோய்க்கும் ஒரு குறிப்பிட்ட அறிகுறி உண்டு . 
ஆனால் , ஓர் அறிகுறியை மட்டும் கொண்டு நோயின் காரணத்தைக் 
கண்டுபிடித்துவிட முடியாது . உதாரணமாக , வாடல் நோயை 
எடுத்துக்கொள்வோம் . இது பருத்திச் செடியில் ஃப்யுஸேரியம் 
வாஸின்பெக்டம் (Fusarium vacinfectum ) என்னும் பூஞ்சையில் 
உண்டாகிறது . வெள்ளரியில் எர்வீனியா டிராகிஃபைலா ( Erwinia 
trachephila ) எனும் பாக்டீரியா வாடல் நோயை உண்டாக்குகிறது . 
போதுமான 

அளவு கிடைக்காதபோது தக்காளியில் 
வாடல் நோய் உண்டாகிறது . எனவே , வாடல் என்பது பூஞ்சை 
நோயாகவோ , பாக்டீரியா நோயாகவோ , குறையூட்ட நோயா 
கவோ இருக்கலாம் . 


தாமிரம் 


நோயின் காரணங்கள் : தாவரங்களின் நோய்கட்குக் காரண 
மானவற்றைப் பின்கண்டவாறு கூறலாம் : ( 1 ) 

நோயூக்கு 
உயிரினங்கள் , ( 2 ) வைரஸ்கள் , ( 3 ) வேதிப் பொருள்கள் . 


I. நோயூக்கு உயிரினங்கள் ( Pathogenic Organisms ) 


பூஞ்சைகள் ( Fungi ) : பெரும்பான்மையான தாவர நோய் 
களுக்குக் காரணமாயிருப்பவை நோயூக்கு உயிரினங்களே . 
பூஞ்சைகள் இவற்றில் முதன்மையானவை . நெல் , கோதுமை , 
கரும்பு , சோளம் , மக்காச்சோளம் , உருளைக்கிழங்கு , முட்டைக் 
கோஸ் , கொடி முந்திரி , பருத்தி போன்ற பல முக்கியமான 
விவசாயப் பயிர்கள் பூஞ்சை நோய்களால் பாதிக்கப்படுகின்றன . 
நோய் உண்டாக்கும் பூஞ்சைகளில் முக்கியமாக ஃபைடோப் 
தோரா (Phytophthora ) , யுஸ்டிலாகோ ( Ustilago ) , எரிஸைஃபி 
( Erysiphe ) , பக்ஸீனியா ( Puccinia ) , ஃப்யூஸேரியம் இவற்றைக் 
குறிப்பிடலாம் . பூஞ்சை நோய்க்கு உதாரணமாக உருளைக் 
கிழங்குக் கொலைநோயை எடுத்துக்கொள்வோம் . ஒரு குறிப்பிட்ட 
நோயை உண்டாக்கும் நோயூக்கிக் காரணி ( causal organism ) 
எனப்படுகிறது . உருளைக்கிழங்குக் கொலைநோயின் 

காரணி 
ஃபைடோப்தோரா இன்பெஸ்டன்ஸ் ( Phytophthora infestans ) 
எனும் பூஞ்சையாகும் . பூஞ்சைக் கம்பிகள் ( hyphae) செடியி 
னுள்ளே ஸெல் இடைவெளிகளில் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . 


240 


தாவரங்களின் வாழ்வியல் 


செடியின் இலைத்துளை வழியாகச் சில கம்பிகள் நீட்டிக்கொண்டிருக் 
கின்றன . இவை ஸ்பொராஞ்ஜியா காம்புகள் ( sporangio phores ) 
எனப்படும் . இவற்றின் முனையில் கொனீடியா ( conidia ) எனும் 
கோளவடிவமான பகுதிகள் உள்ளன . இவை பூஞ்சையின் இனப் 
பெருக்க அங்கங்கள் . இவற்றின் மூலமே நோய் பரவுகிறது .. 


இலை 


தந்சைக் கம்சி 


> ஸ்போராஞ்ஜியார் காம்பு 

கொனீடியா 


படம் -19.1 ஃபைடோப்தோரா இன்பென்டன்ஸ் 


இந் நோய் , செடியின் தண்டுப் பகுதிகளைப் பாதிக்கிறது . 
தண்டுப் பகுதிகளில் பழுப்பு அல்லது கறுப்புப் புள்ளிகள் தோன்று 
கின்றன . இவை இலைகளின் முனையிலும் , விளிம்பிலும் , இலைக்காம் 
பிலும் , தண்டிலும் தோன்றுகின்றன. பின்னர் இவை விரைவாக 
இலை முழுவதிலும் பரவுகின்றன . கீழ் இலைகளிலிருந்து நோய் மேல் 
லைகளுக்குப் பரவுகிறது . இலைகள் எல்லாம் இறந்துபோகின்றன . 
இலைகள் சுருண்டுகொண்டு வாடிவிடுகின்றன . ஈரப்பதனம் மிகுதி 
யாக இருந்தால் இலை அழுகி துர்நாற்றம் வீசுகிறது . இந் நோய் 
ஓர் இடத்தில் ஒரு முறை தோன்றிவிட்டால் அதை ஒழிப்பது 
எளிதன்று . 


பாக்டீரியா நோய் : பூஞ்சைக்கு அடுத்தபடியாக பாக்டீரி 
யாக்கள் பெருமளவில் நோயை உண்டாக்குகின்றன . அழுகல் 
நோய் , வாடல் நோய் , புள்ளி நோய் , திட்டுநோய் , கொலைநோய் , 
முடிச்சு நோய் அனைத்தையும் பாக்டீரியாக்கள் உண்டாக்குகின்றன. 
நெல் , உருளைக்கிழங்கு , காரெட் , வெள்ளரி , மிளகாய் , எலுமிச்சை , 
பீட்ருட் , தக்காளி முதலிய செடிகள் பாக்டீரிய நோய்களால் 
பாதிக்கப்படுகின்றன . நோயூக்கும் பாக்டீரியாக்களில் எர்வீனியா 
( erwinia) , ஸாந்தோமோனாஸ் ( xanthomonas ), ஸ்யூடோமோனோஸ் 
(pseudomonas) , ஆக்ரோ பாக்டீரியம் ( agrobacterium ) , கோரினா 
பாக்டீரியம் (( corynabacterium ) இவற்றைக் குறிப்பிடலாம் . 
பாக்டீரிய நோய்க்கு உதாரணமாக எலுமிச்சை திட்டு நோயை 
எடுத்துக்கொள்வோம் . இந் நோயால் பாதிக்கப்பட்ட மரங்களின் 
கொம்பு , இலை , கனி இவற்றின் மீது சொறிபிடித்தாற்போலக் கடின 


தாவர நோய்கள் 


241 


மான் திட்டுகள் காணப்படும் . இந் நோய்க்குக் காரணியாக 
இருப்பது ஸந்தோமோனாஸ் ஸிட்ரை ( xanthomonas citri ) எனும் 
பாக்டீரியாவாகும் . பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட இலைகளின் 
கீழ்ப்பக்கத்தில் வெளிர் வளையங்களால் சூழப்பட்ட சிறு புள்ளிகள் 
தோன்றுகின்றன . இவை கடினமான கொப்புளங்கள் போல் வளர் 

இக் கொப்புளங்களின் நடுப்பகுதியில் சிறிய பள்ளம் 
தோன்றுகிறது . இந்நோய் செடிகளின் மற்றப் பகுதிகளுக்கும் பரவு 
கிறது . பல சிறு புள்ளிகள் சேர்ந்து பெருந்திட்டுகள் ஆவதுமுண்டு . 
நோய் தீவிரமடையும்போது இலைகள் உதிர்ந்து கிளைகள் மடிய 
ஆரம்பிக்கின்றன . அதிகமாக நோய்ப்பட்ட செடிகள் வளர்ச்சி 
குன்றியுள்ளன . விளைச்சல் குறைந்துவிடுகிறது . 


கின்றன . 


இ . பாசிகள் ( Algae ) : பாசிகள் எல்லாம் பெரும்பாலும் 
சுயஜீவிகள் . ஆனால் , மிகச்சில ஒட்டுண்ணிகளும் உண்டு . அவற்றில் 
ஒன்றான ஸெஃபலூயரெஸ் ( cephaeleuros ) எனும் பாசி 

உயர் 
தாவரங்களைப் பாதிக்கிறது . காபி , தேயிலை , கொய்யாச் செடிகள் 
இப் பாசியால் பாதிக்கப்படுகின்றன . உதாரணமாக , ஸெஃபலூய 
ரெஸ் வைரஸென்ஸ் ( cephaeleuros virescens ) எனும் பாசி தேயிலை 
யில் செந்துரு நோயை ( red rust ) உண்டாக்குகிறது . 


புல்லுருவி 


உறிஞ்சு 
வேர் 


சாறுக்குழல் 

தொகுதி 
– ஓம்புயிர் 


படம் - 19.2 ஒட்டுண்ணியும் , 3 ம்புயிரும் 


ஈ . 


உயர் தாவரங்கள் : ஒட்டுண்ணிகளான சில உயர் தாவரங் 
களும் மற்றத் தாவரங்களின் மேல் வளர்ந்து அவற்றைப் பாதிக்கின் 
றன . இதனால் விளைச்சல் பெருமளவு குறைகிறது . இவற்றைப் 
பொதுவாகப் புல்லுருவிகள் என்கிறோம் . மா , ஆரஞ்சு , நெல்லி , 
ஆப்பிள் முதலிய மரங்களும் , சோளம் போன்ற தானியங்களும் 
புல்லுருவிகளால் பாதிக்கப்படுகின்றன . இவற்றில் லொராந்தஸ் 
(loranthus), விஸ்கம் ( viscum ) , ஸ்டிரகா ( striga ) இவை முக்கிய 
மானவை . முதலிரண்டும் மரங்களின் தண்டிலே ஒட்டுண்ணிகளாக 
வாழ்கின்றன . ஸ்டிரகா வேரிலே ஒட்டுண்ணியாக வளர்கிறது . 

16 


242 


தாவரங்களின் வாழ்வியல் 


ஒட்டுண்ணிகள் உறிஞ்சு வேர் ( hanstoria ) எனும் வேர்களைக் 
கொண்டுள்ளன . இவ் வேர்கள் மரத்தைத் துளைத்துக்கொண்டு 
போய் ஓம்பு உயிரின் ( host) சாறுக்குழல்களுடன் தொடர்பு 
கொண்டு , அதன் சத்தை உறிஞ்சுகின்றன . 


( 2 ) பூச்சிகளும் புழுக்களும் : 015LCLIL ( nematode ) 
எனும் உருளைப் புழுக்கள் தாவரங்களின் வேர்களையும் , இலைகளையும் , 
தண்டுகளையும் பாதிக்கின்றன . கோதுமை , பருத்தி , புகையிலை , 
பீட்ருட் முதலிய செடிகள் இவற்றால் பாதிக்கப்படுகின்றன . 

தாவரநோய்கள் பரவுவதற்குக் காரண்மாயுள்ளன . 
இளந்தண்டுகளைத் துளைத்துச் சாற்றை உறிஞ்சுகின்றன . இளஞ் 
செடிகளிலே முட்டையிட்டு முடிச்சுகளைத் தோற்றுவிக்கின்றன . 


பூச்சிகள் 


SRNA 


Mouch 


புரத உறை 


10000 
WUVO 


படம் - 19.3 புகையிலைப் பல்வண்ண நோய் வைரஸ் 


II . வைரஸ்கள் : இவை பெரும் நியூக்ளியோ - புரதங்கள் . 
இவை உயிரினத்தைச் சேர்ந்தவையா , இல்லையா என்பது.சர்ச்சைக் 
குரியது . மற்ற உயிரினங்களைப்போல இவை உண்ணுவதில்லை ; 
சுவாசிப்பதில்லை ; தனித்திருக்கும்போது இனப்பெருக்கம் செய்வ 
தில்லை . ஆனால் , ஓம்பு உயிர் ஒன்றின் ஸெல்லிலே இருக்கும்போது 
அவை இனப்பெருக்கம் அடைகின்றன . புகையிலை , கரும்பு , 
உருளைக்கிழங்கு , தக்காளி , வெள்ளரி , முட்டைகோஸ் , முள்ளங்கி , 
பீட்ருட் முதலிய பல விவசாயப் பயிர்கள் வைரஸ்களால் பாதிக்கப் 
படுகின்றன . வைரஸ் நோய்க்கு உதாரணமாக , நாம் புகையிலைப் 
பல்வண்ண நோயை ( tobacco mosaic ) - எடுத்துக்கொள்வோம் . 
இந் நோயை உண்டாக்கும் வைரஸ் நீண்டகோல்போன்றது . வைர 
ஸின் மையத்தில் ஆர் . என் . ஏ . எனும் ரைபோ நியூக்ளியிக் அமிலம் 


தாவர நோய்கள் 


243 


உள்ளது . அதைச் சுற்றிலும் புரத உறை ஒன்றுள்ளது . உயிரினங் 
களில் காணப்படும் வேறு ஸெல் அங்கங்கள் எதுவும் வைரஸில் 
இல்லை ( படம் 19-3 ) . 

வைரஸால் பாதிக்கப்பட்ட புகையிலைச் செடிகளின் இலைகளில் 
பச்சையம் ஒரே சீராக உண்டாவதில்லை . எனவே , வெளிர் பச்சைத் 
திட்டுகளும் , பச்சைத் திட்டுகளும் கலந்து இலையில் காணப்படும் . 
செடி குட்டையாக இருக்கும் . இலைகள் விகாரமாகச் சுருங்கி 
இருக்கும் . இந்நோய் விளைச்சலைக் குறைக்கிறதே தவிர , செடிகளைக் 
கொல்வதில்லை . 

III . வேதிப் பொருள்கள் : ஆலை உலைகளிலிருந்து வெளிவரும் 
பல வாயுக்கள் செடிகளைப் பாதிக்கின்றன . குறிப்பாக ஸல்பர் . 
டை - ஆக்ஸைடு ( sulphur - di - oxide ), கரிப்புகை இவை செடிகளைப் 
பாதிக்கின்றன . நிலத்திலே உள்ள ஸெலினியம் ( selenium ) , ஈயம் 
( lead ) , தாமிரம் (copper ), பாதரசம் ( mercury ) ஆகியவற்றின் 
கூட்டுப்பொருள்களும் தாவரங்களைப் பாதிக்கலாம் . செடிகளுக்கு 
மருந்து அடிக்கும்போது அதிலுள்ள தாமிரம் , ஆர்ஸினிக் ( arsenic ) 
கூட்டுப் பொருள்களும் செடிகளில் நோயை உண்டாக்கக்கூடும் . 
தாவரங்களுக்குத் தேவையான சில கனிமங்கள் இல்லாதபோது 
குறையூட்ட நோய்கள் தோன்றுகின்றன . இதைப்பற்றி நாம் கனி 
மங்களின் ஊட்டம் என்ற பகுதியில் பார்த்தோம் . 


நோய் உண்டாவதேன் ? 

நோயூக்கிகள் உள்ளே செல்லும்போது அவை தாவரங்களின் 
உணவைப் பறித்துக் கொள்கின்றன . தாவரங்களின் வளர்ச்சிக்குத் 
தேவையான ஊட்டப் பொருள்கள் கிடைப்பதில்லை . இதனால் 
நோய் உண்டாகலாம் . சில நோயூக்கிகள் தங்களது நோய் வளர் 
சிதை மாற்றத்தின்போது நச்சுப்பொருள்களை (toxins ) வெளியிடு 
கின்றன . 

இவை தாவரங்களின் திசுக்களை அழிக்கலாம் . 
நோயூக்கிகள் எண்ணிக்கையில் பெருகும்போது , சாறுக்குழல்களை 
அடைத்துக்கொள்ளலாம் ; அல்லது நோயூக்கிகள் சில ஆச்ஸின்களை 
வெளியிடலாம் . அதன் காரணமாகச் செடிகளின் ஸெல்களில் 
மிகையான பகுப்பு ஏற்பட்டு முடிச்சுகள் தோன்றலாம் . 
இவ்வாறு பல்வேறு காரணங்களால் நோய் உண்டாகிறது . 


நோய் பரவும் விதம் 

1. காற்று : பூஞ்சைகளின் ஸ்போர்களை இவை வெகு தூரம் 
கொண்டுசென்று புதிய இடங்களில் நோய்களை உண்டாக்கு 


கின்றன . 


244 


தாவரங்களின் வாழ்வியல் 


t 


2. பூச்சிகள் : இவையும் பூஞ்சைகளின் ஸ்போர்களையும் 
பாக்டீரியாக்களையும் செடிக்குச் செடி பரப்புகின்றன . வைரஸ்கள் 
பரவுவதற்கு முக்கியமான காரணம் இவைதாம் . 


3. . நிலம் : அநேக நோயூக்கிகள் பாதகமான காலங்களில் 
நிலத்தில் மறைந்து வாழ்கின்றன . நிலத்திலே பயிர் செய்யும் 
போது அவை பயிர்களைப் பற்றிக்கொள்கின்றன . 


4. விதை , பதியங்கள் . கிழங்குகள் : விதைகள் , பதியங்கள் 
கிழங்குகள் இவற்றில் நோயூக்கிகளோ , அவற்றின் ஸ்போர்களோ 
பெருமளவில் உள்ளன . இவை விதைகள் , பதியங்கள் , கிழங்குகள் 
இவற்றின் மேற்பரப்பிலேயோ அல்லது உள்ளேயோ இருக்கலாம் . 


5. விவசாயக் கருவிகள் : அநேக நோயூக்கிகள் , குறிப்பாக , 
வைரஸ்கள் , விவசாயக் கருவிகள் மூலம் பரவுகின்றன . 

சில 
வைரஸ்கள் விவசாயிகளின் கையில் ஒட்டிக்கொண்டுகூடப் பரவு 


கின்றன . 


தவிர்ப்பு முறைகள் : செடிகளுக்கு நோய் கண்டுவிட்டால் , 
அவற்றைக் குணப்படுத்த முடியாது . குறையூட்ட நோய்களாக 
இருந்தால் , குறிப்பிட்ட கனிமத்தைக் கொடுப்பதன்மூலம் குணப் 
படுத்தலாம் . மற்ற நோய்களுக்குத் தவிர்ப்பு முறைகளையே 
கையாளவேண்டும் . 


1. நோய்க் கண்காணிப்பு ( Quarantine ) : ஓர் இடத்தில் ஒரு 
குறிப்பிட்ட தாவரநோய் இருப்பதாகத் தெரிந்தால் , அங்கிருந்து 
செடிகளை வேறு இடங்கட்குக்கொண்டு போக அனுமதிக்கக்கூடாது . 
எந்த ஒரு புதிய வகைச் செடியையும் ஒரு பகுதியில் புகுத்துமுன் 
அதைக் கண்காணிப்பு நிலையங்களில் வளர்த்து , நோயற்றது என்று 
தெரிந்தபின் தான் புகுத்தவேண்டும் . 


2. சீரான விவசாயம் : நோய் பரவுவதற்கான காரணங்களை 
மேலே பார்த்தோம் . அவற்றை அகற்றுவதன் மூலம் நோய்களை 
அழிக்கலாம் . அறுவடை முடிந்தபின் குப்பைகளை எரிக்க வேண்டும் . 
பயிர் விளைந்து கொண்டிருக்கும் போது செடியில் நோய் தோன்றி 
னால் , அச் செடியை அப்புறப்படுத்தி அழித்துவிடவேண்டும் . நிலம் . 
மூலமாகப் பரவும் நோயூக்கிகளை ஒழிக்க நிலத்தைக் கிருமிநீக்கம் 
( sterilization ) செய்ய வேண்டும் . விவசாயக் கருவிகளால் நோய் 
பரவுவதைத் தடுக்க அவற்றையும் கிருமிநீக்கம் செய்ய வேண்டும் . 
விதைகள் , கிழங்குகள் , பதியங்கள் இவற்றின்மேல் ஒட்டிக்கொண்டு 
நோயூக்கிகள் பரவுவதைத் தடுக்க - அவற்றை விதைக்குமுன் 


தாவர நோய்கள் 


245 


கிருமி நாசினிகளில் தோய்த்துப் பின்னர் விதைக்க வேண்டும் 
நோயூக்கி உள்ளே இருக்குமானால் , அவற்றை வெந்நீரில் 
தோய்த்து நடலாம் . 


களை அழித்தல் : அநேக நோயூக்கிகள் களைச்செடிகளில் தங்கள் 
வாழ்வுக் காலத்தின் ஒரு பகுதியைக் கழிக்கின்றன . இக் களைச் 
செடிகளை அகற்றுவதன் மூலம் நோய்களை ஒழிக்கலாம் . 

பூச்சி ஒழிப்பு : அநேக நோய்கள் பரவுவதற்கு . குறிப்பாக , 
வைரஸ் நோய்கள் பரவுவதற்குப் பூச்சிகளே காரணமாக உள்ளன . 
அவற்றை ஒழிப்பதன் மூலம் நோய் பரவுவதைத் தவிர்க்கலாம் . 

மருந்தடித்தல் : வளரும் செடிகளின் மேல் பூஞ்சை நாசினிகள் 
( fungicides), பூச்சிநாசினிகள் ( insecticides ) இவற்றைத் தெளிக்க 
வேண்டும் . 


நோய் எதிர் வகைகள் (Disease Resetant Varieties) : தாவர 
நோய்களை ' ஒழிக்க இதுவே சிறந்த வழி . அநேக செடிகளுக்கு . 
குறிப்பாக , காட்டுச் செடிகளுக்கு ' நோயை எதிர்க்கும் திறன் 
இயற்கையிலேயே அமைந்துள்ளது . இத்தகைய செடிகளின் எதிர்ப் 
புத் திறனைக் கலப்பினப் பெருக்கத்தின் ( hybridization ) மூலம் 
விவசாயப் பயிர்கட்கு மாற்றி நோய் எதிர் வகைகள் உண்டாக்கப் 
படுகின்றன . தனி வரித்தேர்வின் ( pure line -selection ) மூலமும் 
இத்தகைய வகைகளை உண்டாக்கலாம் . இவற்றைப் பயிர் செய் 
தால் நோய்களைத் தவிர்க்கலாம் . 


20 . 


முடிவுரை 


வாழ்வெனும் நிகழ்ச்சியை , பௌதீக - வேதி விதிகளால் 
விளக்க முடியுமென்ற நம்பிக்கையுடன் இச் சிறு நூலை நாம் 
தொடங்கினோம் . தாவரங்களின் வாழ்வியலின் பல நிகழ்ச்சிகள் 
புரிந்துகொள்ள முடியாதவை . என்று கருதப்பட்ட நிகழ்ச்சிகள் 
பௌதீக வேதி விதிகளால் விளக்கப்பட்டிருப்பதைக் கண்டோம் . 
எனினும் , பல நிகழ்ச்சிகள் இன்னும் முழுமையாக - விளக்கப் 
படவில்லை என்பதையும் கண்டோம் . இதற்கெனத் தொடர்ந்து 
பல ஆராய்ச்சிகள் நடைபெற்றுவருகின்றன . உயிரியலாளர்கள் , 
ஸெல்களின் மட்டத்திலேயே தங்கள் ஆராய்ச்சிகளை இதுவரை 
செய்துவந்தனர் . இன்றோ ஸெல்களில் உள்ள பொருள்களின் 
மூலக்கூறுகளை ஆராய ஆரம்பித்துவிட்டனர் . மூலக்கூறு உயிரியல் 
( Molecular Biology ) என்ற அத் துறை உயிரியலின் ஒரு முக்கிய 

துறையாகிவிட்டது . உயிரின் இரகசியத்தைக் கண்டு 
பிடிப்பதே இந்த ஆராய்ச்சியின் நோக்கம் . இத் துறையில் ஏற் 
பட்டுள்ள முன்னேற்றங்கள் அண்டவெளிச் சாதனைகளைவிட 
அற்புதமானவை . உயிர் உயிரையே ஆராய்ந்துகொண்டிருக்கிறது ! 
•உயிரெனும் புதிர் ' என்ற தலைப்புடன் நூலைத் தொடங்கினோம் .. 
அப் புதிர் விடுவிக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்ற 
நம்பிக்கையோடு இச்சிறு நூலை முடிப்போம் . 


மான 


ஆதாரங்கள் 


இந்த நூலில் கண்டுள்ள செய்திகள் , புள்ளிவிவரங்கள் , 
படங்கள் இவற்றிற்கு ஆதாரமான நூல்களின் பெயர்கள் கீழே 
தரப்பட்டுள்ளன . 


1. Baron , W. M. M.- Organisation in Plants ' ( 1963). 
2. Bonner , James & Galston , Arthur W. - Principles of Plant 

Physiology ' ( 1952 ) . 
3. Cohn , Norman S. - Elements of Cytology ' ( 1964 ) . 
4. Galston , Arthur W.- The Life of the Green Plant ' ( 1963 ) . 
5. Greenberg , David M. - Metabolic Pathways ' Vol . I ( 1960 ), 

( Editor ). 
6. Jennings , D. H .- ' The Absorption of Solutes by Plant Cells ' 

( 1963 ) . 
7. Loewy , Ariel G. & Siekevitz - Cell Structure and Function ' 

( 1963 ) 
8. McElroy , William D .- ' Cellular Physiology and Bioche 

mistry'1963. 
9. Mertz , Edwin T. - Elementary Biochemistry ? ( Indian Edin . 

( 1963 ) 
10. Meyer , Bernard S. 

Introduction to Plant Physiology 
Anderson , Donald B. 

(London Edn . , 1963 ) . 
Bohning , Richard W. 
11. Miller , Erston V .- ' Within the Living Plant ' ( 1953 ) . 
12. Ray , Peter Martin - The Living Plant ' ( 1963) 
13. Sistrom , W.R.- Microhial Life ' ( 1962) . 
14. Stace , C. A- (Edited by Shaw , AC ). A Guide to Sub 

Cellular Botany ' ( 1963 ) . 
15. Steward , F. C.- Plants at Work ' ( 1965 ) . 
16. Steward , F.C. (Editor) — Plant Physiology ' ( A Treatise ) 

Vol . I- A , Cellular Organization and Respiration '. 
17. Steward , F. C. ( Editor )—Plant Physiology ' ( A Treatise ) 

Vol. I - B , Photosynthesis and Chemosynthesis ' . 


} 


கலைச் சொற்கள் 
( தமிழ் - ஆங்கிலம் ) 


அ 


- 


அகார் அகார் 
அகோனிடேஸ் 
அக்ரோபாக்டீரியம் 
அங்கக அமிலம் 
அங்கக மட்கு 
அடக்கி 


Agar - agar 
Aconitase 
Agrobacterium 
Organic acid 
Humus 
Inhibitor 
Adenine 
Adenosine tri phosphate 


அடினீன் 


- 


- 


- 


அடினோஸைன் டிரை பாஸ் 

பேட் 
அடுக்கு 
அண்டம் 
அதிர்ச்சி இயக்கம் 
அமிலேஸ் 
அமினோ அமிலங்கள் 
அமீபாவகை இயக்கம் 
அமைப்பு அலகு 
அமைனோ தொகுதி 
அமைன் நீக்கம் 
அமோனியா 
அமோனியம் தையோ 

ஸயனேட் 
அம்சங்கள் 
அயனி 
அயனி உள் எடுப்பு 
அயனிச் சேகரம் 
அயனிகளின் பகைமை 


Lamella 
Egg 
Seismonasty 
Amylase , 
Amino acids 
Amoeboid movement 
Structural unit 
Amino group 
Deamination 
Ammonia 
Ammonium thio - cyanate 


- 


- 


- 


- 


Factors 
Ion 
uptake of Ions 
Accumulation of ions 
Ion antagonism 


கலைச்சொற்கள் 


249 


- 


- 


- 


அயனிப் பரிமாற்றம் 
அயோடின் 
அரைச்செலுத்திச் சவ்வு 
அலனீன் 
அலுமினியம் 
அலைவு 
அல்கலாயிடு 
அல்ட்ரா மைக்ரோஸ்சோப் 
அல்லார்டு 
அல்லி இதழ் 
அழுகல் நோய் 
அளிப்புக் காலம் 
அஸிடால் டிஹைடு 
அஸிடிக் அமிலம் 
அஸிடில் கோ - ஏ 
அஸைடு 
அஸோடோ பாக்டர் 


Ion exchange 
Iodine 
Semi- permeable membrane 
Alanine 
Aluminium 
Oscillation 
Alkaloid 
Ultra - microscope 
Allard 
Sepal 
Rot disease 
Presentation time 
Acetal dehyde 
Acetic acid 
Acetyl co- A 
Azide 
Azoto bacter 


- 


- 


ஆக்ஸின் 


- 


ஆக்ஸாலிக் அமிலம் 

Oxalic acid 
ஆக்ஸாலோ ஸக்கீனிக் அமிலம் - Oxalosuccipic acid 
ஆக்ஸால் - அஸிடிக் அமிலம் 

Oxalacetic acid 
ஆக்ஸிடேஸஸ் 

Oxidases 

Auxin 
ஆக்ஸின் முன்பொருள் 

Auxin precursor 
ஆக்ஸிஜன் 

Oxygen 
ஆக்ஸிகரண கார்பன் நீக்கம் Oxidative decarboxylation 
ஆக்ஸிகரணம் 

Oxidation 
ஆக்ஸிகரணி 

Oxidising agent 
ஆண்டெர்ஸன் 

Anderson 
ஆர் . என் . ஏ . 

RNA 
ஆர்கிட் 

Orchid 
ஆர்கினேஸ் 

Arginase 
ஆர்ஸினிக் 

Arsenic 
ஆல்கஹால் டிஹைட்ரோஜி Alcohol dehydrogenase 

னேஸ் 
ஆல்டோலேஸ் 

Aldolase 
ஆல்பா கிளிஸரோ பாஸ்பேட் - Alpha glycerophospate 


- 


- 


250 


தாவரங்களின் வாழ்வியல் 


- 


a - Keto glutaric acid 


ஆல்பா கீடோ க்ளூடாரிக் 

அமிலம் 
ஆல்பா சுருள் 
ஆல்பா நாப்தலீன் அஸிடிக் 

அமிலம் 
ஆல்பா நாப்தில் அஸிடமைடு 
ஆற்றல் மாற்றம் 


- Alpha helix 

Alpha napthalene acetic acid 


Alpha napthyl acetamide 
Energy transferance 
Awn 
Oscillatoria 
Ascorbic acid oxidase 


ஆன் 


ஆஸில்லடோரியா 
ஆஸ்கார்பிக் ஆஸிட் ஆக்ஸி 

டேஸ் 
ஆஸ்கெனாஸி 
ஆஸ்பார்டிக் அமிலம் 
ஆஸ்மாடிக் அழுத்தம் 
ஆஸ்மாஸிஸ் 


- 


Askenasy 
Aspartic acid 

Osmotic pressure 
-- Osmosis 


இ 


Translocation 
Intussuception 
Matrix 
Coenzymes 
Conjugated proteins 
Indole acetic acid 
Indole butyric acid 
Indole propionic acid 


- 


- 


டெப்பெயர்ச்சி 
இடைச்செருகல் 
இடைப்பொருள் 
ணைநொதிகள் 
இணைந்த புரதங்கள் 
இண்டோல் அஸிடிக் அமிலம் 
இண்டோல் ப்யூடிரிக் அமிலம் 
இண்டோல் ப்ரோபியோனிக் 

அமிலம் 
இயக்கம் 
இயக்க ஆற்றல் 
இயோஸின் 
இரட்டைச் சவ்வு 
இரும்பு 
இரும்பு ஸல்பேட் 
இருவிதை இலைச்செடி 
இருள் கிரியை 
இலை இடைத்திசு 
இலைக்கக்க மொட்டு 
இலைத்துளை 
இலைத்துளை நீராவிப் போக்கு 
இலோடியா 


- 


Movement 
Kinetic energy 
Eosine 
Double membrane 
Iron 
Ferric sulphate 
Dicot 
Dark reaction 
Mesophyll 
Axillary bud 
Stomata 
Stomatal transpiration 
Elodea 


- 


- 


கலைச்சொற்கள் 


251 


இல்ஜின் 
இனப்பெருக்கம் 
இனோலேஸ் 
இனோல் பைரூவிக் அமிலம் 


Eljin 
Reproduction 
Enolase 
Enol pyruvic acid . 


- 


ஈ 


ஈயம் 
ஈரப்பசை இயக்கங்கள் 
ஈரப்பசை நீர் 
ஈராண்டுச் செடி 
ஈர்ப்பு திசைச்சார்பு இயக்கம் 
ஈர்ப்பு நிறமாலை 
ஈர்ப்பு நீர் 
ஈர்ப்புப் பட்டைகள் 


- Lead 

Hygroscopic movements 
Hygroscopic water 
Biennial 
Geotropic movement 
Absorption spectrum 
Gravitational water 
Absorption bands 


- 


உணர்திறன் 
உணர் பகுதி 
உம்ப்ரீட் 
உயர் அழுத்தக் கரைசல் 
உயிர்ப்பற்ற உறிஞ்சுதல் 
உயிர்ப்பு உறிஞ்சுதல் 
உயிர்மண்டலம் 
உள்புறணி 
உள்ளீர்த்தல் 
உள்ளீர்ப்பு அழுத்தம் 
உறிஞ்சு அழுத்தம் 
உறிஞ்சு அழுத்த ஏற்றம் 
உறிஞ்சு வேர் 
உறைநீக்கம் 


Sensitivity 
Preceptive region 
Um breit 

Hypertonic solution 
- Passive absorption 

Active absorption 
Biosphere 
Inner cortex 
Imbibition 
Imbibition pressure 
Suction pressure 
Gradient of suction pressure 
Haustoria 
Scarification 


ஊ 


- 


ஊக்கி 


- 


ஊக்குவிப்பு ஆற்றல் 
ஊசியிலை மரங்கள் 
ஊட்டக் கரைசல் 
ஊட்ட நீர்ச்சோதனைகள் 


Activator 
Energy of activation 
Conifers 
Nutrient solution 
Water culture experiments 


- 


252 


தாவரங்களின் வாழ்வியல் 


எ 


- 


எக்ஸ் - ஆஸ்மாஸிஸ் 
எண்டோடர்மிஸ் 
எண்டோப்ளாஸ்மிக் வலை 
எண்டோஸ்பெர்ம் 
எதிர்மறை வேர் அழுத்தம் 
எதிர்மின் அயனி 
எதிர் மின்னேற்றம் 
எதிலின் குளோர்ஹைட்ரீன் 
எதில் சாராயம் 
எபிதம் 
எமல்ஷன் 
எரிஸைஃபி 
எர்வீனியா டிராகிஃபைலா 
எலெக்ட்ரான் 
எஸ்கோம்பி 


Exosmosis 
Endodermis 
Endoplasmic reticulam 
Endosperm 
Negative root pressure 
Anion 
Negative charge 
Ethylene Chlorhydrin 
Ethyl alcohol 
Epithem 
Emulsion 
Erysiphe 
Erwinia trachephila 
Electron 
Escombe 


- 


- 


ஏ 


ஏற்பான் 
ஏற்றுதிறன் ( நிலம் ) 


Acceptor 
Capillarity 


ஐஸோ ஸிட்ரிக் அமிலம் 


Isocitric acid 


* 


ஒ 


- 


-- 


ஒட்டிணைவு 
ஒருவிதை இலைச்செடி 
ஒருஸெல் உயிரினம் 
ஒலீயிக் அமிலம் 
ஒளி ஆக்ஸிகரணம் 
ஒளிக்காலத்துவம் 
ஒளிக்காலத் தூண்டல் 
ஒளிக்காலப் பின்விளைவு 
ஒளிக்கிரியை 
ஒளிச்சேர்க்கை 
ஒளித்திசைச்சார்பு இயக்கம் 


Adhesion 
Monocot 
Unicellular organism 
Oleic acid 
Photo oxidation 
Photoperiodism 
Photoperiodic induction 
Photoperiodic after effect 
Light reaction 
Photosynthesis 
Phototropic movement 


- 


- 


கலைச்சொற்கள் 


253 


ஒளித்தூண்டல் 
ஒளி பாஸ்பரீகரணம் 


Phototaxis 
Photo phosphorylation 


ஓ 


ஓட்ஸ் 
ஓராண்டுச் செடி 
ஓவர்டன் 


Oats 
Annual plant 
Overton 


க 


- 


கடத்தல் 
கடத்தல் காலம் 
கடத்தி 
கணிகங்கள் 
கதிரியக்கப் பொருள்கள் 
கருவுறுதல் 
கரைசல் 
கரைபொருள் 
கரைப்பான் 
கரோடின் 
கலப்பினப் பெருக்கம் 
கனிமப் பொருள்கள் 
கனிமப்பொருள் ஊட்டம் 


Conduction 
Conduction time 
Carrier . 
Plastids 
Radioactive substances 
Fertilization 
Solution 
Solute 
Solvent 
Carotene 
Hybridization 
Minerals 
Mineral nutrition 


- 


கா 


காரணி 


காப்பு ஸெல் 

Guard cell 

Carsative organism 
கார்பனேட் 

Carbonate 
கார்பன் 

Carbon 
கார்பன் - டை - ஆக்ஸ்ைடு 

Carbon - di - oxide 
கார்பன் - நைட்ரஜ்ன் ( கா / நை ) - Carbon- Nitrogen ( C / N ) Ratio 

விகிதம் 
கார்பன் - பை - ஸல்பைடு 

Carbon - bi- sulphide 
கார்பன் மானாக்ஸைடு 

Carbon monoxide 
கார்பாக்ஸிலேஸ் 

Carboxylase 
கார்பானிக் அமிலம் 

Carbonic acid 
கார்போஹைட்ரேஸஸ் 

Carbohydrases 
கால்ஸியம் 

Calcium 
கால்ஸியம் குளோரைடு 

Calcium chloride 
கால்ஸியம் சல்பேட் 

Calcium sulphate 


- 


-- 


254 


தாவரங்களின் வாழ்வியல் 


கால்ஸியம் பாஸ்பேட் 
காற்றோட்டம் 
காஸ்மாஸ் 


Calcium phosphate 
Aeration 
Cosmos 


கி 


- 


கிரானா 
கிரிக் 
கிரிஸ்டல்லாயிடு 
கிரிஸ்டே 
கிரெப் வட்டம் 
கிரைஸாந்திமம் 
கிளாபுலீன் 
கிளாமிடோமோனாஸ் 
கிளாஸ்ட்ரீடியம் 
கிளிஸரால் 
கிளிஸரால் டிஹைடு 3 
பாஸ்பேட் 
கிளைகாலிஸிஸ் 
கிளைகோலேஸ் 
கிளைஸீன் 
கினிடின் 


Grana 
Crick 
Chrystalloid 
Cristae 
Krebs cyele 
Chrysanthemum 
Globulin 
Chlamydomonas 
Clostridium 
" Glycerol 
Glyceral dehyde 3 phosphate 


Glycolysis 
Glycolase 
Glycine 
Kinetin 


G 


- 


11| 


Chromosome 
Chromatin 
Gwanosine triphosphate 


குரோமஸோம் 
குரோமாடின் 
குவானஸைன் டிரைபாஸ் 
பேட் 
குவானிலிக் அமிலம் 
குவானீன் 
குளூகோஸ் 
குளூகோஸ் 1 பாஸ்பேட் 
குளூகோஸ் 6 பாஸ்பேட் 
குளோரின் 
குளோரோபாம் 
குறிப்புச் சார்பு 
குறு நாள் செடிகள் 
குறைத்தல் 
குறைப்பான் 


Guanilic acid 
Guanine 
Glucose 
Glucose 1 phosphate 
Glucose 6 phosphate 
Chlorine 
Chloroform 
Specificity 
Short day plants 
Reduction 
Reducing agent 


- 


- 


- 


- 


கலைச்சொற்கள் 


355 


குறைப்பு அமைனீகரணம் 
குறையூட்ட நோய்கள் 


Reductive amination 
Deficiency diseases 


கூ 


1 


கூட்டிணைவு 
கூட்டுயிர்கள் 
கூட்டுயிர் வாழ்க்கை 
கூம்பு கூஜா 


Cohesion 
Symbionts 
Symbiosis 
Conical flask 


கொ 


கொத்து இலை நோய் 
கொப்புளங்கள் 
கொலாய்டு 
கொலைநோய் 
கொழுப்பு 
கொழுப்பு அமிலங்கள் 
கொனீடியா 


- 


Rosette disease 
Pustules 
Colloid 
Blight 
Fat 
Fatty acids 
Conidia 


கோ 


கோ - என்ஸைம் ஏ 
கோத்லெவ்ஸ்கி 
கோபால்ட் 
கோரினி பாக்டீரியம் 
கோளப் புரதங்கள் 


Co - Ensyme A 
Godlewski 
Cobalt 
Coryne bacterium 
Globular proteins 


க் 


க்யூடிகிள் 
க்யூடிகிள் நீராவிப் போக்கு 
க்யூடின் 
க்ளூடாமிக் அமிலம் 


Cuticle 
Cuticular transpiration 
Cutin . 
Glutamic acid 


சங்கேதம் 
சம் அழுத்தக் கரைசல் 
சமநிலை 
சல்லடைக் கண் கோட்பாடு 


Code 
Isotonic solution 
Equilibrium 
Sieve theory 


256 


தாவரங்களின் வாழ்வியல் 


- 


சல்லடைக் குழல் 
சல்லடைத் தட்டு 
சாம்பல் புள்ளி நோய் 
சாராயம் 
சாறேற்றம் 
சான்டெர் 


Sieve tube 
- Sieve plate 

Grey speck 
Alcohol 

Ascent of sap 
-.- Sander 


- 


சிறப்பினம் 
சிறு ஊட்டப் பொருள்கள் 
சிற்றிலை நோய் 


Species 
Micro nutrients 
Little leaf disease 


சு 


சுயேச்சை ஆற்றல் 
சுவர் அழுத்தம் 
சுவாச ஈவு 
சுவாச தளப்பொருள் 
சுவாச நொதி 


- Free energy 

Wall pressure 
Respiratory quotient 
Respiratory substrate 
Respiratory enzyme 
Cyclosis 


சுழற்சி 


சூல்பை 


Ovary 


செ 


- 


செந்துரு நோய் 
செமித்தல் 
செமித்தல் நொதிகள் 
செயல்முறை 
செலுத்தாச் சவ்வு 
செலுத்துச் சவ்வு 
செலுத்துத்திறன் 
செறிவு 


Red rust 
Digestion 
Digestive enzymes 
Mechanism 
Impermeable membrane 
Permeable membrane 
Permeability 
Concentration 


- 


சை 


சைலக்கியான் 
சோடியம் 
சோடியம் குளோரைடு 
சோடியம் தையோஸயனேட் 


Chailakhian 
Sodium 
Sodium chloride 
Sodium thiocyanate 


- 


' கலைச்சொற்கள் 


257 - 


_ 


டயாலிஸிஸ் 
டயாஸ்டேஸ் 


Dialysis 
Diastase 


டா 


டார்வின் 


- 


Darwin 


டி 


De - oxy - ribontcleic acid 


- 


- 


டி ஆக்ஸி - ரைபோநியூக்ளியிக் 

அமிலம் 
டி ஆக்ஸிரைபோஸ் 
டி பிளாஸ்மோலிஸிஸ் 
டிரிப்டோபேன் 
டிரிப்ஸினேஸ் 
டிரைபாஸ்போபைருடீன் 
நியூக்ளியோடைடு 
டிரையோஸ் பாஸ்பேட் 
டிஹைட்ரோஜினேஸ் 


De - oxyribose 
De - plasmolysis 
Tryptophane 
Trypsinase 
Triphosphopyridine nucleotide 


Triose phosphate dehydroge 

nase 


டெ 


டெட்ஸ்க்ரேஸ் 
டெஸ்மோடியம் கைரென்ஸ் 
டெஸ்மோலேஸஸ் 


Dextrase 
Desmodium gyrens 
Desmolases 


டை 


2 , 4- Dichlorophenoxy acetic 

acid ( 2 , 4 - D ) 
Diphosphoglyceric acid 


2 , 4 - டைகுளோரோபீனாக்ஸி 

அஸிடிக் அமிலம் ( 2 , 4 - டி ) 
டைபாஸ்போகிளிஸரிக் 

அமிலம் 
டை பாஸ்போபைருடீன் 

நியூக்ளியோடைட் 
டைரோஸின் 
டைஹைட்ராக்ஸி அஸிடோன் 
பாஸ்பேட் 


Diphosphopyridine nucleotide 


Tyrosine 


Dihydroxy acetone phosphate . 


டோ 


Tonoplast 


டோனோப்ளாஸ்ட் 

17 


258 


தாவரங்களின் வாழ்வியல் 


த . 


- 


- 


தக்கை 
தட்பப் பதனம் 
தண்டுச் சோறு 
தண்டுப் பகுதி 
தண்டு வெடிப்பு நோய் 
தம்பம் 
தரசச் சோதனை 
தளப்பொருள் 
தனிப் புரதங்கள் 
தனி வரித் தேர்வு 
தன்வயமாதல் 
தன்னிச்சை இயக்கம் 


Cork 
Vernalization 
Pith 
Shoot system 
Stem crack 
Column 
Starch test 
Substrate 
Simple proteins 
Pure line selection 
Assimilation 
Autonomic movement 


- 


தா 


தாமிரம் 
தாவர நோயியல் 
தாழ் அழுத்தக் கரைசல் 
தாற்காலிக வாடல் 


Copper 
Plant pathology 
Hypotonic solution 
Temporary wilting 


55 


- 


திசு வளர்ப்பு 
திசைச்சார்பிலா இயக்கம் 
திசைச்சார்பு இயக்கம் 
திடநிலை 
திட்டு நோய் 


Tissue 
Tissue culture 
Nastic movement 
Tropic movement 
Tone 
Canker 


தீ 


தீர்வுகட்ட 


Critical 


துணைசெல் 
துத்தநாகம் 
துருவம் 
துளைப்பரப்பு 


Companion cell 
Zinc 
Pole 
Pore area 


கலைச்சொற்கள் 


1 


259 


' 


தூண்டப்பட்ட இயக்கம் 
தூண்டல் 
தூது ஆர் . என் . ஏ . 


தூ 

Paratònic movement 
Stimulus 
Messenger RNA 


தே 


தேர்வு செலுத்து சவ்வு 


Selectively permeable memb 

rane 


தை 
தைமீன் 

Thimine 
தையாமீன் 

Thiamine 
தையாமீன் பைரோபாஸ்பேட் Thiamine pyrophosphate 
தையோ பாஸில்லஸ் 

Thiobacillus 
தையோபாஸில்லஸ் தையோ- Thiobacillus thiooxidans 

ஆக்ஸிடென்ஸ் 
தையோபாஸில்லஸ் தையோ 
பாரஸ் 

Thiobacillus thiopharus 
' தையோஸயனேட் 

Thiocyanate 
தையோஸல்பேட் 

Thiosulphate 


- 


- 


தொ 
தொடக்க பிளாஸ்மோலிஸிஸ் -- Incipient plasmolysis 
தொலைச்சிவப்பு 

Far red 


ந 


நச்சுப் பொருள் 
நடு அடுக்கு 
நடுநிலைக் கொழுப்புகள் 


Toxin 
Middle lamella 
Neutral fats 


கா 


தார்ப் புரதங்கள் 
நாள் நடுநிலைச் செடிகள் 


Fibrous proteins 
Day neutrals 


நி 


நியூக்ளியஸ் 
நியூக்ளியஸ் சவ்வு 


Nucleus 
Nuclear membrane 


260 


தாவரங்களின் வாழ்வியல் 


நியூக்ளியஸ் திரவம் 
நியூக்ளியோலஸ் 
நியூட்ரான் 
நிலக்கரைசல் 
நிலநீர் மட்டம் 
நிலையான வாடல் 
நிறமி 


Karyolymph 
Nucleolus 
Neutron 
Soil solution 
Water table 
Permanent wilting 
Pigment 


நீ 


- 


- 


- 


நீராவிப் போக்கு 
நீரிகள் 
நீர் இணைத்தல் 
நீர் இலைத்துளை 
நீர் உறிஞ்சல் 
நீர்க்கசிவு 
நீர் கொள்திறன் 
நீர் தாங்குதிறன் 
நீர்த்திசைச் சார்பு இயக்கம் 
நீர்ப்போக்கு 
நீர்வடிதல் 
நீர் விரும்பா கொலாய்டுகள் 
நீர் விரும்பு கொலாய்டுகள் 
நீளும் பகுதி 
நீள் நாள் செடிகள் 


- 


Transpiration 
Hydrases 
Hydrolysis 
Hydathode 
Absorption of water 
Guttation 
Field capacity 
Water -holding capacity 
Hydrotropic movement 
Pleeding 
Drainage 
Hydrophobic colloids 
Hydrophilic colloids 
Region of elongation 
Long day plants 


நு 


நுண் இழை 
நுண்ணுயிர்கள் 
நுண்கண் சல்லடை 
நுண்துளை நீர் 
நுண்துளைப் பரப்பு 
நுண்துளை மண்கலம் 
நுண் வடிகட்டி 
நுனி இறப்பு நோய் 


Microfibril 
Microbes 

Ultra sieve 
- Capillary water 

Pore area 
Porous pot 
Ultra filter 
Die back 


- 


நெ 


நெகிழ்ச்சி நிலை 


- 


Flaccid condition 


கலைச்சொற்கள் 


261 


நே 


நேரடிப் பரிமாற்றம் 
நேர்மின் அயனி 
நேர் மின்னேற்றம் 


Contact exchange 
Kation 
Positive charge 


கை 


நைடெல்லா 

Nitella 
நைட்ரஸோ கோக்கஸ் 

Nitroso coccus 
நைட்ரஸோ மோனாஸ் 

Nitroso monas 
நைட்ரஜன் 

Nitrogen 
நைட்ரஜன் நிலைப்பாடு 

Nitrogen fixation 
நைட்ரஜன் நீக்கும் பாக்டீரியா - Denitrifing bacteria 
நைட்ரஜன் பாக்டீரியா 

Nitrogen bacteria 
நைட்ரஜன் வட்டம் 

Nitrogen cycle 
நைட்ரேட் 

Nitrate 
நைட்ரைட் 

Nitrite 
நைட்ரோபாக்டர் 

Nitrobacter 
நைட்ரோஜினேஸ் 

Nitrogenase 
நொ 


- 


நொதி 
நொதித்தல் 
நொதிமுன் பொருள் 


Enzyme 
Fermentation 
Proenzyme 


ப 


நோ 


நோயூக்கி 
நோய்க் கண்காணிப்பு 


Pathogen 
Qurantine 


பக்ஸீனியா 
பசுங்கணிகம் 
பச்சயச் சோகை 
பச்சைய நிறமாலை 
பச்சையம் 
பஞ்சுத் திசு 
படிவம் 
பட்டைத் துளை 
பட்டைத் துளை நீராவிப் 
போக்கு 


Puccinia 
Chloroplast 
Chlorosis 
Chlorophyll spectrum 
Chlorophyll 
Spongy parenchyma 
Pattern 
Lenticel 
Lenticular transpiration 


262 


தாவரங்களின் வாழ்வியல் 


- 


- 


பதியங்கள் 
பரப்பல் 
பரப்பு ஒட்டல் 
பரவு அழுத்தம் 
பரவுதல் 
பரவுதல் கோட்பாடு 
பரிதிச் சுழற்சி 
பல் துளைத் தடுக்கு 
பல்வண்ணம் 
பல்வைனஸ் 
பழுப்பு நோய் 
பழுப்பு மைய நோய் 
பற்றுக்கம்பி 
பனிக்கால வகை 


Cuttings 
Apposition 
\ Adsorption 

Diffusion pressure 
Diffusion 
Diffusion hypothesis 
Circumnutation 
Multiperforate septum 
Mosaic 
Pulvinus 
Browning 
Brown heart 
Tendril 
Winter variety 


E 


பா 


. 


பாசிகள் 

Algæ 
பாதரசம் 

Mercury 
பாமிடிக் அமிலம் 

Palmitic acid 
பாமிடின் 

Palmitin 
பாரெங்கைமா 

Parenchyma 
பார்ச்மென்ட் 

Parchment 
பாலிபெப்டைடு 

Polypeptide 
பாலிமெர் 

Polymer 
பாலிஸேடு 

Palisade 
பால்ஸம் 

Balsam 
பால்ஸ்ரட் 

Baalsrud 
பாஸ்படைடு 

Phosphatide 
பாஸ்பரஸ் 

Phosphorus 
பாஸ்பரஸ் மாற்றிகள் 

Transphosphorylases 
பாஸ்போஇனோல் பைரூவிக் Phosphoenol pyruvic acid 

அமிலம் 
பாஸ்போகிளிஸரிக் அமிலம் Phosphoglyceric acid 
2 - பாஸ்போகிளிஸரிக் அமிலம் 2 - Phosphoglyceric acid 
3 -பாஸ்போகிளிஸரிக் அமிலம் 3 - Phosphoglyceric acid 
பாஸ்போகிளிஸரோ ம்யூடேஸ்- Phosphoglycero mutase 
பாஸ்போலிபிட் 

- , Phospholipid 


-- 


- 


- 


பி 


பி -கரோடின் 


B - Carotene 


கலைச்சொற்கள் 


263 


பிக்ரிக் அமிலம் 
பிரமிடீன் 
பிரவுன் இயக்கம் 
பிரிடாக்ஸின் 
பிளாக்மன் 
பிளாஸ்மா சவ்வு 
பிளாஸ்மோலிஸிஸ் 
பிளாஸ்மோலெம்மா 


Picric acid 

Pyrimidine 
- Brownian movement 

Pyridoxin 
Blackman 
Plasma membrane 
Plasmolysis. 
Plasmolemma 


- 


பீனில்-அஸிடிக் அமிலம் 


- 


Phenylacetic acid 


பு 


- 


புகையிலைப் பல்வண்ண நோய் 
புடைபெயர்வு 
புரதங்கள் 
புரதச் சேர்க்கை 
புரோடியோலிடிக் நொதிகள் 
புரோடோப்ளாச ஓட்டக் 

கோட்பாடு 
புரோடோப்ளாசம் 
புல்லி இதழ் 
புறத்தோல் 


Tobacco mosaic 
Locomotion 
Proteins 
Protein synthesis 
Proteolytic enzymes 
Streaming of Protoplasma 

hypothesis 
Protoplasm 
Petal 
Epidermis 
Cortex 


= 


புறணி 


பூச்சிநாசினி 
பூஞ்சை 
பூஞ்சைக் கம்பி 
பூஞ்சைநாசினி 
பூட்டு- சாவிக் கோட்பாடு 
பூ மூலத்திசு 
பூரிதக் கரைசல் 


Insecticide 
Fungi 
Fungal hyphae 
Fungicide 
Lock and key hypothesis 
Flower primordia 
Saturated solution 


பெ 


பெக்கியடோ - ஆ 
பெக்டின் 


Beggiatoa 
Pectin 


264 


தாவரங்களின் வாழ்வியல் 


பெப்டிடேஸ் 
பெப்டைடு இணைப்பு 
பெப்ஸினோஜென் 
பெப்ஸின் 
பெரிசைகிள் 
பெரும் ஊட்டப் பொருள்கள் 
பெருமணல் 
பென்ஸோக்யூனோன் 


Peptidase 
Peptide bond 
Pepsinogen 
Pepsin 
Pericycle 
Macro nutrients 
Coarse sand 
Benzoquinone 


- 


பை 


பைகார்பனேட் 
பைடோக்ரோம் 
ஃபைடோப்தோரா 
ஃபைடோப்தோரா இன் 
ஃபெஸ்டன்ஸ் 
ஃபைடோஸ்டீரால் 
பைரூவிக் அமிலம் 


Bicarbonate 
Phytochrome 
Phytophthora 
Phytophthora infestans 


Phytosterol 
Pyruvic acid 


பொ 
பொடிமணல் 

Fine sand 
பொட்டாஷியம் டை 

Potassium dichromate 
குரோமேட் 
பொட்டாஷியம் நைட்ரேட் Potassium nitrate 
பொட்டாஷியம் பெர்மாங்க Potassium permanganate 

னேட் 
பொருக்கு நோய் 

Scale 


- 


- 


போட்டி அடக்கல் 
போட்டியிலா அடக்கல் 
போரான் 
போஸ்ட்லெத் வெயிட் 


போ 

Competitive inhibition 
Noncompetitive inhibition 
Boron 
Postleth wait 


பௌ 


பௌதீகக் கோட்பாடு 


- 


Physical theory 


ப் 


- 


ஃப்யூமரிக் அமிலம் 
ஃப்யூமரேஸ் 


Fumaric acid 
Fumarase 


கலைச்சொற்கள் 


265 


Purine 
Fusarium vas infectum 


* . * 


Fructose phosphate 
Fructose 1 , 6 diphosphate 


ப்யூரின் 
ஃப்யூஸேரியம் வாஸ் 

இன்ஃபெக்டம் 
ஃப்ரக்டோஸ் பாஸ்பேட் 
ஃப்ரக்டோஸ் 1 , 6 டைபாஸ் 

பேட் 
ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் 
ப்ரோடான் 
ஃப்ளேவின் அடினீன் டை 

நியூக்ளியோடைடு 
ஃப்ளோயம் 
ஃப்ளோரிஜென் 


Fructose 6 phosphate 
Proton 
Flavine adenine dinucleotide 


Phloem 
Florigen 


- 


மகரந்தக் குழல் 
மகரந்தச் சேர்க்கை 
மக்னீஷியம் 
மஞ்சள் நுனி நோய் 
மஞ்சள் புள்ளி நோய் 
மண் அரிப்பு 
மயிர்த் துடுப்புகள் 
மயிர்த் துடுப்பு இயக்கம் 
மறுவினை 
மறுவினைக் காலம் 
மன்ச் - 


Pollen tube 
Pollination 
Magnesium 
Yellow tip disease 
Speckled yellow disease 
Erosion 
Cilia 
Ciliary movement 
Reaction 
Reaction time 
Munch 


- 


மா 


- 


மாங்கனீஸ் 
மாலிக் அமிலம் 
மாலிப்டீனியம் 
மால்டேஸ் 
மால்டோஸ் 
மாற்று அமைனீகரணம் 
மாற்று ஆர் . என் . ஏ . 
மானோஃப்ளூரோ அஸிடேட் 
மானோஸாக்கரைடு 


Manganese 
Malic acid 
Molybdenium 
Maltase 
Maltose 
Transamination 
Transfer RNA 
Monobluoro acetate 
Monosaccharide 


- 


மி 


மிகை ஆற்றல் இணைப்பு 
மிகை ஆற்றல் பாஸ்பேட் 


Energy rich bond 
Energy rich phosphate 


266 


தாவரங்களின் வாழ்வியல் 


- 


மிடோகாண்ட்ரியா 
மில்லெர் 
மின் ஏற்றம் 
மின் நடுநிலை 
மின் பிரிதல் 


Mitochondria 
Miller 
Electrical charge 
Electrical neutrality 
Electrophoresis 


மீ 


மீளாக் கொலாய்டுகள் 
மீளுங் கொலாயிடுகள் 


Irreversible colloids 
Reversible colloids 


- 


முடிச்சுகள் 
முயென்ஷர் 
முவ்வெழுத்துச் சங்கேதம் 
முளை உறை 
முளைத்தல் 
முனை ஆதிக்கம் 
முனைமொட்டு 


மு 

Hypertrophies 
Muensher 
Triplet code 
Coleoptile 
Germination 
Apical dominance 
Apical bud 


மூ 


' மூலக்கூறு 
மூலக்கூறு உயிரியல், 


Molecule 
Molecular biology 


மெ 


மெடிகாகோ ஸடைவா 
மெதியோனின் 
மெரிஸ்டம் 


Medicago sativa 
Methionine 
Meristem 


மே 


- 


மேரிலாண்ட் மாமத் 
மேற்பரப்பு வினைகள் 
மேஸன் 


Maryland mammoth 
Surface reactions 
Mason 


- 


மை 


மைக்ரோஸ்கோப் 
மைய அழுகல் நோய் 


Microscope 
Heart rot disease 


கலைச் சொற்கள் 


267 


மொ 


மொத்த ஓட்டக் கோட்பாடு 


Mass flow hypothesis 


யந்திரீக விரவல் 


Mechanical suspension 


யீ 


யீஸ்டு 


Yeast 


யுரீடிலிக் அமிலம் 


Uridylic acid 


யூரிடீன் ட்ரைபாஸ்பேட் 
யூரியா 
யூரோஸில் 


Uridine triphosphate 
Urea 
Urocil 


ராபர்ட் பிரவுன் 
ராபர்ட் ஹூக் 


Robert Brown 
Robert Hooke 


ரை 


* 


ரைபுலோஸ் டைபாஸ்பேட் 
ரைபுலோஸ் மானோபாஸ்பேட்ட 
ரைபோ நியூக்ளியிக் அமிலம் 
ரைபோஃப்ளேவின் 
ரைபோஃப்ளேவின் மானோ 
நியூக்ளியோடைடு 
ரைபோஸோம் 


Ribulose diphosphate 
Ribulose monophosphate 
Ribonucleic acid 
Riboflavin 
Riboflavin mononucleotide 


Ribosome 


ரோ 


ரோஜெர்ஸ் 


Rogers 


லா 


லாக்டிக் அமிலம் 
லாட்ஷா 


Lactic acid 
Latshaw 


268 


தாவரங்களின் வாழ்வியல் 


து 


லாயிடு 
லாரிக் அமிலம் 


Lloyd 
Lauric acid 


- 


லி 


லிபிட் 
லிபேஸஸ் 
லிபோ புரதங்கள் 
லிவிங்ஸ்டன் 
லினோலியிக் அமிலம் 


Lipid 
Lipases 
Lipo proteins 
Livingston 
Linoleic acid 


- 


லெ 


- 


லெட்யூஸ் 
லெபச்கின் 


Lettuce 
- Lepechkin 


லொ 


லொராந்தஸ் 


Loranthus 


வ 


- 


- 


வசந்தகால வகை 
வண்டல் 
வண்ணக் கணிகங்கள் 
வரம்பிடு அம்சக் கோட்பாடு 
வளர்சிதை மாற்றம் 
வளர்ச்சி 
வளர்ச்சி இயக்கங்கள் 
வளர்ச்சிப் பெருங்காலம் 
வளர் நுனி 
வளர்வடக்கம் 
வளையச் சோதனை 
வளைவு இயக்கம் 


Spring variety 
Silt 
Chromoplasts 
Theory of limiting factors 
Metabolism 
Growth 
Growth movements 
Grand period of growth 
Growing point 
Dormancy 
Ringing experiment 
Movement of curvature 


- 


- 


வா 


வாக்குவோல் 
வாடல் 
வாடல் சம எண் 
வாடல் நோய் 
வாட்ஸன் 


Vacuole 
Wilting 
Wilting coefficient 
Wilt disease 
Watson 
Valine 


வாலைன் 


கலைச்சொற்கள் 


269 


வி 


- 


விதை இலை 
விதைக்கரு 
விந்து 
விரவிய பொருள் 
விரவு ஊடகம் 
விறைப்பு அழுத்தம் 
விறைப்பு நிலை 
வினையூக்கி 
விஸ்கம் 


Cotyledon 
Embryo 
Sperm 
Dispersed phase 
Dispersion medium 
Turgor pressure 
Turgid state 
Catalyst 
Viscum 


- 


- 


- 


வெப்ப இயக்கம் 
வெப்பக் காலத்துவம் 
வெப்பத் தூண்டல் 
வெளியீட்டு இயக்கங்கள் 
வெளிரிடல் 
வெளிர் கணிகங்கள் 
வென்ட் 


வெ 

Thermal activity 
Thermo periodism 
Thermotaxis 
Excretory movements 
Etiolates 
Leucoplasts 
Went 


வே 


- 


வேதி இணைப்புகள் 
வேதிச்சேர்க்கை 
வேதித் திசைச்சார்பு இயக்கம் 
வேதித்தூண்டல் 
வேர் அழுத்தம் 
வேர்- தண்டு விகிதம் 
வேர்த்தூவி 
வேர்த்தொப்பி 
வேர்முடிச்சுகள் 
வேறுபாடடைதல் 
வேறுபாட்டு இயக்கங்கள் 


Chemical bonds 
Chemosynthesis 
Chemotropic movement 
Chemotaxis 
Root pressure 
Root -shoot ratio 
Root hair 


- 


Root cap 


Root nodules 
Differentiation 
Movements of variation 


வை 


வைடமின் பி , 12 


- 


Vitamin B12 


வோக்லெர் 


Vogler 


270 


தாவரங்களின் வாழ்வியல் 


ஹி 


- 


ஹில் 
ஹில் கிரியை 


Hill 
Hill reaction 


ஹெ 

Hemicellulose 


ஹெமிஸெல்லுலோஸ் 


- 


ஹைட்ரஜன் 
ஹைட்ரஜன் நீக்கம் 
ஹைட்ரஜன் நீக்கிகள் 
ஹைட்ரஜன் பெர் ஆக்ஸைடு 
ஹைட்ரஜன் ஸல்பைடு 
ஹைட்ராக்ஸில் அமைன் 


ஹை 

Hydrogen 
Dehydrogenation 
Dehydrogenases 
Hydrogen peroxide 
Hydrogen sulphide 
Hydroxyl amine 


ஹோ 

Hoagland 


ஹோக்லண்ட் 


ஸ 


ஸக்கீனிக் அமிலம் 
ஸல்பர் டை ஆக்ஸைட் 
ஸல்பேட் 


- 


Succinic acid 
Sulphur dioxide 
Sulphate 


ஸா 


- 


ஸாந்தியம் 
ஸாந்தோஃபில் 
ஸாந்தோமோனாஸ் 
ஸாந்தோ மோனாஸ் ஸிட்ரை 
ஸால் 


Xanthium 
Xanthophyll 
Xanthomonas 
Xanthomonas citri 
Sol 


ஸி 


ஸிக்மா வளர்ச்சி வரைகோடு 
ஸிடிடீன் டிரைபாஸ்பேட் 
ஸிடோஸின் 
ஸிட்ரிக் அமிலம் 
ஸிலிகான் 
ஸிஸ் அகோனிடிக் அமிலம் 
ஸிஸ்டீன் 


Sgmoid curve of growth 
Cytidine triphosphate 
Cytosine 
Citric acid 
Silicon 
Cis aconitic acid 
Cystine 


- 


கலைச்சொற்கள் 


271 


ஸ் 


ஸுக்ரேஸ் 
ஸுக்ரோஸ் 
ஸுபெரின் 


Sucrase 
Sucrose 
Suberin 


ஸெ 


ஸெஃபலூயரஸ் வைரஸென்ஸ்- Cephaeleuros virescens 
ஸெலீனியம் 

Selenium 
ஸைல் சுவர் 

Cell wall 
ஸெல் துடிப்பு 

Pulsation 
ஸெல் நீட்சி 

Cell elongation 
ஸெல் பகுப்பு 

Cell division 
ஸெல்லுலோஸ் 

Cellulose 


ஸை 


1 


ST 


ஸைகோட் 
ஸைடோகுரோம் - ஏ 
ஸைடோகுரோம் - ஏ , 
ஸைடோகுரோம் - பி 
ஸைடோகுரோம் - ஸி 
ஸைடோப்ளாசம் 
ஸைமேஸ் 
ஸைலம் 


Zygote 
Cytochrome - a 
Cytochrome-ag 
Cytochrome - b | 
Cytochrome- c 
Cytoplasm 
Zymase 
Xylem 


- 


ஸோ 


ஸோயாபீன்ஸ் 


Soyabeans 


50 


- 


ஸ்கூக் 
ஸ்ட்ராஸ்பர் கெர் 
ஸ்டூவர்ட் 
ஸ்டோரோமா 
ஸ்பரிச திசைச்சார்பு இயக்கம் 
ஸ்பொராஞ்சியா காம்புகள் 
"ஸ்யூடோமோனாஸ் 
ஸ்லைம் மோல்டு 


Skoog 
Strasburgher 
Stewart 
Stroma 
Thigmotropic movement 
Sporangio phores 
Pseudomonas 
Slime mould 


272 


தாவரங்களின் வாழ்வியல் 


ஷ்வான் 
ஷ்லெகெல் 


Schwann 
Schlegel 


ஜி 

Gibberellin 


ஜிப்ரெல்லீன் 


ஜீ 


ஜீவித ஆற்றல் 
ஜீவிதக் கோட்பாடு 


Vital force 
Vital theory 


- 


ஜெ 


ஜெல் 


Gel 


கலைச்சொற்கள் 
( ஆங்கிலம் - தமிழ் ) 


A 


- 


Absorption 
Absorption bands 
Absorption spectrum 
Acceptor 
Acetaldehyde 
Acetic acid 
Aconitase 
Activator 
Activated diffusion 
Active absorption 
Acytyl , Co. A 
Adenine 
Adenosine triphosphate 
Adhesion 
Adsorption 
Aeration 
Agar agar 
Agrobacterium 
Alanine 
Alcohol 
Alcohol -de -hydrogenase 


= 


நீர் உறிஞ்சுதல் 
ஈர்ப்புப் பட்டைகள் 
ஈர்ப்பு நிறமாலை 
ஏற்பான் 
அஸிடால்டிஹைடு 
அஸிடிக் அமிலம் 
அகோனிடேஸ் 
ஊக்கி 
ஊக்குவிக்கப்பட்ட பரவுதல் 
உயிர்ப்பு உறிஞ்சுதல் 
அஸிடில் , கோ . ஏ 
அடினீன் 
அடினோஸைன் டிரைபாஸ்பேட் 
ஒட்டிணைவு 
பரப்பு ஒட்டல் 
காற்றோட்டம் 
அகார் அகார் 
அக்ரோபாக்டீரியம் 
அலனீன் 
சாராயம் 
ஆல்கஹால் - டி - ஹைட்ரோ 

ஜினேஸ் 
ஆல்டோலேஸ் 
பாசிகள் 
அல்கலாயிடு 
அல்லார்டு 


Aldolase 
Algæ 
Alkaloid 
Allard 

18 . 


274 


தாவரங்களின் வாழ்வியல் 


Alpha helix 
Alphanapthalene acetic acid 


Alphanapthyl acetamide 
Aluminium 
Amino group 
Ammonia 
Ammonium thiocyanate 


Amoeboid movement 
Amylase 
Anaerobic Respiration 
Anderson 
Anhydryde 
Anion 
Annuals 
Anthesin 
Apical bud 
Apical dominance 
Apposition 
Arginase 
Arsenic 
Ascent of sap 
Ascorbic acid oxidase 


ஆல்ஃபா சுருள் 
ஆல்ஃபா நாப்தலீன் அஸிடிக் 
அமிலம் 
ஆல்ஃபா நாப்தில் அஸிடமைடு 
அலுமினியம் 
அமைனோ தொகுதி 
அமோனியா 
அமோனியம் தையோஸய 
' னேட் 
அமீபாவகை இயக்கம் 
அமிலேஸ் 
காற்றிலாச் சுவாசம் 
ஆண்டெர்ஸன் 
நீரற்ற 
எதிர்மின் அயனி 
ஓராண்டுச் செடிகள் 
ஆந்தீஸின் 
முனை மொட்டு 
-முனை ஆதிக்கம் 
பரப்பல் 
ஆர்கினேஸ் 
-ஆர்ஸீனிக் 
சாறேற்றம் 
ஆஸ்கார்பிக் ஆஸிட் ஆக்ஸி 

டேஸ் 
ஆஸ்கெனாஸி 
ஆஸ்பார்டிக் அமிலம் 
தன்வயமாதல் 
தன்னிச்சை இயக்கம் 
ஆக்ஸின் 
ஆக்ஸின் முன்பொருள் 
ஆன் 
இலைக்கக்க மொட்டு 
அஸைடு 


- 


- 


Askenasy 
Aspartic acid 
Assimilation 
Autonomic movement 
Auxin 
Auxin precursor 
Awn 
Axillary bud 
Azide . 


B 


Baalsrud 
Balsam 


பால்ஸ்ரட் 
பால்ஸம் 


275 


கலைச்சொற்கள் 
B : Corotene 
Beggiatoa 
Benzoquinone 
Bicarbonate 
Biennials 
Biosphere 
Blackman 
Bleeding 
Blight 
Boron 
Brown heart 
Brownian movement 
Browning 


பி . கரோடீன் 
பெக்கியடோஆ 
பென்ஸோக்யுனோன் 
பைகார்பனேட் 
ஈராண்டுச் செடிகள் 
உயிர்மண்டலம் 
பிளாக்மன் 
நீர்ப்போக்கு 
கொலைதோய் 
போரான் 
பழுப்பு மைய நோய் 
பிரவுன் இயக்கம் 
பழுப்பு நோய் 


C 


- 


Calcium 
Calcium chloride 
Calcium phosphate 
Calcium sulphate 
Canker 
Capillarity 
Capillary water 
Carbonate 
Carbohydrase 
Carbon 
Carbon- bi- sulphide 
Carbon - di - oxide 
Carbonic acid 
Carbon monoxide 
Carbon - Nitrogen ( C / N ) Ratio 


கால்ஸியம் 
கால்ஸியம் குளோரைடு 
கால்ஸியம் பாஸ்பேட் 
கால்ஸியம் சல்பேட் 
திட்டுநோய் 
ஏற்றுதிறன் ( நிலம் ) 
நுண்துளை நீர் 
கார்பனேட் 
கார்பொஹைட்ரேஸ் 
கார்பன் 
கார்பன் - பை - ஸல்ஃபைடு 
கார்பன் - டை - ஆக்ஸைடு 
கார்பானிக் அமிலம் 
கார்பன் மானாக்ஸைடு 
கார்பன் - நைட்ரஜன் ( கா / நை ) 
விகிதம் 
கார்பாக்ஸிலேஸ் 
கரோடின் 
கடத்தி 
வினை ஊக்கி 
நேர்மின் அயனி 
காரணி 
ஸெல் பகுப்பு 
ஸெல் நீட்சி 


- 


Carboxylase 
Carotine 
Carrier 
Catalyst 
Cation 
Causal organism 
Cell division 
Cell elongation 


276 


தாவரங்களின் வாழ்வியல் 


Cellulose 


Cell sap 


- 


- 


- 


Cell wall 
Cephaeleuros virescens 
Chailakian 
Chemosynthesis 
Chemotaxis 
Chemotropism 
Chlamydomonas 
Chlorine 
Chloroform 
Chlorophyll 
Chlorophyll spectrum 
Chloroplast 
Chlorosis 
Chromatin 
Chromoplastids 
Chromosome 
Chrystalloid 
Cilia 
Ciliary movement 
Circumnutation 
Cisaconitic acid 
Citric acid 
Clostridium 
Coarse sand 
Cobalt 
Code 
Co -enzymes 
Co - enzyme - A 
Colloid 
Column 
Companion cell 
Competitive inhibition 
Concentration 
Conduction 
Conduction time 
Conical flask 
Conidia 


ஸெல்லுலோஸ் 
ஸெல் ரசம் 
ஸெல் சுவர் 
ஸெஃபலூயரஸ் வைரஸென்ஸ் 
சைலக்கியான் 
வேதிச்சேர்க்கை 
வேதித் தூண்டல் 
வே தித் திசைச்சார்பு இயக்கம் 
கிளாமிடோமோனாஸ் 
குளோரின் 
குளாரோஃபாம் 
பச்சையம் 
பச்சைய நிறமாலை 
பசுங்கணிகம் 
பச்சையச் சோகை 
குரோமாடின் 
வண்ணக் கணிகங்கள் 
குரோமஸோம் 
கிரிஸ்டல்லாயிடு 
மயிர்த்துடுப்புகள் 
மயிர்த் துடுப்பு இயக்கம் 
பரிதிச் சுழற்சி 
ஸிஸ் அகோனிடிக் அமிலம் 
ஸிட்ரிக் அமிலம் 
கிளாஸ்ட்ரீடியம் 
பெருமணல் 
கோபால்ட் 
சங்கேதம் 
ணைநொதிகள் 
கோ - என்ஸைம் - ஏ 
கொலாய்டு 
தம்பம் 
துணைஸெல் 
போட்டி அடக்கல் 
செறிவு 
கடத்தல் 
கடத்தல் காலம் 
கூம்பு கூஜா 
கொனீடியா 


- 


- 


- 


- 


கலைச்சொற்கள் 


277 


ஊசி இலை மரங்கள் 
இணைந்த புரதங்கள் 
நேரடிப் பரிமாற்றம் 
| தக்கை 


புறணி 


Conifers 
Conjugated proteins 
Contact exchange 
Cork 
Cortex 
Corynebacterium 
Cotyledons 
Crick 
Cristæ 
Critical 
Cuticle 
Cuticulartranspiration 
Cutin 
Cutings 
Cyanide 
Cyclosis 
Cysteine 
Cytidine triphosphate 
Cytochrome - a 
Cytochrome - a 
Cytochrome- b 
Cytochrome- c 
Cytoplasm 


- 


கோரினிபாக்டீரியம் 
விதை இலைகள் 
கிரிக் 
கிரிஸ்டே 
தீர்வுகட்ட 
க்யூடிகிள் 
க்யூடிகிள் நீராவிப் போக்கு 
க்யூடின் 
பதியங்கள் 
ஸயனைடு 
சுழற்சி 
ஸிஸ்டீன் 
ஸ்டிடீன் டிரைஃபாஸ்பேட் 
ஸைடோகுரோம் - ஏ. 
ஸைடோகுரோம் - ஏ . 
ஸைடோகுரோம் - பி 
ஸைடோகுரோம் - ஸி 
ஸைடோப்ளாசம் 


- 


பேட் 


- 


D 


- 


- 


Dark reaction 
Darwin . 
Day neutral 
Deamination 
Deficiency disease 
Dehydrogenases 
Dehydrogenation 
Denitrifying bacteria 
Deoxyribo nucleic acid 


இருள் கிரியை 
டார்வின் 
நாள் நடுநிலைச் செடிகள் 
அமைன் நீக்கம் 
குறையூட்ட நோய்கள் 
ஹைட்ரஜன் நீக்கிகள் 
ஹைட்ரஜன் நீக்கம் 
நைட்ரஜன் நீக்கும் பாக்டீரியா 
டி - ஆக்ஸிரைபோ நியூக்ளியிக் 

அமிலம் 
டி - ஆக்ஸிரைபோஸ் 
டிபிளாஸ்மோலிஸிஸ் 
டெஸ்மோலேஸஸ் 
டெக்ஸ்ட்ரேஸ் 


- 


Deoxyribose 
Deplasmolysis 
Desmolases 
Dextrase 


||| 


278 


தாவரங்களின் வாழ்வியல் 


- 


1 


-- 


Dialysis 
Diastase 
2 , 4 , Dichlorophenoxy aceti 

acid (2,4, D ) 2,4. 
Dicot 
Differentiation 
Diffusion 
Diffusion hypothesis 
Diffusion pressure 
Digestion 
Digestive enzymes 
Dihydroxy acetone phosphate 


டயாலிஸிஸ் 
டயாஸ்டேஸ் 
2 , 4 , டைகுளோரே -பீனாக்ஸி 

அஸிடிக் அமிலம் ( 2,4 , டி ) 
இருவிதை இலைச்செடி 
வேறுபாடடைதல் 
பரவுதல் 
பரவுதல் கோட்பாடு 
பரவு அழுத்தம் 
செமித்தல் 
செமித்தல் நொதிகள் 
டைஹைட்ராக்ஸி அஸிடோன் 

ஃபாஸ்பேட் 
டைஃபாஸ்போ கிளிஸரிக் 

அமிலம் - " 
டைஃபாஸ்போ பைருடீன் 

நியூக்ளியோடைடு 
விரவிய பொருள் 
விரவு ஊடகம் 
வளர்வடக்கம் 
இரட்டைச் சவ்வு 


Diphosphoglyceric acid 


Diphosphopyridine nucleotide - 


Dispersed phase 
Dispersion medium 
Dormancy 
Double membrane 


Egg 
Electrical charge 
Electrical neutrality 
Electron 
Electron transport 
Electrophoresis 
Elodea 
Embryo 
Emulsion 
Endodermis 
Endoplasmic reticulum 
Endosperm 
Energy of activation 
Energy rich bonds 
Energy rich phosphates 
Energy transference 


அண்டம் . 
மின் ஏற்றம் 
மின் நடுநிலை 
எலெக்ட்ரான் 
எலெக்ட்ரான் மாற்றம் 
மின் பிரிதல் 
இலோடியா 
விதைக்கரு 
எமல்ஷன் 
எண்டோடெர்மிஸ் 
எண்டோப்ளாஸ்மிக் வலை 
எண்டோஸ்பெர்ம் 
ஊக்குவிப்பு ஆற்றல் 
மிகை ஆற்றல் இணைப்புகள் 
மிகை ஆற்றல் பாஸ்பேட்டுகள் 
ஆற்றல் மாற்றம் 


கலைச்சொற்கள் 


279 


Enotase 
Enol pyruvic acid 
Enzyme 
Eosine 
Epidermis 
Epithem 
Equilibrium 
* Erosion 
Erwinia trachyphila 
Erysiphe 
Escombe 
Ethyl alcohol 
Ethylenechlorhydrin. 
Etiolation 
Excretory movement 
Exosmosis 


இனோலேஸ் 
இனோல் பைரூவிக் அமிலம் 
நொதி 
இயோனின் 
புறத்தோல் 
எபிதெம் 
சமநிலை 
மண் அரிப்பு 
- எர்வீனியா டிராகிஃபைலா 
எரிஸைஃபி 
எஸ்கோம்பி 
எதில் சாராயம் 
எதிலின் குளோர்ஹைட்ரீன் 
வெளிறிடல் - 
வெளியீட்டு இயக்கங்கள் 
எக்ஸ் - ஆஸ்மாஸிஸ் 


= 


Factors 
Far red 
Fats 
Fatty acids 
Fermentation 
Fern 
Fertilization 
Fibrous proteins 

Field capacity 
Fine sand 
Flaccid state 
Flavine adenine dinucleotide 


அம்சங்கள் 
தொலைச் சிவப்பு 
கொழுப்புகள் 
கொழுப்பு அமிலங்கள் 
நொதித்தல் 
பிரணி 
கருவுறுதல் 
நார்ப் புரதங்கள் 
நீர்கொள்திறன் 
பொடிமணல் 
நெகிழ்ச்சி நிலை 
ஃப்ளேவின் அடினீன் டைநியூ 
க்ளியோடைடு 
ஃப்ளோரிஜென் 
சுயேச்சை ஆற்றல் , 
ஃப்ரக்டோஸ் ஃபாஸ்பேட் 
ஃப்ரக்டோஸ் , 1 , ஃபாஸ்பேட் 
ஃப்ரக்டோஸ் , 1 , 6 , டை 
ஃபாஸ்பேட் 
ஃப்யூமரேஸ் 
ஃப்யூமரிக் அமிலம் 


Florigen 
Free energy 
Fructose phosphate 
Fructose , 1 , phosphate 
Fructose 1 , -6 , diphosphate 


- 


Fumarase 
Fumaric acid 


280 


தாவரங்களின் வாழ்வியல் 


செயல் அலகு 


Functional unit 
Fungi 
Fungicide 
Fusarium vas infectum 


பூஞ்சை 
பூஞ்சை நாசினி 
ஃப்யூஸேரியம் வாஸ் இன்ஃபெக் 
டம் 


GG 


Garner 
Gaurd cell 
Gel 
Geotropism 
Germination 
Gibberellin 
Globular proteins 
Globulin 
Glucose 
Glucose , 1 , Phosphate 
Glucose , 6 , Phosphate 
Glutamic acid 
Glyceraldehyde , 3 , Phosphate 


Glyceral 
a . Glycerophosphate 
Glycine 
Glycolase 
Glycolysis 
Godlewski 
Gradient of suction pressure 

Grana 
· Grand period of growth 
Gravitational water 
Grey - speck 
Growing point 
Growth 
Growth movements 
Guanilic acid 
Guanine 
Guanosine triphosphate 


கார்னெர் 
காப்பு செல் 
ஜெல் 
ஈர்ப்பு திசைச்சார்பு இயக்கம் 
முளைத்தல் 
ஜிப்ரெல்லீன் 
கோளப்புரதங்கள் 
கிளாபுலீன் 
குளூகோஸ் 
குளூகோஸ் , 1 , ஃபாஸ்பேட் 
குளூகோஸ் , 6 , ஃபாஸ்பேட் 
க்ளுடாமிக் அமிலம் 
கிளிஸ்ரால்டிஹ்ைடு , 3 , ஃபாஸ் 
பேட் 
கிளிஸரால் 
ஆல்ஃபா கிளிஸரோபாஸ்பேட் 
கிளைஸீன் 
கிளைகோலேஸ் 
கிளைகாலிஸிஸ் 
கோத்லெவ்ஸ்கி 
உறிஞ்சு அழுத்த ஏற்றம் 
கிரானா 
வளர்ச்சிப் பெருங்காலம் 
ஈர்ப்பு நீர் 
சாம்பல் புள்ளி நோய் 
வளர் நுனி 
வளர்ச்சி 
வளர்ச்சி இயக்கங்கள் 
குவானிலிக் அமிலம் 
குவானீன் 
குவானஸைன் டிரைஃபாஸ் 


Guttation 


நீர்க்கசிவு 


கலைச்சொற்கள் 


281 


H 


Haustoria 
Heart rot 
Hemicellulose 
Hill 
Hill reaction 
Hoagland 
Humus 
Hyberidization 
Hydrathode 
Hydrases 
Hydrogen 
Hydrogen peroxide 
Hydrogen sulphide 
Hydrolysis 
Hydrophilic colloid 
Hydropholic colloid 
Hydrotropism 
Hygroscopic movements 
Hygroscopic water 
Hypertonic solution 


உறிஞ்சு வேர்கள் 
மைய அழுகல் நோய் 
ஹெமிஸெல்லுலோஸ் 
ஹில் 
ஹில் கிரியை 
ஹோக்லண்ட் 
அங்கக மட்கு 
கலப்பினப் பெருக்கம் 
நீர் இலைத்துளை 
ஹைட்ரேஸஸ் 
ஹைட்ரஜன் 
ஹைட்ரஜன் பெர் - ஆக்ஸைடு 
ஹைட்ரஜன் ஸல்ஃபைடு 
நீர் இணைத்தல் 
நீர்விரும்பு கொலாய்டு 
நீர்விரும்பாக் கொலாய்டு 
நீர்த் திசைச்சார்பு இயக்கம் 
ஈரப்பசை இயக்கங்கள் 
ஈரப்பசை நீர் 
உயர் அழுத்தக் கரைசல் 


I 


Iljin 
Imbibition 
Imbibitional pressure 
Impermeable membrane 
Incipient plasmolysis 
Indol acetic acid 
Indolpropionic acid 


இல்ஜின் 
உள்ளீர்த்தல் 
உள்ளீர்ப்பு அழுத்தம் 
செலுத்தாச் சவ்வு 
தொடக்கப்பிளாஸ்மோலிஸிஸ் 
இண்டோல் அஸிடிக் அமிலம் 
இண்டோல் - ப்ரோபியோனிக் 
அமிலம் 


- 


அடக்கி 


Inhibitor 
Inner cortex 
Insecticide 
Intussusception 
Ion 
Ion accumulation 


உட்புறணி 
பூச்சிநாசினி 
இடைச்செருகல் 
அயனி 
அயனிச் சேகரம் 


252 


தாவரங்களின் வாழ்வியல் 


Ion antagonism 
Ion exchange 
Ion uptake 
Iron 
Irreversible colloids 
Tsocitric acid 
Isotonic solution 


அயனிகளின் பகைமை 
அயனிப் பரிமாற்றம் 
அயனி உள்ளெடுப்பு 
இரும்பு 
மீளாக் கொலாய்டுகள் 
ஐஸோஸிட்ரிக் அமிலம் 
சம அழுத்தக் கரைசல் 


K 


Karyolymph 
Keratin 
c - Ketoglutaric acid 


நியூக்ளியஸ் திரவம் 
• கெரர்டின் 
ஆல்ஃபர் கீடோக்ளூடாரிக் 

அமிலம் 
இயக்க ஆற்றல் 
கினிடின் 
கிரெப் வட்டம் 


Kinetic energy 
Kinetin 
Kreb's cycle 


L 


Lactic acid 
Lamella 
• Latshaw 
Lauric acid 
Lentical] 
Lenticular transpiration 
Leucoplasts 
Light reaction 
Linoleic acid 
Lipase 
Lipid 
Lipo proteins 
Little leaf disease 
Livingston 
Lloyd 
Lock & Key theory 
Locomotion 
Long day plants 
Loranthus 


லாக்டிக் அமிலம் 
அடுக்கு 
லாட்ஷா 
லாரிக் அமிலம் 
பட்டைத்துளை 
பட்டைத்துளை நீராவிப்போக்கு 
வெளிர்கணிகங்கள் 
ஒளிக்கிரியை 
லினோலியிக் அமிலம் 
லிபேஸ் 
லிபிடு 
லிபோ புரதங்கள் 
சிற்றிலை நோய் 
லிவிங்ஸ்டன் 
லாயிடு 
பூட்டு.சாவிக் கோட்பாடு 
புடைபெயர்வு 
நீள்நாள் செடிகள் 
லொராந்தஸ் 


கலைச்சொற்கள் 


283 


M 


- 


Macronutrients 
Maltase 
Maltose 
Mass flow hypothesis 
Matrix 
Mechanical suspension 
Mechanism 
Medicago sativa 
Mercury 
Meristem 
Mesophyll 
Messenger RNA 
Metabolism 
Methionine 
Meyer 
Microbes 
Microfibril 
Micronutrients 
Middle lamella 
Miller 
Minerals 
Mineral nutrition 
Mitochondiria 
Molecular Biology 
Molecules 
Monocot 
Mosaic 
Movement 
Movement of curvature 
Movement of variation 
Muensher 
Multiperforate sepetum 


பெருவூட்டப் பொருள்கள் 
மால்டேஸ் 
மால்டோஸ் 
மொத்த ஓட்டக் கோட்பாடு 
இடைப்பொருள் 
யாந்திரீக விரவல் 
செயல்முறை - 
மெடிகாகோ ஸடைவா 
பாதரசம் 
மெரிஸ்டம் 
இலை இடைத்திசு 
தூது ஆர் என் . 
வளர்சிதை மாற்றம் 
மெதியோனீன் 
மேயர் 
நுண்ணுயிர்கள் 
துண் இழை 
சிறு ஊட்டப் பொருள்கள் 
தடு அடுக்கு 
மில்லெர் 
கனிமப் பொருள்கள் 
கனிமப் பொருள் ஊட்டம் 
மிடோகாண்ட்ரியா 
மூலக்கூறு உயிரியல் 
மூலக்கூறு 
ஒருவிதை இலைச் செடி 
பல்வண்ண நோய் 
இயக்கம் 
வளைவு இயக்கம் 
வேறுபாட்டு இயக்கம் 
முயென்ஷர் 
பல் துளைத் தடுக்கு 


) 


N 


Nastic movement 
Negative charge 


-- திசைச்சார்பிலா இயக்கம் 

எதிர்மின்னேற்றம் 


284 


தாவரங்களின் வாழ்வியல் 


Negative root pressure 
Neutral fats 
Neutron 
Nitrifying bacteria 
Nitrogenase 
Nitrogen fixation 
Noncompetitive inhibition 
Nuclear membrane 
Nucleic acids 

utrient solution 


எதிர்மறை வேர் அழுத்தம் 
நடுநிலைக் கொழுப்புகள் 
நியூட்ரான் 
நைட்ரஜன் பாக்டீரியா 
நைட்ரோஜினேஸ் 
நைட்ரஜ்ன் நிலைப்பாடு 
போட்டியிலா அடக்கல் 
நீயூக்ளியஸ் சவ்வு 
நியூக்ளீளிக் அமிலங்கள் 
ஊட்டக் கரைசல் 


- 


O 


Oleic acid 
Orchid 
Organic acid 
Oscillation 
Osmosis 
Osmotic pressure 
Ovary 
Oxidases | 
Oxidation 
Oxidative decarboxylation 
Oxidizing agent 
Oxygen 


ஒலீயிக் அமிலம் 
ஆர்கிட் 
அங்கக அமிலம் 
அலைவு 
ஆஸ்மாஸிஸ் 
ஆஸ்மாடிக் அழுத்தம் 
சூல்பை 
ஆக்ஸிடேஸஸ் 
ஆக்ஸிகரணம் 
ஆக்ஸிகரண கார்பன் நீக்கம் 
ஆக்ஸிகரணி 
ஆக்ஸிஜன் 


P 


- 


Palisade 
Paratonic movement 
Parchment 
Parenchyma 
Passive absorption 
Pathogen 
Pattern 
Pepsin 
Pepsinogen 
Peptidase 
Peptide bond 
Permanent wilting 


பாலிஸேடு 
தூண்டப்பட்ட இயக்கம் 
பார்ச்மென்ட் 
பாரெங்கைமா 
உயிர்ப்பற்ற உறிஞ்சுதல் 
நோயூக்கி 
படிவம் 
பெப்ஸின் 
பெப்ஸினோஜென் 
பெப்டிடேஸ் 
பெப்டைடு இணைப்பு 
நிலையான வாடல் 


கலைச்சொற்கள் 


285 


O 


- 


- 


Permeability 
Permeable membrane 
Photo oxidation 
Photoperiodic after effect 
Photoperiodic induction 
Photoperiodism 
Photophosphorylation 
Photosynthesis 
Phototaxis 
Phototropism 
Physical theory 
Phytochrome 
Pigment 
Piths 
Plant ash 
Plant pathology 
Plasma membrane 
Plasmolemma 
Plasmolysis 
Plastids 
Pollen tube 
Pollination 
Polymer 
Poly peptide 
Pore area 
Porus pot 
Positive charge 
Preceptive region 
Presentation time 
Primordia 
Proenzyme 
Prosthetic group 
Protein 
Protein synthesis 
Proton 
Protoplasm 
Pulsation 
Pulvinus 
Pureline selection 


செலுத்து திறன் 
செலுத்து சவ்வு 
ஒளி ஆக்ஸிகரணம் 
ஒளிக்கால்ப் பின்விளைவு 
ஒளிக்காலத் தூண்டல் 
ஒளிக்காலத்துவம் 
ஒளிப் பாஸ்பரீகரணம் 
ஒளிச்சேர்க்கை 
ஒளித்தூண்டல் 
ஒளித் திசைச்சார்பு இயக்கம் 
பௌதீகக் கோட்பாடு 
பைடோக்ரோம் . 
நிறமி 
தண்டுச் சோறு 
செடிச்சாம்பல் 
தாவர நோயியல் 
பிளாஸ்மா சவ்வு ! 
பிளாஸ்மோலெம்மா 
பிளாஸ்மோலிஸிஸ் 
கணிகங்கள் 
மகரந்தக் குழல் 
மகரந்தச் சேர்க்கை 
பாலிமெர் 
பாலி பெப்டைடு 
நுண்துளைப் பரப்பு 
நுண் துளை மண்கலம் 
நேர் மின்னேற்றம் 
உணர் பகுதி 
அளிப்புக் காலம் 
மூலத்திசு 
நொதி முன்பொருள் 
புரோஸ்தெடிக் தொகுதி 
புரதம் 
புரதச் சேர்க்கை 
புரோடான் 
புரோடோப்ளாசம் 
துடிப்பு 
பல்வைனஸ் 
தனிவரித் தேர்வு 


- 


- 


- 


- 


286 


தாவரங்களின் வாழ்வியல் 


ம 


Pustules 
Pyrimidine 


கொப்புளங்கள் 
பிரமிடீன் 


. 


R 


- 


RNA 
Radio -active substances 
Reaction time 
Red rust 
Reducing agent 
Reduction 
Reductive amination 
Region of elongation 
Reproduction 
Respiratory enzyme 
Respiratory quotient 
Respiratory substrat 
Response 
Reversible colloid 
Ribonucleic acid 
Ribosome 
Ringing experiment 


ஆர் . என் . ஏ . 
கதிரியக்கப் பொருள்கள் 
மறுவினைக் காலம் 
செந்துரு நோய் 
குறைப்பான் 
குறைத்தல் 
குறைப்பு அமைனீகரணம் 
நீட்சிப் பகுதி 
இனப்பெருக்கம் 
சுவாசநொதி 
சுவாச ஈவு 
சுவாச தளப்பொருள் 
மறுவினை 
மீளுங் கொலாயிடு 
ரைபோ நியூக்ளியிக் அமிலம் 
ரைபோஸோம் 
வளையச் சோதனை 
வேர்த்தொப்பி 
வேர்த்தூவி 
வேர்முடிச்சுகள் 
வேர் அழுத்தம் 
வேர் தண்டு விகிதம் 
கொத்து இலை நோய் 


Root cap 


Root hair 
Root nodule 
Root pressure 
Root/ shoot ratio 
Rosette 


S. 


- 


Saturated solution 
Scarification 
Scismonasty 
Selectively permeable memb 

rane 
Selenium 
Semipermeable membrane 
Sensitivity 


பூரிதக் கரைசல் 
உறைநீக்கம் 
அதிர்ச்சி இயக்கம் 
தேர்வுச் செலுத்து சவ்வு 


ஸெலீனியம் 
அரைச்செலுத்தி சவ்வு 
உணர்திறன் 


கலைச்சொற்கள் 


287 


Sepat 


அல்லி இதழ் 
தடுக்கு 
தண்டுப் பகுதி 
குறுநாள் செடிகள் 
சல்லடைத் தட்டு 
சல்லடைக் கண் கோட்பாடு 
சல்லடைக் குழல் 
ஸிக்மா வளர்ச்சி வரைகோடு 
வண்டல் 
தனிப்புரதங்கள் 
ஸ்லைம் மோல்டு 
நிலக் கரைசல் 
ஸால் 
கரைபொருள் 
கரைசல் 
கரைப்பான் 
சிறப்பினம் 
குறிப்புச் சார்பு 
மஞ்சள் புள்ளி நோய் 


- 


விந்து 


Septum 
Shoot system 
Short day plants 
Sieve plate 
Sieve theory 
Sieve tube 
Sigmoid curve of growth 
Silt 
Simple proteins 
Slime mould 
Soil solution 
Sol 
Solute 
Solution 
Solvent 
Species 
Specificity 
Speckled yellow 
Sperm 
Spongy tissue 
Sporangio phore 
Spot 
Spring variety 
Starch phosphorylase 
Starch test 
Stem crack 
Stimulus 
Stomata 
Stomatal transpiration 
Streaming of protoplasm 

hypothesis 
Structural unit 
Suberin 
Substrate 
Suction pressure 
Surface reactions 
Symbionts : 
Symbiosis 


பஞ்சுத் திசு 
ஸ்பொராஞ்சியா காம்பு 
புள்ளி 
வசந்தகால வகை 
ஸ்டார்ச் பாஸ்பாரிலேஸ் 
தரசச் சோதனை 
தண்டு வெடிப்பு நோய் 
தூண்டல் 
இலைத்துளை 
இலைத்துளை நீராவிப் போக்கு 
புரோடோப்ளாச 

ஒட்டக் 
கோட்பாடு 
அமைப்பு அலகு 
ஸுபெரின் 
தளப்பொருள் 
உறிஞ்சு அழுத்தம் 
மேற்பரப்பு வினைகள் 
கூட்டுயிர்கள் 
கூட்டுயிர் வாழ்க்கை 


- 


288 


தாவரங்களின் வாழ்வியல் 


T 


- 


Temporary wilting 
Tendril 
Theory of limiting factors 
Thermal activity 
Thermoperiodism 
Thermotaxis 
Thiamine 
Thigmotropism 
Thiobacillus 
Tissue 
Tissue culture 
Tobacco mosaic 
Tone 
Tonoplast 
Toxim 
Transamination 
Transfer RNA 
Translocation 
Transphosphorylases 
Transpiration 
Transpiration coefficient 
Triplet code 
Tropic movements 
Turgid 
Turgor pressure 


தாற்காலிக வாடல் 
பற்றுக்கம்பி 
வரம்பிடு அம்சக் கோட்பாடு 
வெப்ப இயக்கம் 
வெப்பக் காலத்துவம் 
வெப்பத் தூண்டல் 
தையாமீன் 
ஸ்பரிச திசைச்சார்பு இயக்கம் 
தையோபாஸில்லஸ் 
திசு 
திசு வளர்ப்பு 
புகையிலைப் பல்வண்ண நோய் 
திடநிலை 
டோனோப்ளாஸ்ட் 
நச்சுப் பொருள் 
மாற்று அமைனீகரணம் 
மாற்று ஆர்.என்.ஏ. 
இடப்பெயற்சி 
பாஸ்பரஸ் மாற்றிகள் 
நீராவிப் போக்கு 
நீராவிப் போக்குச் சம எண் 
முவ்வெழுத்துச் சங்கேதம் 
திசைச்சார்பு இயக்கங்கள் 
விறைப்பு ( நிலை ) 
விறைப்பு அழுத்தம் 


- 


U 


-- 


Ultra filter 
Ultra sieve 
Unicellular organism 
Ustilago 


நுண் வடிகட்டி 
நுண்கண் சல்லடை 
ஒருஸெல் உயிரினம் 
யுஸ்டிலாகோ 


V 


- 


Vacuole 
Vernalization 
Vital force 
Vital movements 
Vital theory 


வாக்குவோல் 
தட்பப் பதனம் 
ஜீவித ஆற்றல் 
உயிர்ப்பு இயக்கங்கள் 
ஜீவிதக் கோட்பாடு 


கலைச்சொற்கள் 


289 


- 


Wall pressure 
Water culture experiments 
Water holding capacity 
Water table 
Wilt disease 
Wilting 
Winter variety 


W 
சுவர் அழுத்தம் 
ஊட்ட நீர்ச் சோதனைகள் 
நீர் தாங்கு திறன் 
நில நீர் மட்டம் 
வாடல் நோய் 
வாடல் 

பனிக்கால வகை 
X 


Xanthium 
Xylem 


ஸாந்தியம் 
ஸைலம் 


Yeast 
Yellow tip 


Y 
யீஸ்ட் 
மஞ்சள் நுனி நோய் 


Z 


Zygote 
' ' Zymase 


ஸைகோட் 
ஸைமேஸ் 


பொருட்குறிப்பு அகராதி 


அயனிகளின் பகைமை , 81 

அயனிப் பரிமாற்றம் , 8.0 , 89 , 
அகார் - அகார் , 15 

அரைச் செலுத்தி சவ்வு , 24 , 
அகோனிடேஸ் , 173 

26 
அக்ரோபாக்டீரியம் , 240 அலகுச் சவ்வு , 85 
அங்கக மட்கு , 33 , 36 

அலனீன் , 120 
அடக்கி , 138 , 234 

அலைவு , 89 
அடினீன் ,. 115 

அல்ட்ரா மைக்ரோஸ்கோப் , 
அடினோஸைன் டிரைபாஸ்பேட் 13 , 14 
(ATP ) 87 , 154-157 . 16.2 . அல்லார்டு , 224 
164,166,169,170 , 177-182 , அழுகல் நோய் , 238 
185 , 188 

அளிப்புக் காலம் , 212 
அடினோஸைன் டை பாஸ்பேட் அஸிடில் கோ . ஏ . , 128 , 173 , 
( ADP ) 155-157 , 164 , 169 , 175 , 183 
170 , 178 , 179 , 185 

அஸோடோபாக்டர் , 125 
அடுக்கு , 93 
அதிர்ச்சி இயக்கம் , 222 

ஆ 
அமிலேஸ் , 139 
அமினோ அமிலங்கள் , 11 , 36 , ஆக்ஸாலிக் அமிலம் , 156 
11.2 - 115 , 118 , 120-122 , 

ஆக்ஸாலோ ஸக்கீனிக் அமிலம் , 
182.184 

174 
அமீபாவகை இயக்கம் , 214 
அமைப்பு அலகு . 5 

ஆக்ஸால் அஸிடிக் அமிலம் , 115 , 
அமைனீகரணம் , 183 

173 
அமைனோ தொகுதி , 113 ஆக்ஸிடேஸஸ் , 163 
அமைன் நீக்கம் , 182 

ஆக்ஸின் , 197-207 , 217-219 , 
அமோனியம் தையோ ' ஸயனேட், 230 
206 

ஆக்ஸின் முன்பொருள் , 201 
அயனி உள் எடுப்பு , 86 

ஆக்ஸிகரண கார்பன் நீக்கம் , 
அயனிசேகரம் , 86 

175 


பொருட்குறிப்பு அகராதி 


291 


இயக்க ஆற்றல் , 21 
இரட்டைச் சவ்வு , 7 
இருட்கிரியை , 106 
இலை இடைத்திசு , 44 

லைக்கக்க மொட்டு , 204 
இலைத்துளை , 44-52 
இலைத்துளை நீராவிப்போக்கு , 44 
இல்ஜின் , 51 
இனப்பொருக்கம் , 1 , 223 
இபோலேஸ் , 163 , 170 
இனோஸ் பைரூவிக் அமிலம் , 170 


ஆக்ஸிகரண பாஸ்பரீகரணம் , 

179 
ஆக்ஸிகரணம் , 99 
ஆக்ஸிகரணி , 104 
ஆண்டெர்ஸன் , 52 
ஆர்கினேஸ் , 137 
ஆல்கஹால் டி . ஹைட்ரோஜி 

னேஸ் , 135 
ஆல்டோலேஸ் , 167 
ஆல்பா கிளிஸரோ பாஸ்பேட் , 

128 
ஆல்பா கீடோ க்ளுடாரிக் 

அமிலம் , 114 , 115 , 174 
ஆல்பா சுருள் , 112 , 113 
ஆல்பா நாப்தலீன் அஸிடிக் 

அமிலம் , 206 
ஆல்பா நாப்தில் அஸிடமைடு , 

206 
ஆற்றல் மாற்றம் , 108 
ஆன் , 222 
ஆஸ்கார்பிக் ஆஸிட் ஆக்ஸி 

டேஸ் , 137 
ஆஸ்மாடிக் அழுத்தம் , 25 
ஆஸ்மாஸிஸ் , 20 


ஈ 


ஈரப்பசை இயக்கங்கள் , 213 , 

214 , 222 
ஈரப்பசை நீர் , 35 
ஈராண்டுச் செடி , 231 
ஈர்ப்பு திசைச்சார்பு இயக்கம் , 

216 
ஈர்ப்பு நிறமாலை , 95 
ஈர்ப்பு நீர் , 34 
ஈர்ப்புப் பட்டைகள் , 95 


. 


இடப்பெயர்ச்சி , 75 , 129 
இடைச்செருகல் , 196 
இடைப்பொருள் , 9 
இணைநொதிகள் , 118 , 163 
இணைந்த புரதங்கள் , 112 
இணைப்பு ஆற்றல் , 154 
இண்டோல் அஸிடிக் அமிலம் , 

205 
இண்டோல் ப்யூடிரிக் அமிலம் , 

205 
இண்டோல் ப்ரோபியோனிக் 

அமிலம் , 206 
இயக்கம் , 1 , 211-222 


உணர்திறன் , 1 , 211 
உணர் பகுதி , 211 , 226 
உம்ப்ரீட் , 109 
உயர் அழுத்தக் கரைசல் , 30 
உயிர்ப்பற்ற உறிஞ்சுதல் , 42,65 
உயிர்ப்பு உறிஞ்சுதல் , 41 
உயிர்ப்பு எடுப்பு , 86 
உயிர் மண்டலம் , 91 , 107 
உள்ளீர்த்தல் , 16 
உள்ளீர்ப்பு அழுத்தம் , 16 
உறிஞ்சு அழுத்தம் , 28 
உறிஞ்சு அழுத்த ஏற்றம் , 39 
உறிஞ்சு வேர் , 24 2 
உறை நீக்கம் , 234 


292 


தாவரங்களின் வாழ்வியல் 


* 


ஊ 

ஒலீயிக் அமிலம் , 128 

ஒளி ஆக்ஸீகரணம் , 96 
ஊக்கப்பட்ட பரவுதல் 

ஒளிக்காலத்துவம் , 225. 
கோட்பாடு , 146 

ஒளிக்காலத் தூண்டல் , 225 
ஊக்கி , 77 , 137 

ஒளிக்காலப் பின்விளைவு , 225 
ஊக்குவிப்பு ஆற்றல் , 134 ஒளிக்கிரியை , 105 . 
ஊசி இலை மரங்கள் , 96 

ஒளிச்சேர்க்கை , 9.1 , 91 , . 
ஊட்டக் கரைசல் , 73 ; 

188-190 
ஊட்ட நீர்ச் சோதனைகள் , 72 ஒளி திசைச்சார்பு இயக்கம் , 218 

ஒளித்தூண்டல் , 214 
எ 

ஒளிப்பாஸ்பரீகரணம் , 104 
எக்ஸ் ஆஸ்மாஸிஸ்., 30 
எண்டோடெர்மிஸ் , 37 
எண்டோ ப்ளாஸ்மிக் வலை , 10 

ஓராண்டுச் செடி', 231 
எண்டோஸ்பெர்ம் , 202 

ஓவர்டன் , 83 
எதிர்மறை வேர் அழுத்தம் , 40 
எதிர் மின் அயனி , 80 , 81 
எதிர் மின்னேற்றம் , 17 
எதிலின் குளோர் ஹைட்ரீன் , கடத்தல் , 212 
236 

கடத்தல் காலம் , 212 
எபிதம் , 59 

கடத்தி , 88 
எமல்ஷன் , 15 , 18 

கணிகங்கள் , 10 
எரிஸைஃபி , 239 

கதிரியக்கப் பொருள்கள் , 102 , 
எர்வீனியாடிராகிஃபைலா , 239 130 , 142 
எலெக்ட்ரான் , 99 

கந்தக பாக்டீரியா , 108 
எலெக்ட்ரான் மாற்றம் , 164 , கருவுறுதல் , 223 
176.180 

கரைசல் , 12 
எஸ்கோம்பி , 47 

கரைபொருள் , 13 

கரைப்பான் , 13 
ஏ 

கரைப்பான் கோட்பாடு , 83 
ஏற்பான் , 103 

கலப்பினப் பெருக்கம் , 245 
ஏற்றுதிறன் , 34 

கனிமப் பொருள்கள் , 12 

கனிமப் பொருள் ஊட்டம் , 70 
ஐ 


கா 


ஐஸோ - ஸிட்ரிக் அமிலம் , 174 


ஒ 


ஒட்டிணைவு , 64 , 67 
ஒருஸெல் உயிரினம் , 5 


காப்பு ஸெல் , 45 , 46 , 48 , 49 
காரணி , 239 
கார்பன் - நைட்ரஜன் ( கா / நை ) 
விகிதம் , 209 


பொருட்குறிப்பு அகராதி 


293 . 


கூ 


கார்பன் பை ஸல்பைடு , 236 
கார்பாக்ஸிலேஸ் , 163 , 173 , 

174 
கார்போ ஹைட்ரேஸஸ் , 139 
காற்றிலா சுவாசம் , 184 


கூட்டிணைவு , 63 
கூட்டுயிர்கள் , 124 
கூட்டுயிர் வாழ்க்கை , 124 


கொ 


கிரானா , 93 
கிரிக் , 116 
கிரிஸ்டல்லாயிடு , 18 
கிரிஸ்டே , 9 
கிரெப் வட்டம் , 164 , 173 , 

181 , 183 , 184 
கிளாபுலீன் , 11 
கிளாஸ்ட் ரீடியம் , 125 
கிளிஸரால் , 127 , 136 , 141 
கிளிஸரால் டிஹைடு , 3 பாஸ் , 

பேட் , 167 , 168 
கிளைகோலிஸிஸ் 164 , 172 , 

185 
கிளைகோலேஸ் , 163 
கிளை ஸீன் , 113 
கினிடின் , 202 


கொத்து இலை நோய் , 79 
கொப்புளங்கள் , 238 
கொலாய்டு , 12-19 
கொலைநோய் , 239 
கொழுப்பு , 127 
கொழுப்பு அமிலங்கள் , 127 , 

141 
கொனீடியா , 240 


136 , 


கோ 


கோ - என்ஸைம் - ஏ . 138 , 174 
கோத்லெவ்ஸ்கி , 61 
கோரினி பாக்டீரியம் , 240 
கோளப்புரதங்கள் , 112 

க் 


க்யூடிகிள் நீராவிப் போக்கு , 44 
க்ளூடாமிக் அமிலம் , 114 , 115 


குரோமஸோம் , 8 
குரோமாடின் , 7 
குவானஸைன் டிரைபாஸ்பேட் 

( GTP ) , 154 
குவானீலிக் அமிலம் , 119 
குவானீன் , 115 
குளூகோஸ் , 164 
குறிப்புச் சார்பு , 135 
குறுநாள் செடிகள் , 225 
குறைத்தல் , 100 
குறைப்பான் , 104 
குறைப்பு அமைனீகரணம் , 114 
குறையூட்ட நோய்கள் , 78 

20 


சங்கேதம் , 118-122 
சம அழுத்தக் கரைசல் , 31 
சம நிலை , 25 , 29 
சல்லடைக் கண் கோட்பாடு , 83 
சல்லடைக் குழல் , 143 
சல்லடைத் தட்டு , 143 


சா 


சாம்பல் புள்ளி நோய் , 78 
சாறேற்றம் , 60-69 


- 294 


தாவரங்களின் வாழ்வியல் 


சி 


சிறு ஊட்டப் பொருள்கள் , 72 
சிற்றிலை நோய் , 79 


டிரைபாஸ்போ பைரூடீன் 
நியூக்ளியோடைடு ( TPN ; 
104 , 163 , 174 , 176 
டிரையோஸ் பாஸ்பேட் 
டிஹைட்ரோஜினேஸ் , 168 


டெ 


சுயேச்சை ஆற்றல் , 152 
சுவர் அழுத்தம் , 27 
கவாச ஈவு , 158 
சுவாச தளப்பொருள் , 156 
சுவாசநொதி , 77 , 162 
சுவாசித்தல் , 152-191 


டெக்ஸ்ட்ரேஸ் , 140 
டெஸ்மோடியம் கைரென்ஸ் , 

215 
டெஸ்மோலேஸஸ் , 163 


டை 


. 


செ 


செடிச்சாம்பல் , 70 
செந்தெரு நோய் , 241 
செமித்தல் , 134 
செமித்தல் நொதிகள் , 139 
செயல் அலகு , 5-6 , 
செலுத்தாச் சவ்வு , 22 
செலுத்து சவ்வு , 22 
செலுத்துதிறன் , 82 


2 , 4 டை குளோரோ பினாக்ஸி 

அஸிடிக் அமிலம் ( 24 - டி . ) , 205 , 
டை பாஸ்போ கிளஸரிக் 

அமிலம் , 169 
டை பாஸ்போ பைருடீன் 
நியூக்ளியோடைடு ( DPN ) , 
138 , 163 , 168 , 174-176 
டை ரோஸின் , 121 
டை ஹைட்ராக்ஸி அஸிடோன் 
பாஸ்பேட் , 105 , 128 , 167 


. 


ட 


டோ 


டயாலிஸிஸ் , 17 
டயாஸ்டேஸ் , 139 


டோனோப்ளாஸ்ட் , 9 


டி ஆக்ஸிரைபோ நியூக்ளியிக் தட்பப் பதனம் , 232 
அமிலம் ( டி . என் . ஏ . ) , 8 , 115- தண்டு வெடிப்பு நோய் , 78 
122 

தம்மிச்சை இயக்கங்கள் , 212 
டி ஆக்ஸிரைபோஸ் , 115 

213-215 
டி பிளாஸ்மோலிஸிஸ் , 31 தரசச் சோதனை , 92 
டி ரிப்டோபேன் , 122 

தளப்பொருள் , 135 
டி ரிப்ஸினேஸ் , 141 

தனிப்புரதங்கள் , 112 


295 


பொருட்குறிப்பு அகராதி 
உதீனிவரித் தேர்வு , 245 
தன்வயமாதல் , 192 


தையோத்ரிக்ஸ் , 108 
தையோ பாஸில்லஸ் 
தையோ ஆக்ஸிடென்ஸ் , 109 
தையோ பாஸில்லஸ் தையோ 
பாரஸ் , 110 


தா 


தாவர நோயியல் , 237 
தாழ் அழுத்தக் கரைசல் , 30 
தாற்காலிக வாடல் , 54 


தொ 


தி 


தொடக்க பிளாஸ்மோலிஸிஸ் , 

31 , 32 
தொலைச்சிவப்பு , 208 , 228 , 
229 


திசு வளர்ப்பு , 195 
திசைச்சார்பிலா இயக்கங்கள் , 

212 , 213 , 221 
திசைச்சார்பு இயக்கம் , 212 , 

216 
திடநிலை , 212 
திட்டுநோய் , 238 


213 , 


நச்சுப் பொருள் , 243 
நடு அடுக்கு , 76 
நடுநிலைக் கொழுப்புகள் , 12 


நா 


நார்ப் புரதங்கள் , 112 
நாள் நடு நிலைச் செடிகள் , 225 . 


துணைஸெல் , 143 
துருவம் , 194 
துளைப்பரப்பு , 47 


நி 


தூ 


தூண்டப்பட்ட இயக்கம் , 

212 , 213 
தூண்டல் , 202 , 211 
தூது ஆர்.என்.ஏ. , 121 


நியூக்ளியஸ் , 4 , 6 
நியூக்ளியஸ் சவ்வு , 7 
நியூக்ளியஸ் திரவம் , 7 
நியூக்ளியிக் அமிலம் , 11 , 112 
நியூக்ளியோலஸ் , 8 
நியூட்ரான் , 99 
நிலக்கரைசல் , 35 
நில நீர் மட்டம் , 34 
நிலையான வாடல் , 54 
நிறமி, 92 


தே 


தேர்வு செலுத்து சவ்வு , 82 


தை 


தைமீன் , 115 
தையாமீன் பைரோ பாஸ்பேட் 
( TPP ) , 173 


நீராவிப் போக்கு , 43-59 
நீராவிப் போக்கு - நீர் 
உறிஞ்சுதல் சமநிலை , 53 


296 


தாவரங்களின் வாழ்வியல் 


நைட்ரஜன் வட்டம் , 125 , 126 , 
நைட்ரோபாக்டர் , 108 , 126 
நைட்ரோஜினேஸ் , 124 


நொ 


நீரிகள் , 163 
நீர் இணைத்தல் , 140 
நீர் இலைத்துளை , 58 
நீர் உறிஞ்சுதல் , 33 
நீர்க்கசிவு , 58 
நீர் கொள்திறன் , 35 
நீர் தாங்கு திறன் , 35 
நீர்த் திசைச்சார்பு இயக்கம் , 

219 , 220 
நீர்ப்போக்கு , 58 
நீர் வடிதல் , 34 
நீர் விரும்பாக் கொலாயிடுகள் , 

15 
நீர் விரும்பு கொலாயிடுகள் , 15 
நீளும் பகுதி , 37 
நீள் நாள் செடிகள் , 225 . 


நொதி , 9 , 134-141 
நொதித்தல் , 184 , 185 , 187 

188 
நொதிமுன் பொருள் , 137 


நோ 


நோயூக்கி , 59 , 239 
நோய்க் கண்காணிப்பு , 244 


நு 


நுண் இழை , 196 
நுண்கண் சல்லடை , 84 
நுண்துளை நீர் , 35 
நுண்துளைப் பரப்பு , 35 
நுண்துளை மண்கலம் , 63 , 64 
நுண் வடிகட்டி , 13 
நுனி இறப்பு நோய் , 79 


நெ 


பக்ஸீனியா , 239 
பசுங்கணிகம் , 5 , 10 , 93 
பஞ்சுத்திசு , 45 , 97 
பட்டைத்துளை , 44 
பட்டைத்துளை நீராவிப் போக்கு 

44 
பதியங்கள் , 206 
பரப்பல் , 196 
பரப்பு ஓட்டல் , 17 
பரப்பு அழுத்தம் , 52 
பரவுதல் , 20 , 21 
பரவுதல் கோட்பாடு , 145 
பரிதிச் சுழற்சி , 215 
பல்துளைத் தடுக்கு , 47 , 48 
பல்வண்ணம் , 238 
பழுப்பு நோய் , 78 
பழுப்பு மைய நோய் , 78 
பற்றுக்கம்பி , 220 
பனிக்கால வகை , 231 


நெகிழ்ச்சி நிலை , 30 


நே 


நேரடிப் பரிமாற்றம் , 89 
நேர்மின் அயனி , 34 , 79 , 
நேர் மின்னேற்றம் , 17 


நை 


நைடெல்லா , 86 
நைட்ரஸோ கோக்கஸ் , 126 பாசிகள் , 36 , 241 
நைட்ரஸோ மோனாஸ் , 107 , பாமிடிக் அமிலம் , 127 , 128 , 
126 

141 
நைட்ரஜன் நிலைப்பாடு , 123 பாமிடீன் , 127 , 141 
நைட்ரஜன் நீக்கும் பாக்டீரியா , பார்ச்மென்ட் , 17 
126 

பாலிபெப்டைடு , 112 , 141 
நைட்ரஜன் பாக்டீரியா , 107 பாலிஸேடு , 45 , 97 


பொருட்குறிப்பு அகராதி 


297 


வபால்ஸ்ரட் , 109 

பூ 
பாஸ்பரஸ் மாற்றிகள் , 162 
பாஸ்போ இனோல் பைருவிக் பூச்சிநாசினி, 245 
அமிலம் , 163, 170 

பூஞ்சை , 11 , 36 , 239 
பாஸ்போ கிளிஸரிக் அமிலம் , 

பூஞ்சைக் கம்பி , 239 
105 , 110 , 162 , 163 

பூஞ்சை நாசினி, 245 
2 - பாஸ்போ கிளிஸரிக் அமிலம் பூட்டு - சாவிக் கோட்பாடு , 136 
169 

பூ மூலத்திசு , 223 
3 - பாஸ்போ கிளிஸரிக் அமிலம் , பூரிதக் கரைசல் , 2 

169 
பாஸ்போ கிளிஸரோ ம்யூடேஸ் , 

பெ 
16 

பெக்கியடோஆ , 108 
பி 

பெக்டின் , 6 

பெப்டிடேஸ், 141 
பி - கரோடின் , 219 

பெப்டைடு இணைப்பு , 112 , 122 
பிக்ரிக் அமிலம் , 62 

பெப்ஸினோஜென் , 138 
பிரமிடீன் , 115 

பெப்என் , 138 
பிரவுன் இயக்கம் , 17 

பெரிசைகிள் , 37 
பிரிடாக்ளீன் , 203 

பெருவூட்டப் பொருள்கள் , 72 
பிளாக்மன் , 97 

பென்ஸோக்யுனோன் , 103 
பிளாஸ்மா சவ்வு , 82-85 
பிளாஸ்மோலிஸிஸ் , 30 

பை 
பிளாஸ்மோலெம்மா , 7 

பைடோக்ரோம் , 229 
9 

ஃபைடோப்தோரா இன்பெஸ் 

டன்ஸ் , 239 
பீனில் அஸிடிக் அமிலம் , 205 ஃபைடோஸ்டீரால் , 12 

பைரூவிக் அமிலம் , 124 , 

171 
பு 

பொ 
புகையிலைப் பல்வண்ண நோய் , 
242 

பொருக்கு நோய் , 238 
புடைபெயர்வு , 211 , 214 
புரதங்கள் , 11 , 111 

போ 
புரதச் சேர்க்கை , 111-122 
புரோடியோலிடிக் நொதிகள் , போட்டி அடக்கல் , 138 
139 

போட்டியிலா அடக்கல் , 138 
புரோடோப்ளாச ஓட்டக் போஸ்ட்லெத் வெயிட் , 67 
கோட்பாடு , 146 

ப் 
புரோடோப்ளாசம் , 6 , 18 
புள்ளி நோய் , 238 
புள்ளிப் பச்சையச் சோகை , 78 ப்யூமரிக் அமிலம் , 175 
புறணி , 37 

ப்யூமரேஸ் , 175 
புறத்தோல் , 37 

ப்யூரின் , 115 


298 


தாவரங்களின் வாழ்வியல் 


ப்யூஸேரியம் வாஸ் இன்பெக்டம் , 

மு 
239 
ஃப்ரக்டோஸ் , 1 , 6 , டை 

முடிச்சுகள் , 238 
பாஸ்மேட் , 166 

முவ்வெழுத்துச் சங்கேதம் , 12 ! 
ஃப்ரக்டோஸ் , 6 , பாஸ்பேட் , 166 

முளை உறை , 198-202 
ப்ரோடான் , 99 

முனை ஆதிக்கம் , 204 
ப்ரோஸ்தெடிக் தொகுதி , 112 

முனை மொட்டு , 232 
ப்ளேவின் அடினீன் டை நியூக்ளி 

யோடைடு , ( FAD , ) 177 
ஃப்ளோயம் , 37 

மூ 
ப்ளோரிஜென் , 231 

மூலக்கூறு உயிரியல் , 246 


மெதியோனின் , 121 
மெரிஸ்டம் , 37 , 195 


மகரந்தக் குழல் , 204 
மகரந்தச் சேர்க்கை , 204 
மஞ்சள் நுனி நோய் , 79 
மஞ்சள் புள்ளி நோய் , 78 
மயிர்த் துடுப்புகள் , 214 
மயிர்த் துடுப்பு இயக்கம் , 214 
மறுவினை , 211 
மறுவினைக் காலம் , 212 
மன்ச் , 147 


மே 


மேரிலாண்ட் மாமத் , 224 
மேற்பரப்பு வினைகள் , 16 
மேஸன் , 145 


மா 


மை 


மைய அழுகல் நோய் , 78 


மொ 


மாலிக் அமிலம் , 162, 175 
மால்டேஸ் , 139 
மால்டோஸ் , 139 
மாற்று அமைனீகரணம் , 115 
மாற்று ஆர்.என் . 
மானோப்ளூரோ அஸிடேட் , 138 
மானோஸாக்கரைடு , 11 


ஏ . 122 


மொத்த ஓட்டக் கோட்பாடு , 
147 


யு 
யுரீடிலிக் அமிலம் , 120 


மி 


மிகை ஆற்றல் இணைப்பு , 154 
மிகை ஆற்றல் பாஸ்பேட் , 154 
மிடோ காண்ட்ரியா , 59 , 181 யூரிடீன் டிரைபாஸ்பேட் 
மின் ஏற்றம் , 17 

( UTP) , 154 
மின் நடுநிலை , 100 

யூரியா , 134 
மின் பிரிதல் , 17 

யூரோஸில் , 120 


ரை 


மீளாக் கொலாயிடுகள் , 16 
மீளுங் கொலாயிடுகள், 15 


ரைபுலோஸ் டை பாஸ்பேட் , 
105 , 110 


பொருட்குறிப்பு அகராதி 


299 


ரைபுலோஸ் மானோ பாஸ்பேட் , 

'106 
ரைபோ நியூக்ளியிக் அமிலம் 

வாடல் சம எண் , 55 
( ஆர் என் . ஏ .) , 8 , 118,242 வாடல் நோய் , 79 
ரைபோப்ளேவின் , 138 , 219 

வாட்ஸன் , 116 
ரைபோப்ளேவின் மானோ 

வாலைன் , 121 
நியூக்ளியோடைடு , (FMN), 163 
ரைபோஸோம் , 10 , 118 , 121 
ரைஸோபியம் , 124 

விரவிய பொருள் , 14 , 15 
ரோ 

விரவு ஊடகம் , 14 , 15 

விறைப்பு அழுத்தம் , 27 
ரோஜெர்ஸ் , 6.7 

விறைப்பு நிலை , 27 
வினை ஊக்கி ; 72 , 72 , 135 

விஸ்கம் , 241 
லா 

வெ 
லாக்டிக் அமிலம் , 186 , 187 
லாரிக் அமிலம் , 128 

வெப்ப இயக்கம் , 85 

வெப்பக் காலத்துவம் , 208 
லி 

வெப்பத் தூண்டல் , 214 

வெளியீட்டு இயக்கங்கள் , 214 
லிபேஸஸ் , 139 

வெளிரிடல் , 208 
லிபோ புரதங்கள் , 11 , 112 

வெளிர் கணிகங்கள் , 10 
லினோலியிக் அமிலம் , 128 வென்ட் , 197 


லொ 


வே 


லொராந்தஸ் , 241 


வ 


வேதி இணைப்புகள் , 153 
வேதிச்சேர்க்கை , 107 
வேதித் திசைச்சார்பு இயக்கம் , 

220 
வேதித்தூண்டல் , 214 
வேதிஜீவிகள் , 107 
வேர் அழுத்தம் , 39 
வேர் அழுத்தக் கோட்பாடு , 62 
வேர்- தண்டு விகிதம் , 209 
வேர்த்தூவி , 37 
வேர்த்தொப்பி , 37 
வேர்முடிச்சுகள் , 124 
வேறுபாடடைதல் , 194 
வேறுபாட்டு இயக்கங்கள் , 212 , 
213 , 215 , 221 


வசந்தகால வகை , 231 
வண்டல் , 33 
வண்ணக் கணிகங்கள் , 10 
வரம்பீட்டு அம்சக் கோட்பாடு , 

97 ) 
வளர்சிதை மாற்றம் , 1 
வளர்ச்சி , 192-210 
வளர்ச்சி இயக்கங்கள் , 212 , 

213 , 215 , 216 , 221 
வளர்ச்சிப் பெருங்காலம் , 193 
வளர் நுனி, 77 
வளர்வடக்கம் , 233 , 236 
வளையச் சோதனை , 60 , 129 
வளைவு இயக்கம் , 211 , 212 , 
213 , 215 , 216 , 221 


. 


yை 


வைடமின் - பி , 12-138 
வைரஸ்கள் , 239 , 242 


300 


தாவரங்களின் வாழ்வியல் 


வோ 


வோக்லெர் , 109 


ஸெல் சுவர் , 4 , 6 , 196 
ஸெல் துடிப்பு , 62 
ஸெல் நீட்சி , 194 
ஸெல் பகுப்பு , 194 


ஹி 


ஹில் கிரியை , 105 


ஸை 


ஹெ 


ஹெக்ஸோகினேஸ் , 162 , 165 
ஹெமி ஸெல்லுலோஸ் , 6 


ஸைடோகுரோம் - ஏ , 177 , 178 , 

179 
ஸ்ைடோகுரோம் - ஏ , 177 , 179 , 
ஸைடோகுரோம் - பி , 177 , 178 , 
ஸைடோகுரோம் - ஸி , 177 , 178 
ஸைடோப்ளாசம் , 6 , 7 
ஸைமேஸ் , 163 


ஹை 


ஹைட்ரஜன் நீக்கம் , 99 , 17.5 
ஹைட்ரஜன் நீக்கிகள் , 162 

174 
ஹ்ைட்ராக்ஸில் அமைன் , 107 , 
114 


ஸ் 


ஸா 


ஸாந்தோமோனாஸ் ஸிட்ரை , 

241 
ஸால் , 15 


ஸ்டோரோமா , 93 
ஸ்பரிச திசைச்சார்பு இயக்கம் , 

220 
ஸ்பொராஞ்சியா காம்புகள் , 

240 
ஸ்யூடோ மோனாஸ் , 240 


ஸி 


ஜி 


ஜிப்ரெல்லீன் , 231 


ஸிக்மா வளர்ச்சி வரைகோடு , 

194 
ஸிடிடீன் டிரைபாஸ்பேட் 

( CTP ) , 154 
ஸிடோஸீன் , 115 
ஸிட்ரிக் அமிலம் , 173 
ஸிஸ்டீன் , 121 


eas 


ஜீவித ஆற்றல் , 2 
ஜீவிதக் கோட்பாடு , 61 


ஸெ 


ஜெ 


ஸெஃபலூயரஸ் வைரஸென்ஸ் , 
241 


ஜெல் , 15 


பிழைதிருத்தம் 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


29 


5 , 8 

8 


56 


2 
4 


56 


56 


10 


63 
68 


17 
17 


D 


- 


92 
135 
164 
170 
175 
179 . 


37 
35 
5 
2 
10 
11 


10.வ. ம . அ . 

20. வ.ம. அ . 
ஓர் மரத்தின் 

ஓக் மரத்தின் 
வசதிகளுக்கு 

விதிகளுக்கு 
விதிகளில் 

திசைகளில் 
மிகுந்த நாளில் 

வெப்பம் மிகுந்த 

நாளில் 
ஒட்டிணைவு 

கூட்டிணைவு 
" சாரேற்றத்தால் “ நீராவிப் போக்கி 
தான் நீராவிப் 

னால் தான் 
போக்கு '' 

சாறேற்றம் " 
நிறமே 

நிறமியே 
சுக்ரோஸ் 

சுக்ரேஸ் 
கிரேப் வட்டம் 

கிரெப் வட்டம் 
இனோலேன் 

இனோலேஸ் 
ஃப்யூமரிக் அமிலம் மாலிக் அமிலம் 
" ஹைட்ரஜன் ஏற் 

“ ஹைட்ரஜனை 
படுகின்றன " 

ஏற்கின்றன " 
ஈஸிடுகளிலும் 

ஈஸ்டுகளிலும் 
ஆக்ஸிஜனை 
செயற்கை ஆக்ஸிஜன் 

செயற்கை ஆக்ஸின் 
ஸ்டிரகா 

ஸ்டிரைகா 
தங்களது நோய் ளவர் தங்களது வளர்சிதை 
சிதை மாற்றத்தின் மாற்றத்தின் 


15 


ஆக்ஸினை 


185 
200 
205 
241 
243 


5 


25 
24 


போது 


போது 


தமிழ் 
வெளியீட்டுக் 
கழகம் 

சென்னை-9 
1966வரைவெளியிட்டுள்ளநூல்கள் 


பொருளாதாரம் 


*1.பொருளாதாரம்-II 2.புதுமைப்பொருளாதாரக்கூறுகள் 3.பொருளாதாரம்ஓர்அறிமுகம்-1 4. 

II 


சி.வேலாயுதம் திருமதிஆர்.தாமரஜாட்சி தி.சி.மோகன் 
எம்.ஏ.அபூர்வசாமி, 
பி.வி.ஸ்ரீநிவாசன் 


900 1200 1200 1075 


... 


... 


... 


... 


5.பொருளாதாரக்கோட்பாடு 

வளர்ந்தவரலாறு *6.பணவியலும்பாங்கியலும்-II 7.நவீனபாங்குஇயல் 
*8.இந்தியச்செலாவணியும்பாங்குமுறையும் 
+9.அரசாங்கநிதிஇயல் 10.இந்தியப்பொருளியல்-1 11. 

II 12.நமதுபொருளாதாரப்பிரச்சினை-1 13. 

II 
14.இங்கிலாந்தின்பொருளாதாரவரலாறு-1 15. 

II 
16.அமெரிக்காவின்நவீனபொருளாதார 

வளர்ச்சி 


க.முத்தையன் 
சி.வேலாயுதம் 
க.வெற்றிவேல் 
பி.வி.ஸ்ரீநிவாசன் அர.சேஷாசலம் எம்.பாலசுப்பிரமணியன் 
எம்.லூர்துநாதன் 
சி.சுந்தரராஜன் 
எஸ்.குழந்தைநாதன் 
கீ.சீ.இராமசாமி 


7.00 1150 750 5.50 475 1000 

425 1075 1050 
600 600 


... 


... 


... 


... 


.. 


... 


... 


தி.சி.மோகன் 


... 


500 


... 


.. 


... 


... 


மு.க.சுப்பிரமணியம் 
பி.வி.சீனிவாசன் 
மா 
. 
குமாரசாமி அர.சேஷாசலம் தே.வேலப்பன் ஜி.சிதம்பரம் 
கோ.இராதாகிருஷ்ணன் கு.ஆளுடையபிள்ளை சூ.ரா.கருப்பண்ணன் 


17.அமெரிக்கப்பொருளாதாரவரலாறு-1 18. 

II 19. 

III 20.அரசாங்கநிதியியலின்பொருளாதாரம்-1 21. 

II இந்தியாவின்பொருளாதாரவளர்ச்சி-1 23. 

II 24.பணம்-சிறுவிளக்கம் 
*25.வணிகஇயலின்தத்துவங்கள் 26.பத்தொன்பதாம்நூற்றாண்டில்கிரேட் 

பிரிட்டனில்தொழில்,வாணிபப்புரட்சி 
27.பென்ஹாம்பொருளாதாரம்-1 
28. 

II *29.வரவுசெலவுத்திட்டம் 


1100 

6-00. 650 1000 

950 1000 

800 1000 

950 1100 


... 


... 


1.. 


... 


... 


... 


8.. 


ஏ.குழந்தை எஸ்.குழந்தைநாதன் ஆர்.ரங்காச்சாரி 


1100 7.00 600 


1.. 


... 


... 


... 


- 


வரலாறு 


:: 


கி.ர.அனுமந்தன் 


டி.வி.சொக்கப்பா வை.விருத்தகிரீசன் 


1000 975 450 
1500 


*3).பிரிட்டன்வரலாறு-1 
*31. 

II 
*32.ஐரோப்பியவரலாறு-1 33.ஐரோப்பா-கடந்தஐந்துநூற்றாண்டுகாலச்... 

சரித்திரம் 
34.இங்கிலாந்துவரலாறு-1 35. 

II 
36. 

III 37. 

IV 


5. 


இரா.அண்ணாமலை 
பா.மாணிக்கவேலு 
என்.ஜே.ராஜகோபால் 


.. 


1300 1300 800 800 


... 


... 


... 


* 


மூலநூல்(OriginalBook) 


வரலாறு-தொடர்ச்சி 


க.த.திருநாவுக்கரசு எம்.எக்ஸ்.மிராண்டா 


38.இங்கிலாந்தின்வரலாறு-1 39. 

II 
40. 

III 41.இந்தியாவின்சிறப்புவரலாறு-1 
42. 

II 43. 

III 44.கிரேக்கநாட்டுவரலாறு-1 45. 

II 46. 

III 


தி.வெ.குப்புசாமி ஏ.உஸ்மான்ஷெரீப் அ.பாண்டுரங்கன் சைமன்ஐ.எஸ்.பாக்கியநாதன் 


15.00 800 
500 750 900 

00. 750 700 775 


11 


... 


பி.இராமானுஜம்தேவதாஸ் 


அரசியல் 


iii 


... 


*47.இந்தியஅரசியலமைப்பு 

வீ.கண்ணையா அரசியலுக்குஓர்அறிமுகம் 

டி.செல்லப்பா 49.தற்காலஅரசியல்அமைப்புகள் 

மோ.வள்ளுவன்கிளாரன்சு 50.பன்னாட்டுஅரசியல்-1 

திருமதிநூர்ஜஹான்பாவா 51.பொதுத்துறைஆட்சிஇயல்-1 

வீ.கண்ணையா 52. 

II 

அ.ஜெகதீசன் 53.பொதுத்துறைஆட்சியியலுக்குஓர்அறிமுகம்-1வீ.கண்ணையா 
54. 

IIடி.செல்லப்பா 


475 
850 850 1600 900 725 750 750 


.. 


... 


உளவியல் 


55.குழந்தைஉளவியல். 
56. 

II 


கி.ர.அப்புள்ளாச்சாரி 


800 700. 


... 


... 


St. 


சி.ந.வைத்தீஸ்வரன் தி.இரா.அரங்கராசன் 


... 


... 


... 


57.உட்கவர்மனம் 58.இளையோர்உளவியல்-1 59. 

I 60. 

சமூகஉளவியல் 61.பிறழ்நிலைஉளவியல் 62.பித்தரின்உள்ளம் *63. 

குமரஉள்ளம் 


என்.வேதமணிமானுவேல் அ.பெசன்ட்கிரீப்பர்ராஜ் 


700 12 900 925 11 

00 300 625 


... 


... 


... 


... 


டாக்டர்மு.அறம் 


தத்துவம் 


S.. 


50 


... 


... 


... 


.. 


64.இந்துசமயத்தத்துவம் *65.அறிவுஆராய்ச்சிஇயல் *66.மேலைநாட்டுத்தத்துவம் 67.அத்துவிததத்துவம் 68.ஆங்கிலேயப்பயன்வழிக்கொள்கையினர் 69.இந்தியத்தத்துவம் 


ஞா.ராஜாபகதூர் ஆர்.இராமானுஜாச்சாரி ஆர்.எஸ்.தேசிகன் 
கோ.மோ.காந்தி மோ.வள்ளுவன்கிளாரன்சு வ.அ.தேவசேனாபதி, பா.நா.சண்முகசுந்தரம் 


550 3 350 650 550 
350 


AT 


... 


... 


... 


... 


d.. 


அறவியல் 


70.அறவியல்-ஓர்அறிமுகம் 


s 


கோ.மோ.காந்தி 


850 


அளவையியல் 


71. 


அளவைஇயல்-தொடக்கநூல்... 


கி.ரி.அப்புள்ளாச்சாரி 


250 


மூலநூல்(OriginalBook). 


மானிடவியல் 


... 


*72. 

மானிடவியல் 
73. 

பண்பாட்டுக்கோலங்கள் 74.இந்தியாவில்குடியானவர்வாழ்க்கை 


... 


ம.சு.கோபாலகிருஷ்ணன் கி.பூ.சுப்பிரமணியன் 
எஸ்.இலட்சுமி 


475 550 
350 


சமூகவியல் 


75.சமூகவியலின்அடிப்படைக்கோட்பாடுகள் 


ஜே.நாராயணன் 


1000 


புவியியல் 


... 


... 


கொ.சேஷ.நரசிம்மன் 


... 


... 


... 


76.ஆசியா-1 
77. 

II 78.ஐரோப்பாக்கண்டத்தின்புவியியல் *79.தென்கிழக்குஆசியா 
*80. 

வடஅமெரிக்கா *81.தென்அமெரிக்கா *82.தென்கண்டங்கள்-ஆஸ்திரேலியா 
*83. 

ஆஃபிரிக்கா.... *84.புவிப்புறவியல்-II *85.செய்முறைப்புவியியல் *86.மக்கட்பரப்பியல் *87.சமுத்திரவியல் 81.காலநிலைஇயல்-1 

II 


எஸ்.நாராயணன் ஜி.கிருஷ்ணமூர்த்தி குமாரிஇரா.அலமேலு 
எம்.என்.பத்மநாபன் திருமதிஎச்.நியூமன் எஸ்.முத்துக்கிருஷ்ணக்கரையாளர் நா.அனந்தபத்மநாபன் சு.ஜெயச்சந்திரன் 
வி.எஸ்.அனந்தபத்மநாபன் 
கோ.இராமசாமி கொ.சேஷ.நரசிம்மன் 


950 875 
850 
850 825 900 
400 325 
600. 
900 625 
650 10.004 5.00 


... 


... 


... 


89. 


.. 


30. 


... 


90.வளியியலுக்குஓர்அறிமுகம் *91.புவிஅமைப்புஇயல் 


கோ.இராமசாமி 
சி.விசுவநா-தன் 


1100 4.75 


... 


... 


புள்ளியியல் 


... 


சு 


.. 


... 


192.புள்ளியியல்-அறிமுகம் 93.புள்ளியியல்முறைகள்-1 
94. 

II 95.நம்மைச்சுற்றியுள்ளபேரண்டம் 


வைத்தியநாதன் கோ.சண்முகசுந்தரம் கே.ஆர்.இராஜகோபாலன் தி.வி.லட்சுமிநரசிம்மன் 


1000 1000 1400 650 


.. 


... 


4.. 


... 


... 


உயர்கணிதம் 


டி.கே.மாணிக்கவாசகம்பிள்ளை 


... 


vi 


*96.ஆயத்தொலைவடிவகணிதம் 
*97. 

வகைநுண்கணிதம் *98.தொகைநுண்கணித 


1250 800 900 


.. 


... 


தி.கோவிந்தராசன் 


. 


விலங்கியல் 


*99.விலங்கியல் 


பெ.மா.அண்ணாமலை, 

, இரா.முருகேசன் 


1200 


பௌதிகவியல் 


100.ஒளிநூல் 


ச.சம்பத்து 


1000 


4. 


*மூலநூல்(OriginalBook}) 


விஞ்ஞானம் * 
101 
. 
வானவெளி 
வெற்றி 
*102.ரேடியோ *103.எக்ஸ்-கதிர்கள் 
*104.பாம்புகள் *105.தாவரம்-வாழ்வும்வரலாறும் 
*106.கரும்பு 
மருத்துவம் *107.நீரிழிவு-க்ஷயரோகம் 


டாக்டர்எம்.ஏ.தங்கராஜ் 

பி.திருஞானசம்பந்தம் பெ.நா.அப்புசாமி,ஜே.பி.மாணிக்கம் 
பெ.மா.அண்ணாமலை 
டாக்டர்கு.சீனிவாசன் கு.பெரியசாமி 


600 475 450 
350 
800 400 


... 


... 


250- 


: 


டாக்டர்ஜி.வேங்கடசாமி, 

டாக்டர்ஏ.கதிரேசன் டாக்டர்(குமாரி)மணிமேகலை சு.சுந்தரம் 


825 2.50 


... 


... 


108.மகப்பேறும்மாதர்நோயும் 
*109.பாக்டீரியா 
பொறியியல் 110.நீங்களேவீட்டைக்கட்டலாம் 


vii 


. 


850 


கே.வி.கிருஷ்ணராஜ், சி.ஆர்.சுப்பிரமணியம், ஆர்.இராமசாமி, 
கே.வேணுகோபால் 


, 


... 


எம்.சண்முகசுப்பிரமணியம் 


1000 


... 


சட்டம் *111.குற்றவியல்சட்டம் 
பொதுநூல்கள் 
112.மகாத்மாகாந்தி 
113.விவசாயப்புரட்சி 
114.சேமக்கை-நூல் 
*115.முற்காலச்சோழர்கலையும்சிற்பமும் 
*116.உணவும்ஊட்டமும் 

*மூலநூல்(OriginalBook) 


... 


... 


சரஸ்வதிதங்கையன் வி.கார்த்திகேயன் ஆ.சுப்பிரமணியம் எஸ்.ஆர்.பாலசுப்பிரமணியம் தி.வேங்கிடகிருஷ்ணய்யங்கார் 


? : : 


325 
800 250 
900 
450 


... 


... 


... 


U 


- 


- 


தமிழ் வெளியீட்டுக் கழகப் புதிய வெளியீடுகள் , 1967 
பொருளாதாரம் 
பன்னாட்டுப் பொருளாதாரம் -1 , II பி.டி. எல்ஸ்வொர்த் 
பொருளாதார ஆய்வு நூல் -1 , II எட்வர்ட் நெவின் 
வளர்ச்சியுறாத நாடுகளின் அரசாங்க 
நிதியியல் 

ஏ . ஆர் . பிரெஸ்ட் 
வளர்ச்சிகுறைந்த நாடுகளின் 

முதலாக்கம்பற்றிய சிக்கல்கள் ராக்னர் நர்க்ஸ் 
1939 முதல் இந்தியாவில் பண 
வீக்க விலைப் போக்குகள் 

பிரைட் சிங் 
பொருளாதார வளர்ச்சிக் 
கட்டுரைகள் 

வி.கே.ஆர்.வி. ராவ் 
வரலாறு 
ஆக்ஸ்போர்டின் 
இந்திய வரலாறு -1 , II , III 

வின்சென்ட் ஏ . ஸ்மித் 
முகலாயப் பேரரசு -1, II 

ஏ.எல் . ஸ்ரீவத்ஸவா 
அரசியல் 
இந்திய அரசியலமைப்புத் திட்டம் எம்.வி , பைலீ 
இந்திய ஆட்சி அமைப்புமுறை 
வளர்ச்சி 

எச் . என் . சின்ஹா 
பன்னாட்டரசியல்- II 

ஃபிரெடரிக் எல் . 

ஷூமன் 
மக்கள் ஆட்சி 

கே . சந்தானம் 
1919 முதல் சர்வதேச உறவுகளும் 
உலக அரசியலும் 

எஸ் .என் . தார் 
சமூசு , 

கொள்கையின் 
அடிப்படைகள் 

எர்னஸ்ட் பார்க்கர் 
தத்துவம் 
மெய்ப்பொருளியல் - 
ஓர் அறிமுகம் -1 

ஏ . ஜே . பாம் 
புவியியல் 
சிஷோமின் 
வாணிகப் புவியியல் -1 , II 

எல்.டட்லி ஸ்டாம்ப் 
பௌதிகப் புவியியலும் 
புவியமைப்பியலும் 

எல்.டட்லி ஸ்டாம்ப் 
தாவரவியல் 
தாவரங்களின் வாழ்வியல் 

எஸ் . சுந்தரம் 
மருத்துவம் 
புற்றுநோய் 

ஆர்.ஜே.ஸி. ஹாரிஸ் 


- 


- 


- 


அரசியல் 


- 


- 


